கணபதி துணை . 

சேரர்பரம்பரையினராகிய 
ஐயனாரிதனாரருளிச் செய்த 
புறப்பொருள் வெண்பாமா வில 

மூலமும் உரையும் . 


இவை 


உத்தமதானபுரம் 
மஹா மஹோபாத்தியாய் 
வே . சாமிநாதையரால் 
பல பிரதிருபங்களைக்கொண்டு பரிசோதித்து , 


சென்னை 


கமர்ஷியல் அச்சுக் கூடத்திற் 

பதிப்பிக்கப்பெற்றன. 


முன்றம் பதிப்பு . 


ரக்தாக்ஷி u வைகாசிமீ 


1924 .. 


( விலை ரூ . 1-1470. 


Copyright registered .) 


4-1550 - 


... 


... 


க 


- 


கா 2 


ம 


... 


க 


2 


52 . 


... 


கக 


... 


கூ 0 


ச 2 


சசு 


கா 


க 

49 

பக்கம் . 
க . இப்பதிப்பில் எடுத்துக்காட்டிய நூல்கள் முதலியவற்றின் 
முதற்குறிப்பகராதி 

4 
2. முகவுரை 

5 
கூ . புறப்பொருள் வெண்பாமாலை மூலமும் உரையும் 

கடவுள் வாழ்த்து 
சிறப்புப்பாயிரம் 
க . வெட்சிப்படலம் 
உ . கரந்தைப்படலம் 
கூ . வஞ்சிப்படலம் 
சு. காஞ்சிப்படலம் 
ரு . நொச்சிப்படலம் 
சு . உழிஞைப்படலம் 
எ. தும்பைப்படலம் 
அ . வாகைப்படலம் 
கூ , பாடாண்படலம் 
க 0 . பொதுவியற்படலம் .... 
கக , கைக்கிளைப்படலம் 

கங 0 
ஆண்பாற்கூற்று 

பெண்பாற்கூற்று 
கஉ . பெருந்திணைப்படலம் 

பெண்பாற்கூற்று 

இருபாற்பெருந்திணை . 
ஒழிபு 

கருரு 
ச . சூத்திர அகராதி 
ரு . துறையகராதி 
சு . கொளுவின் முதற்குறிப்பகராதி 
எ. வெண்பாவின் முதற்குறிப்பகராதி 
அ . இடம்விளங்கா மேற்கோள்கள் , 
கூ . அரும்பத முதலியவற்றின் அகராதி 

கஎஎ - உதச 


எங 


: 
: 


... 


ககக 


.... 


... 


கஙச 


:: 


ககக 


... 


2 


கசஎ 


ககக 


... 


... 


' 


... 


கான 


கஎக 


கஎசு 


4 


இப்பதிப்பில் எடுத்துக்காட்டிய 
நூல்கள் முதலியவற்றின் முதற்குறிப்பகராதி . 


- 


ப, பக் 


அநா அகநானூறு 

திவ் - திவ்யப்ரபந்தம் 
அடியார் - அடியார்க்கு நல்லாருரை தொல் - தொல்காப்பியம் 
' ஆசார - ஆசாரக்கோவை 

ந - நச்சினார்க்கினியருரை 
இ - வி - இலக்கண விளக்கவுரை 

நற் - நற்றிணை 
இராமா இராமாயணம் 

நன் - நன்னூல் 

[ ருள் விளக்கம் 
இ - ள் - இதன்பொருள் 

நாற்கவி - நாற்கவிராச நம்பியகப்பொ 
இளம் - இளம்பூரணருரை 

நான்மணி - நான்மணிக்கடிகை 
இறை - இறையரைகப்பொருள் 

பக்கம் 
உத்தர - உத்தரகாண்ட 

ப - செய் - பழைய செய்யுள் 
என் றவாறு 

பட் , பட்டின - பட்டினப்பாலை . 
என் - னின் - என்பது சூத்திரம் என் பதி - பதிகம் 
னுதலிற்றோலெனின் 

பதிற் - பதிற்றுப்பத்து 
ஐங்குறு - ஐங்குறுநூறு 

பரி - பரிபாடல் 
கம்ப கம்பராமாயணம் 

பரிமேல் 

பரிமேலழகருரை 
கலி - கலித்தொகை 

பழ . பழமொழி 
கலிங்க - கலிங்கத்துப்பரணி 

பன்னிரு - பன்னிருபடலம் 
கள , களவழி - களவழி நாற்பது பி - ம் - பிரதிபேதம் 
காஞ்சிப் - காஞ்சிப்புராணம் 

பு.வெ - புறப்பொருள் வெண்பாமாலை 
குறள் - திருக்குறள் 

புறநர் - புறநானூறு 
குறிஞ்சி - குறிஞ்சிப்பாட்டு 

பெருங் - பெருங்கதை 
குறுந் - குறுந்தொகை 

பெரும்பாண் - பெரும்பாணாற்றுப்படை 
கூர்ம - கூர்மபுராணம் 

பேர் - பேராசிரியருரை 
கொ - கொளு 

பொருக - பொருநராற்றுப்படை 
சிலப் . சிலப்பதிகாரம் 

மணி 

மணிமேகலை 
சிறுபாண் - சிறுபாணாற்றுப்படை 

மது , மதுரை - மதுரைக்காஞ்சி 
சீவக - சீவகசிந்தாமணி 

மயிலை மயிலைநா 

காதருரை 
சூ - சூத்திரம் 

மலைபடு மலைபடுகடாம் 
சூளா சூளாமணி 

மாறன் - மாறனலங்காரம் 
செய் - செய்யுள் 

முருகு - திருமுருகாற்றுப்படை 
சே - சேனாவரையருரை 

முல்லை - முல்லைப்பாட்டு 
தக்க , தக்கயாக - தக்கயாகப்பரணி மேற் . மேற்கோள் 
தஞ்சை - தஞ்சைவாணன் கோவை யா - வி ( யாப்பருங்கலவிருத்தி 
திரி - திரிகடுகம் 

( யார் 

வரலாறு 
திருச்சிற் - திருச்சிற்றம்பலக்கோவை 
திருவாய் - திருவாய்மொழி 

வி- பாரதம்- வில்லிபுத்தூராழ்வார் பார 
திருவிளை - திருவிளையாடற்புராணம் விரு - விருத்தியுரை 
திருவேங்கடத்- திருவேங்கடத்தந்தாதி | வெ - வெண்பா. 


f 


- 


- 


வி - விசேடவுரை 


முகவுரை 


. 


திருச்சிற்றம்பலம். 
" என்னையப் பாவஞ்ச லென்பவ ரின் றிநின் றெய்த்தலைந்தேன் 
மின்னையொப் பாய்விட் டிடுதிகண் டாயுவ மிக்கின் மெய்யே 
யுன்னையொப் பாய்மன்னு முத்தர கோசமங் சைக்கரசே 
அன்னையொப் பாயெனக் கத்தெனொப் பாயென் னரும்பொருளே ' ' 

இந்நூலாசிரியர் ,சேரர்பரம்பரையிலுதித்த ஐயனாரிதனா ரென் 
பவர் ; இதற்கு முதனூல், ஆசிரியர் அகத்தியனார்மாணாககர் , பன்னி 
வராலும் அருளிச்செய்யப்பட்ட பன்னிருபடலமென்பது ; இவை , 
" மன்னியசிறப்பின் " என்னும் இந்நூற் சிறப்புப்பாயிரத்தாலும் , 
' ' மெய்யி னார் தமிழ் வெண்பா மாலையு , ளைய னாரித னமர்ந்துரைத் 
தனவே ” என்னும் இந்நூலின் கஅ.ஆம் சூத்திரத்தாலும் , ' ' பன் 
னிருபடல முதனூலாக வழி நூல்செய்த வெண்பாமாலை ஐயனாரிதனா 
ரும் இதுகூறினார் '' ( தொல் . மர . சூ . கச - பேர் . உரை ) என்பதனா 
லும் உணரப்படும் . 

இந்நூல் , எழுத்துச் சொற்பொருள் யாப்பு அணியென்னும் தமி 
ழிலக்கணமைந்தனுள், பொருளின் பகுதியாகிய அகம்புறமென்னு 
மிரண்டிற் புறத்தின் இலக்கணமாகிய சூத்திரங்களையும் , அவற்றின் 
இலக்கியமாகிய * வெண்பாக்களையும் , அவ்வெண்பாக்களின் கருத் 
தைத் தனித்தனியே புலப்படுத்தி ஒவ்வொன்றன் முன்னும் நிற்பன 
வாகிய கொளுக்களையுமுடையது ; (கொளு- கருத்து .) பன்னிருபட 
லத்தின் வழிநூலென்பதற்கேற்ப வெட்சிப்படலமுதற் பெருந்தி 
ணைப்படலமிறுதியாகவுள்ள பன்னிரண்டு படலஉறுப்புக்களமைக் 
துள்ளது , 

மேற்கூறிய பொருளின் பகுதியாகிய அகம் புறமென்னுமிரண்ட 
னுள் , 

அகமாவது : ஒத்த அன்பினராகிய தலைவனும் தலைவியும் தம் 
முட்கூடுகின்ற காலத்துப்பிறந்து அக்கூட்டத்தின் பின்னர் அவ்விரு 
வராலும் ஒருவர்க்கொருவர் தத்தமக்குப்புலனாக இவ்வாறிருந்த 

* வெண்பாக்களென்றது பெரும்பான்மைபற்றி ), கைக்கிளைப்படலத் 
துள்ளவை மருட்டாக்களே . 

t ஒழிபிலுள்ள வெண்பாக்களுக்குமுன்புமட்டும் கொளுக்கள் 
படவில்லை, 


காணப் 


6 


முகவுரை. 


தெனக் கூறப்படாததாய் எப்பொழுதும் உள்ளத்துணர்வாலேயே 
அனுபவிக்கப்படும் இன்பம் ; இன்பம்பற்றி அகத்தேநிகழும் ஒழுக் 
கத்தை அகமென்றது ஆகுபெயர் ; அகம் - உள் . 

புறமாவது : மேற்கூறிய ஒத்த அன்புடையார் தாமேயன்றி எல் 
லாபாலும் அனுபவித்து உணரப்பட்டு இஃது இவ்வாறிருந்ததெனப் 
பிறர்க்குக் கூறப்படுவதாய் அறனும் பொருளுமென்னும் இயல்பினை 
யுடையதாய்ப் புறத்தேநிகழுமொழுக்கம் ; அறனும்பொருளும்பற்றிப் 
புறத்தே நிகழும் ஒழுக்கத்தைப் புறமென்றது ஆகுபெயர் ; புறம் - 
வெளி . 

புறத்தே அறனும்பொருளும் பற்றிநிகழும் ஒழுக்கமாகிய 
பொருளைப் புலப்படுத்தும் வெண்பாக்களின் வரிசையையுடையதாக 
லின் , இந்நூல் புறப்பொருள் வெண்பாமாலையென்று பெயர்பெற் 
றது ( மாலை - வரிசை . ) இது * வெண்பாமாலையெனவும் வழங்கப் 
படும் . இதிலுள்ள வெண்பாக்களுட் பல , இளம்பூரணர், பரிமேலழகர் 
முதலிய பலருரைகளிலும் மேற்கோள்களாக எடுத்துக்சாட்டப்பட் 
டும் உரை 

நடையாக எழுதப்பட்டுமுள்ளன. இலக்கணவிளக்க 
வுரையாசிரியர் இந்நூலைப் பெரும்பாலும் எடுத்தாண்டிருக்கின்றனர். 

இதனால், பண்டைக்காலத்திருந்த அரசர் பகைவருடைய பசுக் 
களைக் கவர் தல்முதலிய யுத்தமுறையும் பிறவும் நன்கு புலப்படும் . 
இதிற்கூறப்பட்ட யுத்தமுறை முதலியவற்றிற்கும் தொல்காப்பியப் 
புறத்திணையியலிற் கூறப்பட்டுள்ளவற்றிற்கும் ஆங்காங்குச் சிற்சில 
வேறுபாடுகள் காணப்படும் , அங்ஙனம் காணப்படினும் , ' சொன்முடி 
பும் பொருண்முடிபும் வேறுபடாமையின் , மரபுநிலை திரியாதன ) 
என்று பெரியோர் கூறுவர். 

இந்நூலுறுப்புக்களாகிய பன்னிரண்டுபடலத்தும் முறையே 
அமைந்த வெட்சிமுதலிய திணைகளுள், 

வெட்சித்திணையாவது : - பகைவருடைய பசுக்களைக் கவர் 
தல் ; இதற்கு வெட்சிப்பூவைச் சூடுதல் மரபு ; இது வெட்சியரவ 
முதலிய பத்தொன்பது துறைகளையுடையது . இதனை அகத்திணை 
களுள் ஒன்றாகிய குறிஞ்சியின் புறனென்பர் தொல்காப்பியர். 

கரந்தைத்திணையாவது : - பகைவர்கவர்ந்த பசுக்களை மீட் 
டல் ; இதற்குக் கரந்தைப்பூவைச்சூடுதல் உரித்து ; இது கரந்தை 

இதனை “ வெண்பாமாலை யெனப் பயர் நிறீஇ " மெய்யினார் தமிழ் 
வெண்பாமாலையுள் ” ( பக் . உ , கருகா ), ' வழிநூல்செய்த வெண்பாமாலை ஐயனா 
ரிதனாரும் ' ( தொல் . கா . சூ . சுசு - பேர். உரை ), 'இவையாமாறு பன்னிருபட 
லத் துள்ளும் , வெண்பாமாலையுள்ளும் காண்க ' ( யா . வ . இறுதிச்சூத்திர 
உரை ) என்பவற்றாலறிக . 

| மாலையைச்சூடுதலும் உரித்தென்பர். 


2 . 


முகவு.ை 


7 


யாவ முதலிய பதின்மூன்று துறைகளையுடையது ; இது வெட்சித் 
திணைக்கு மறுதலைத்திணை ; " வெட்சியுங் கரந்தையும் தம்முண் மாறே '' 
(பன்னிரு ); கரந்தையென்று ஒரு திணைகொள்ளாது நிரைமீட்டலை 
வெட்சித்திணையுள் அடக்குவர் தொல்காப்பியர் . 

வஞ்சித்திணையாவது: -- பகைவருடைய நாட்டைக்கொள்ள 
நினைந்து போர்செய்தற்கு மேற்செல்லல் ; இதற்கு வஞ்சிப் பூவைச் 
சூடுதல் உரித்து ; இது வஞ்சியரவமுதலிய இருபது துறைகளையுடை 
யது ; இதனை முல்லைத் திணையின்புறனென்பர் தொல்காப்பியர் . 

காஞ்சித்திணையாவது அங்ஙனம் போர்செய்தற்கு வந்த 
பகைவர்க்கு எதிர்சென்றுஊன்றுதல் ; இதற்குக் காஞ்சிப்பூவைச்சூடு 
தல் உரித்து ; இது காஞ்சியெதிர்வுமுதலிய இருபத்தொரு துறைகளை 
யுடையது ; இது வஞ்சித்திணைக்கு மறுதலைத்திணை'; “ வஞ்சியுங் காஞ் 
சியுந் தம்முண் மாறே " ( பன்னிரு ) ; இத்திணை , வீடுபேறு நிமித்தமாகப் 
பல்வேறு நிலையாமையைச் சான்றோர்சாற்றுங் குடுப்பினதென்றும் , 
பெருந்திணையின் புறமென்றும் கூறுவர் தொல்காப்பியர் . 

ரு . நொச்சித்திணையாவது : -- தம்ம தலைக் காத்தல் ; இதற்கு 
நொச்சிப்பூவைச் சூடுதல் உரித்து ; இது மறனுடைப்பாசி முதலிய 
எட்டுத்துறைகளையுடையது ; நொச்சியென ஒருதிணைகொள்ளாமல் 
அதனை உழிஞைத்திணையுள் அடக்குவர் தொல்காப்பியர் . 

உழிஞைத்திணையாவது : --பகைவருடைய மதிலை வளைத் 
துக்கொள்ளுதல் ; இதற்கு உழிஞைப்பூவைச்சூடுதல் உரித்து ; இது 
குடைநாட்கோள் முதலிய இருபத்தெட்டுத் துறைகளையுடையது . 
இதுவும் நொச்சித்திணையும் மறுதலைத்திணை ' ' உழிஞையு நொச் 
சியுந் தம்முண் மாறே " (பன்னிரு ) ; இதனை மருதத்தின் புறனென் 
பர் தொல்காப்பியர் . 

தும்பைத்திணையாவது : -- பகைவரோடு போர்செய்தல் ; 
இதற்குத் தும்பைப் பூவைச்சூடுதல் உரித்து ; ''பொருத றும்பை 
புணர்வ தென்பர் " (பன்னிரு ) ; இது தும்பை யாவமுதலிய இருபத்து 
மூன்று துறைகளையுடையது . இதனை நெய்தற்றிணையின்புறனென்பர் 
தொல்காப்பியர் . 

வாகைத்திணையாவது : - பகைவரைவெல்லுதல் ; இதற்கு 
வாகைப்பூவைச்சூடுதல் உரித்து ; இது வாகையாவமுதலிய முப்பத் 
திரண்டு துறைகளையுடையது . அந்தணர்முதலிய நான்கு வருணத் 
தோரும் அறிஞரும் தாபதர் முதலியோரும் தம்முடைய கூறுபாடு 
களை மிகுத்தல் வாகைத் திணையென்றும் , அது பாலைத்திணையின்புற 
னென்றும் கூறுவர் தொல்காப்பியர் . 

பாடாண்டிணையாவது : --- ஒருவனுடைய கீர்த்தி வலி 
கொடை... தண்ணளி முதலியவற்றை ஆராய்ந்து சொல்லுதல் ; இது 


சு . 


8 


முகவுரை . 


க 0 . 


கக . 


வாயினிலை முதலிய நாற்பத்தேழு துறைகளையுடையது ; இதனைக் 
கைக்கிளைத்திணையின்புறனென்பர் தொல்காப்பியர் . பாடாணென்பது , 
பாடுதல்வினையையும் பாடப்படும் ஆண்மகனையும் நோக்காது அவ 
னது ஒழுகலாறாகியதிணையை உணர்த்தினமையின் , வினைத்தொகைப் 
புறத்துப்பிறந்த அன்மொழித்தொகையென்பர் நச்சினார்க்கினியர் . 

பொதுவியலாவது : - மேற்கூறிய புறத்திணைகட்கெல்லாம் . 
'பொதுவாயுள்ளனவும் அவற்றிற் கூறாதொழிந்தனவுமாகிய இலக்க 
ணங்களைக் கூறுவது . இது நான்கு பகுப்பை புடையது . 
கைக்கிளைத்திணையாவது :-- ஒருமருங்குபற்றிய 

கேண் 
மை ; இஃது ஆண்பாற்கூற்று , பெண்பாற்கூற்று என இருவகைப் 
பட்டு ஒவ்வொன்றிலும் காட்சி முதலிய துறைகளைப்பெற்றுவருவது, 
பிரமமுதலிய எண்வகை மணத்தினுள்ளே ஆசுரம் இராக்கதம் டை 
சாசம் என்னும் இம்மூன்றும் இதற்குரியனவென்பர் தொல்காப்பியர். 

கஉ பெருந்திணையாவது : - பொருந்தாக்காமம் ; இது வேட் 
கைமுந்துறுத்தல் முதலிய பல துறைகளையுடையது . கைக்கிளை முத 
லிய ஆறு திணைகளும் பிரமமுதலிய எண்வகை மணத்தினுள்ளே 
ஆசுரம் இராக்கதம் பைசாசம் காந்தருவமென்னும் நான்கு மணங்க 
ளைப்பெறத் தான் ஒன்றுமே பிரமம் பிராசாபத்தியம் ஆரிடம் தெய்வ 
மென்னும் நான்குமணம்பெற்று நடத்தலான் , எல்லாவற்றினும் பெரி 
தாகிய திணையென்று பொருட்காரணங்கூறுவர் நச்சினார்கினியர் . 

* ஒழிபு : - பாடாண்பகுதியிலும் ,வாகையிலுங் கூறப்படாதொ 
ழிந்த புறத்திணைகளை யுணர்த்துவது ; கொடுப்பாரேத்திக் கொடாஅர் 
ப்பழித்தலென்னுந் துறை முதல் பிடிவென்றி யீறாகிய பதினெட்டுத் 
துறைகளையுடையது . 

" வெட்சி நிரைகவர் தன் மீட்டல் கரந்தையாம் 
வட்கார்மேற் செல்வது வஞ்சியா - முட்கா 
தெதிரூன் நல் காஞ்சி யெயில்காத்த னொச்சி 
அதுவளைத்த லாகு முழிஞை - அதிரப் 
பொருவது தும்பையாம் போர்க்களத்து மிக்கோர் 

செருவென் றதுவாகை யாம் . " ( ப . செய் ) 
மேற்கூறிய பன்னிரண்டு திணைகளுள் , வெட்சிமுதல் தும்பை 
யீறாகவுள்ள ஏழும் புறமென்றும் , வாகை பாடாண் பொதுவிய 
லென்னு மூன்றும் புறப்புறமென்றும் , கைக்கிளை பெருந்தணை 
யென்னுமிரண்டும் அகப்புறமென்றுங் கூறப்படும் . 

இதற்கு முதனூலாகிய பன்னிரு படலச்சூத்திரங்களுட் சில 
யாப்பருங்கல விருத்தியுரை , இலக்கணவிளக்கவுரை முதலிய பழைய 

இந்தப்பகுதி , இப்போது கிடைத்த பிரதிகளில் வேறாகப்பிரித்து எ 
தப்பட்டிருந்தமையின் அங்ஙனமே பதிப்பிக்கலாயிற்று . 


முகவுரை. 


9 


வுரைகளில் ஆங்காங்குக்காணப்படுகின்றனவேயன்றி , அந்நூல் முழு 
வதும் இக்காலத்து அகப்படாமையால் இதிலுள்ள சில திணைகளின் 
இலக்கணமும் துறைப் பெயர்கள் பலவற்றின் பொருட் காரணமும் 
நன்கு புலப்படவில்லை . இந்நூலுரையாலும் அவை விளங்கவில்லை. 
ஆயினும் , தொல்காப்பியப் புறத்திணையியற்குரிய உரைகளால் அவற் 
றுட் பெரும்பாலன நன்குபுலப்படுகின்றன . 

இந்நூலின் உரை , பதவுரையாகமட்டும் இருப்பதன்றிப் பெரும் 
பாலும் அந்வயித்து எழுதப்படவில்லை. பதவுரையின்பின் முடிபுகள் 
பெரும்பாலும் எழுதப்பட்டுள்ளன . இலக்கணக்குறிப்பு முதலியன 
மிகுதியாகக் காணப்படவில்லை . ஆனாலும், இவ்வுரையில்லையாயின் , 
இந்நூலின் அருமை பெருமைகளும் பாடல்களின் பொருள்களும் 
நன்கு புலப்படா, 

இந்நூலுரையாசிரியர் , சாமுண்டி தேவநாயகரென்றும் அவரு 
டைய நாடு முதலியன இன்னவென்றும் , ஸ்ரீ ஸேதுஸம்ஸ்தான வித் 
வான் ஸ்ரீமத் ரா . ராகவையங்காரவர்கள் செந்தமிழ் முதற்றொகுதியில் 
வெளியிட்டிருக்கிறார்கள். 

உழிஞைப்படலத்தின் பின்னிற்றற்குரிய நொச்சிப்படலம் , எல் 
லாப்பிரதிகளிலும் அதற்கு முன்பே காணப்பட்டமையால் , அவ்வாறே 
பதிப்பிக்கப்பட்டது. 

இந்நூலின் முதற்பதிப்பு 1895 - ஆம் வருஷத்திலும் , இரண், 
டாம்பதிப்பு 1915 - ஆம் வருஷத்திலும் வெளியாயின . 

இப்பதிப்பின் பரிசோதனைக்கு ஆழ்வார்திருநகரி ஸ்ரீ தே . லக்ஷ 
மண கவிராயரவர்கள் வீட்டுப் பிரதியொன்றும் , திருநெல்வேலி 
ஹிந்துகாலேஜ் தமிழ்ப்பண்டிதர் மா- ~ -ஸ்ரீ, சுவர்ணம்பிள்ளையவர் 
கள் தந்த பிரதியொன்றும் மிக உதவியாக இருந்தன . இவற்றாலும் , 
பல நூல்களின் ஆராய்ச்சி முதலியவற்றாலும் இந்நூல் மூலமும் உரை 
யும் சில சில திருத்தங்களைப்பெற்றன ; முன்பு உரையில்லாத பாகத் 
துக்கு ஷ சுவர்ணம்பிள்ளையவர்கள் தந்த பிரதியிலிருந்து உரை 
கிடைத்தது . 

பிரதிபேதங்கள் அவ்வப்பக்கங்கத்தின் கீழே காட்டப்பட் 
டுள்ளன . 

சில பயன்கருதி , துறை , கொளு, வெண்பா இம்மூன்றையும் 
சேர்த்து முற்றும் தொடர்ச்சியாக எண்கள் இப்பதிப்பில் அமைக் 
கப்பெற்றுள்ளன . 

இந்நூல் வெண்பாக்கள் முதலியவை மேற்கோள்களாக எடுத் 
தாளப்பட்ட இடங்களும் ஒப்புமைப்பகுதிகள் முதலியனவும் உரிய 
அவ்வப்பக்கத்து அடிக்குறிப்புக்களாக இப்பதிப்பில் விளக்கப்பட் ' 


. 


டுள்ளன . 


10 


முகவுரை. 


யில் ! 


ஷை லக்ஷமண கவிராயரவர்கள் வீட்டுப் பிரதியின் இறுதி 

அ 06 . - ஆம்னு ஆவணிமீ கக - ஆம் .. வெண்பாமாலை எழு 
முடிந்தது '' என்று வரையப்பெற்றிருந்தது . 

ஆழ்வார் திருநகரிப் பிரதிகளுள் ஒவ்வொன்றன் முதலிலும் , 
“ தேன ராமகிழ்த் தொடையலு மவுலியும் திருக்கிளர் குழைக்காதுங் 
கான றாமலர்த் திருமுகச் சோதியுங் கயிரவத் துவர்வாயும் 
மோன மாகிய வடிவமு மார்பமு முத்திரைத் திருக்கையு 

ஞான தேசிகன் சரண தா மரையுமென் னயனம்விட் டகலாவே " 
என்னும் அருமைச்செய்யுள் வரையப்பட்டுள்ளது . 

இந்நூலின் முற்பதிப்புக்களின் சம்பந்தமானவை அப்பதிப்புக் 
களின் முகவுரைகளால் விளங்கும் . 

இப்பதிப்பிற்கு உடனிருந்து ஒப்பு நோக்குதல் முதலிய உதவி 
செய்தவர் , சுந்தரபாண்டியம் சிரஞ்சீவி , S. கோதண்டராமையர் . 

இதிற் காணப்படும் பிழைகளைப் பொறுத்துக்கொள்ளும்படி 
பெரியோர்களைக் கேட்டுக்கொள்ளுகிறேன் . 

' ஓரா தெழுதினே னாயினு மொண்பொருளை 
யாராய்ந்து கொள்க வறிவுடையார் - சீராகக் 
குற்றங் களைந்து குறைபெய்து வாசித்தல் 
கற்றறிந்த மீரந்தர் கடன் . ' ' 


“ தியாகராஜ விலாஸம் " 
திருவேட்டீசுவரம்பேட்டை , சென்னை . 

12-6-1924 . 


இங்ஙனம் : 
வே . சாமி நாதையர் . 


கணபதி துணை . 


புறப்பொருள் வெண்பாமாலை 

மூலமும் உரையும் , 


க . 


கடவுள் வாழ்த்து . 
நடையூறு சொன்மடந்தை நல்குவது நம்மே 
லிடையூறு நீங்குவது மெல்லாம் - 1 புடையூறுஞ் 
சேனைமுகத் தாளிரியச் சீறுமுகத் தூறுமதத் 
தானை முகத் தானைநினைத் தால் . 
கண்ணவனைக் காண்கவிரு காதவனைக் 2 கேட்கவாய்ப் 
பண்ணவனைப் பாட பதஞ்சூழ்க - எண்ணிறைந்த 
நெய்யொத்து நின்றானை நீலமிபற் றானையென் 
கையொத்து நேர்கூப்பு க . 


உ . 


சிறப்புப் பாயிரம் . 
* மன்னிய சிறப்பின் வானோர் வேண்டத் 
தென்மலை யிருந்த சீர்சான் முனிவரன் 
றன்பாற் றண்டமிழ் தாவின் றுணர்ந்த 

துன்னருஞ் சீர்த்தித் தொல்காப் பியன் முதற் 
ரு . பன்னிரு புலவரும் பாங்குறப் பகர்ந்த 

பன்னிரு படலமும் பழிப்பின் றுணர்ந்தோ 
னோங்கிய சிறப்பி னுலகமுழு தாண்ட 

வாங்குவிற் றடக்கை வானவர் மருமா 
* 1-4 . " அகத்திய னென்னும் , அருந்தவ முனிவ னாக்கிய முதனூல் , 
பொருந்தக் கற்றுப் புரைதப் வுணர்ந்தோர் , நல்லிசைநிறுத்த தொல்காப் பிய 
னும் ' ' ( பன்னிரு . ) 1 - 6. ' ' இனிப் பன்னிருபடல முதனூலாக வழி நூல் 
செய்த வெண்பாமாலை ஐயனாரிதனாருமிது கூறினார் ; என்னை ? ' மன்னிய ...... 
பகர்ந்த ' எனப்பாயிரஞ் செய்தற்குடம்பட்டமையினென்பூது '' தொல் . மரபு . 
சூ . 94 - பேர் . 
( பிரதிபேதம் . ) - 1 ' புடையூறு ' 

1 2 ' கேட்கவாய் பண்ணவனைப் பாடப் 
பதஞ்' 3 படலம் ' 


புறப்பொருள் வெண்பாமாலை . 


* னைய னாரித னகலிடத் தவர்க்கு 
க 0 . மையறு புறப்பொருள் வழாலின்று விளங்க 

வெண்பா மாலை யெனப்பெயர் நீஇப் 

பண்புற மொழிந்தனன் பான்மையிற் றெரிச்சே , 
என்பது பாயிரம் , இதனுட் பாயிரமுரைத்தவெல்லா முரைத்துக்கொள்க . 

இதன் பொருள் : நின்று நிலைத்த நன்மையினை உடைய தேவர்கள் வேண் 
டிக்கொள்ளப் பொதியின் மலையிலிருந்த அழகமைந்த இருடி தன்னிடத்துக் 
குளிர்ந்த தமிழை வருத்தமின்றியறிந்த கிட்டுதற்கரிய மிக்க புகழினை புடைய 
தொல்காப்பியனென்னும் ஆசிரியன் முதலான பன்னிருவரான அறிஞரும் 
பகுதியில் மிகச்சொன்ன பன்னிரு படலமென்னும் நலினக் கத்ரமின்றியே 
அறிந்தோன் , உயர்ந்த மேம்பாட்டினையுடைய பூமியை முழுதுமாண் . வளைந்த 
வில்லைப் பெருத்தகையிலேயுடைய சேரமான்கள் வழியிலுள்ளான் , ஐயன 
ரிதனென்னும் பெயரினையுடையவன் , பரந்தநிலத்திலுள்ளவர்க்குக் கத்ரமந்த 
புறப்பொருளை வழுவதலின்றியே தெளிய வெண்பாமாலையேன்னு நாமத்தினை 
நிறுத்தி 2 நன்மைமிகச் சொன்னான் , முறைமையாலே ஆராய்ந்து . என்தவாது , 

ஏகாரம் : ஈற்றசை . பான்மையித்தெரிந்து பண்புற மொழித்தனன் ஐய 
னாரிதனெனக் கூட்டுக . மன்னிய - தெரிந்தவென்றுமாம் . முனிவரன் : இருடி 
களில் 8 வரனாயுள்ளான் ; அவன் அகத்தியனென்றறிக . 

சிறப்புப்பாயிரம் முற்றிற்று , 


முதலாவது 


வட்சிப்படலம். 


( க . - சூத்திரம் . ) 
வெட்சி , வெட்சி யரவம் விரிச்சி செலவு 
வேயே புறத்திறை 4 யூர்கொலை யாகோள் 
பூசன் மாற்றே புகழ்சுரத் துய்த்த 

நிலைத்தோற் றம்மே தந்துநிறை பாதீ 
ரு டுண்டாட் டுயர்கொடை புலனறி சிறப்பே 

பிள்ளை வழக்கே பெருந்துடி நிலையே 

கொற்றவை 5 நிலையே வெறியாட் டுளப்பட 
* 9 - 12. “ மெய்யினார் ... தனவே '' 

சூ . க. 
( பி - ம் . ) 1 ' தெளிக்தே ' 2 ' தன்மைமிக ' S ‘ வரிட்டனாய் ' 4 ஊர்க் 
கொலை ' 51 நிலையொடு 

5 


பு . வெ . 


- 


வெட்சிப்படலம் . 


- 


வெட்டிரண் டேனை நான்கொடு தொகைஇ 

வெட்சியும் வெட்சித் துறையு மாகும் 
என்பது சூத்திரம் ; என்னு தலிற்றோவெனின் வெட்சித்திணையும் துறையு 
மாமாறு உணர்த்துதல் நுதலிற்று . 

இ - ள் . ( வெட்சி , வெட்சியரவம் , விரிச்சி , செலவு , வேய் , புறத்திறை , 
ஊர்கொலை , ஆகோள் , பூசன்மாற்று , சுரத்துய்த்தல் , தலைத்தோற்றம் , தந்து 
நிறை , பாதீடு, உண்டாட்டு , கொடை , புலன றிசிறப்பு , பிள்ளை வழக்கு , துடி 
நிலை , கொற்றவைநிலை , வெறியாட்டு என இவை இருபதும் வெட்சித்திணை 
யும் துறையுமாம் . 

வெட்சி , 
வெட்சியென்பது இருவகைத்து ; * மன்னுறு தொழிலும் தன் 
னுறுதொழிலுமென . 

வென்றி வேந்தன் பணிப்பவும் பணிப்பின்றியுஞ் 
சென்றி கன் முனை யாதந் தன்று . 

ள் . வெற்றியினையுடைய அரசன் ஏவவும் ஏவலின் றியும்போய் மாறு 
பாட்டினையுடைய வேற்றுப்புலத்துப் பசுநிரையைக் கைக்கொண்டது.. 

அவற்றுள் , 

க.-- மன்னுறுதொழில் வருமாறு : 
இ - ள் . முன்புசொன்ன இரண்டனுள்ளும் மன்னுறுதொழில் 2 வரு . 
முறைமை . 

மண்டு மெரியுண் மரந்தடிக் திட்டற்றாக் 
கொண்ட கொடுஞ்சிலையன் கோறெரியக் - கண்டே 
யடையார் முனையலற வையிலைவேற் காளை 

விடையாயங் கொள்கென்றான் வேந்து . 
- ள் . மிகக் கொளுந்தி , யெரியாநின்ற நெருப்பினுள்ளே மாத்தை 
வெட்டியிட்டதன்மைத்தாகக் கையிலே வாங்கிக்கொண்ட கொடியவில்லை யுடை 
யவன் அம்பை ஆராயக்கண்டும் பகைவர்போர்கலங்க வியக்கத்தக்க இலைத் 
தொழில்களா ற்சிறந்த வேலினையுடைய காளாய் , ஏற்றையுடைய நிரையைக் 
கொள்கவென்று சொன்னான் அரசன் . 

யாரை ? கொடுஞ்சிலையானை ; கண்டுமென உம்மை விரித்துரைக்க , ஏகாரம் : 
ஈற்றசை . கொண்ட கொள்ளப்பட்டன ; யாவை ? நிரை எனமுற்றாக்கிச் சூத் 
திரத்திற்கேற்பப் பொருளுரைப்பாருமுளர் . 

உ.- 4 + தன்னுறுதொழில் வருமாறு : 
இ - ள் . தன்னுறுதொழில் வருமுறைமை . 

' தன்னுறு தொழிலே வேந்துறு தொழிலென் , றன்ன விருவகைத்தே 
வெட்சி " (பன்னிரு .) ; இ - வி . சூ . 602 , மேற் - பெருங் . 3. 23 : 20-21 . 

( பி - ம் . ) 1 ' வரலாறு ' 2 வருநெறி ' 8 'இட்டற்றம்' 4 இனித்தன்னுறு ' 


இ ள் 


எ 


- 


று . 


புறப்பொருள் வெண்பாமாலை . 


. 


வ - று . அறாஅ நிலைச்சாடி யாடுறு தேறன் 

மறாஅன் மழைத்தடங் கண்ணி - பொறாஅன் 
கடுங்கண் மறவன் கழல்புனைந்தான் காலை 
நெடுங்கடைய நேரார் நிரை , 

ள் . கள்ளறாத நிலைத்தாழியில் அடுதலுற்றமதுத்தெளிவைமறாதே ;. 
' குளிர்ந்த பெரிய கண்ணினையுடையாய் , தனிசுபொறான் தறுகண் வீரன் ; 
காலிலே வீரக்கழலைக்கட்டினான் ; காலையிலே நின் நெடியவாசலிடத்தனவாம் , 
பகைவர்நிரை . எ - 

நிரை காலை நின்கடையவா தலால் மறாதே வார்ப்பாயாகவென்க . 

நெடியகடையிலேவந்துநின் றன நேரார்நிரையென்று இறந்தகாலப்பொரு 
ளாக்கிக் கடுங்கண் மறவன்கழல்புனைந்தவனெனப் பெயராக்கிப் பின்பு வார்ப் 
பேனெனப் பொறானென் றலுமொன்று . 

( 2 ) 
கூ.- வெட்சியரவம் : 
கலவார் முனைமேற் 

செலவமர்ந் தன்று . 
இ - ள் . பொருந்தாதார் முனையிடத்துப் போதலை விரும்பியது . எ - று . 
* வ - று . * நெடிபடு கானத்து நீள்வேன் மறவ 

ரடிபடுத் தாரதர் செல்வான் - அடிபடுத்து 
வெட்சி மலைய விரவார் மணிநிரைக் 

கட்சியுட் காரி 1கலுழ்ம் . 
இ - ள் . சிள்வீடுகறங்குங்காட்டிடத்து நீண்ட வேலினையுடைய மறவர் 
காலிலே செருப்பைத் தொட்டுக் சடத்தற்கரியவழியிடத்துச் செல்வான்வேண் 

துடியைக்கொட்டப்பண்ணி வெட்சிப்பூவைச்சூடப் பகைவர்மணியாற் 
சிறந்த பசுவினையுடைத்தான காட்டிடத்துக் காரியென்னும்புள்ளுத் துந்நிமித் 
தமாக 2 அழாநிற்கும் . எ 

ச . - விரிச்சி : 
வேண்டிய பொருளின் விளைவுநன் கறிதற் 
கீண்டிருண் மாலைச் சொல்லோர்த் தன்று . 

ள் . விரும்பிய பொருனின் ஆக்கத்து அழகுணர்தற்குச் செறியும் 
இருண்ட மாலையிடத்து மந்சொந்கேட்டது .எ - று . 
* தொல் . புரத் . சூ . 3 - இளம் . மேறி. 

t சிலப் . 12 : ''உட்குடை '' 
( பி - ம் . ) 1 • எழும்- 2 - 

எழாநிற்கும் ' 


டித் 


- 


க.-வெட்சிப்படலம் . 


. 


று . 


வ - று . எழுவணி சீறூ ரிருண்மாலை முன்றிற் 

குழுவினங் கைகூப்பி நிற்பத் - தொழுவிற் 
குடக்கணீ கொண்டுவா வென்றாள் குனிவிற் 
றடக்கையாய் வென்றி தரும் . 

-ள் . கணையஞ்சூழ்ந்த சீறூரில் இருளையுடையமாலைக்காலத்து முற் 
றத்திலே திரண்ட நங்கூட்டம் கைகுவித்துநிற்பக் கட்சாடியிருக்கும் 1 ஏணி 
யிற் குடத்துக்கள்ளை நீ எடுத்துக்கொண்டு வாவென்றாள் ; ஆதலால் , வளைந்த 
வில்லைப் பெரியகை'யிலே உடையவனே , நமக்கு வெற்றியைத்தரும் . எ - று . 

குடக்கணாகொண்டுவாவென்றாள் ' என்று பாடமோதி மேல்பாற்றொழு 
வத்திற் பசுவை அடித்துக் கொண்டுவாவென்றாளென்று பொருளுரைப்பாரு 
முளர் . 

.-- செலவு: 
வில்லே ருழவர் வேற்றுப் புலமுனிக் 

கல்லேர் கானங் கடந்து சென் றன்று . 
இ - ள். வில்லாகிய ஏரினையுடைய உழவர் மாற்றாரிட த்தைக்கருதிக் கந் 
பொருந்தின காட்டைக் கழிந்து போனது . 

* கூற்றினத் தன்னார் கொடுவி லிடனேந்திப் 
பாற்றினம் பின்படர முன்படர்ந் - தேற்றின 
நின்ற நிலைகருதி யேகினார் நீள்கழைய 
குன்றங் கொடுவில் லவர் . 

- ள் . கூற்றின் குழுவினையொப்பார் வளைந்தவில்லை இடப்பக்கத்திற் 
கொண்டு கமுகும் பருந்தும் பின்னே தொடர்ந்துவரத் தமது வலியானே நெரு 
ங்கிப்போனார் , வளைந்தவில்லாளர்தம் ஏறுபொருத்திய பசுநிரைநின்ற நிலையை 
யுடைய உயர்ந்த மூங்கிலையுடைத்தான குன்றத்தை நினைந்து . 
ஏகினார் கூற்றினத்தன்னாரெனக்கூட்டுக . 

சு .-- வேய்: 
பற்றார் தம்முனைப் படுமணி யாயத் 

தொற்றா ராய்ந்த வகையுரைத் தன்று . 
இ - ள் . பகைவர் தம்முனையிடத்து ஒலிக்குமணியினை அடைய நிரை 
யிடத்து ஒற்றினை த்தெரிந்த கூறுபாட்டினைச்சொல்லியது . 
வ - று . நிலையு நிரையு நிரைப்புறத்து நின்ற 

சிலையுஞ் செருமுனையுள் வைகி - யிலைபுனைந்த 
கள்ளவிழ் கண்ணிக் கழல்வெய்யோய் சென்றறிந்து 
நள்ளிருட்கண் வந்தார் நமர் . 
* தொல் . புறத் , சூ . 3 - இளம் , மேற் . 1 பெருங் . 3 - 24 : 136 - 7 . 
( பி - ம் . ) 1 ' மேனி ' 2 ' புலழுன்னி ' 


எ - 


எ 


சு 


புறப்பொருள் வெண்பாமாலை . 


எ - 


இ - ள் . 


இ - ள் . பசுநின்ற இடமும் பசுவினுடைய அளவும் பசுவிலுடைய புறங் 
காத்துகின்ற விற்படையினளவும் போர்ப்புலத்திற்தங்கிப் பச்சிலையுடனே விர 
வித்தொடுத்த தேன்பொழியுமாலையினையும் வீரக்கழலினையுமுடைய போரை 
விரும்பியோய் , வேற்றுப்புலத்திலேபோய் ஆராய்ந்து மடுவிருளிடத்து நஞ்சுற் 
நத்தார் வந்தார் . 

எ .-- புறத்திறை : 
நோக்கருங் குறும்பி ஊழையும் வாயிலும் 
போக்கற வளை இப் புறத்திறுத் தன்று . 

பகைவரது கண்ணால் பார்த்தற்கரிய குறும்பின் நூழையும் பெ 
ருவாயிலும் யாவரும் புறப்படாதபடி வளைந்து ஊர்மருங்கேவிட்டது . எ - று . 
வ - று . *உய்ந்தொழிவா ரீங்கில்லை யூழிக்கட் டீயேபோன் 
முந்தமரு ளேற்றார் முரண் 

முருங்கத் - தந்தமரி 
'பனொற்றினா னொற்றி யுரவோர் குறும்பினைச் 
சுற்றினார் போகாமற் சூழ்ந்து , 

ள் . பிழைத்திருப்பார் இவ்விடத்து யாவருமில்லை ; யுகாந்தகால 
த்து நெருப்பையொட்ப முற்படப்பூசலில் எதிர்ந்தார் மாறுபாடுகெடத் தம் 
முடைய உற்றாராய ஒற்றராலே ஆராய்ந்து மிகுந்தவலியினையுடையோர் அர 
ணினை வளைந்து கொண்டார் , ஒருவரும் தப்பிப்போகாதபடி விசாரித்து . எ -று . 
சூழ்ந்து சுற்றினாரென்க. 

( எ ) 
அ.- 2 ஊர் கொலை : 
விரைபரி கடவி வில்லுடை மறவர் 

குரையழ னடப்பக் குறும்பெறிந் தன்று . 
இ ' ள் . கடுகின செலவையுடைய பரியை முடுக்கி வில்லினையுடைய 
வீரர் முழிங்கெரிபரப்ப அரணினை அழித்தது . 
வ - று . * இகலே துணையா வெரிதவழச் சீறிப் 

புகலே யரிதென்னார் புக்குப் - பகலே 
தொலைவிலார் வீழத் தொடுகழ லார்ப்பக் 

கொலைவிலார் கொண்டார் குறும்பு . 
இ - ள் . மாறுபாடே துணையாக நெருப்புப்பக் கோபித்துப் புகுதற் 
கரிய இடமென்றுபாராதே உள்புக்குப்பகற்பொழுதே ஒருவர்க்குந் தோலாதார் 
படக் கட்டும் வீரக்கழல் ஆரவாரஞ்செய்யக் கொலைத்தொழிலாற் சிறந்த வில் 
லினையுடையார் அரணினைக் கைக்கொண்டார் . 

( அ ) 
* தொல் . புறத் . சூ. 3 - இளம் . மேற் . ' இகலே துணையா வெரிதவழச் 
சீறி ' : நன் . சூ . 451 - மஃபிலை. மேற் . 

( பி - ம் . ) 1 ' ஒற்றிஒனாய்த் தாய்க் துறுவலியோரரணம் ' 2 'ஊர்க்கொன் :' 


எ - 


க .-- வெட்சிப்படலம் . 


எ - 


. 


எ 


இ - ள். 


க . - ஆகோள்: 
வென்றார்த்து விறன்மறவர் 

கன்றோடு மாதழீஇயன்று . 
இ - ள் . பகைவர்முனையினைக்கடந்து ஆரவாரித்து வெற்றியினையுடைய 
வீரர் கன்றுடனே பசுநிரையைக்கைக்கொண்டது . 
வ - று . * கொடுவரி கூடிக் குழூஉக்கொண் டனைத்தா 

னெடுவரை நீள்வேய் நரலு - நடுவூர்க் 
கணநிரை கைக்கொண்டு கையகலார் நின்ற 

நிணநிரை வேலார் நிலை , 
இ - ள் . புலிகள் தம்மில் இணையொத்துத் திரட்சி கொண்ட தன் மைத்து ; 
உயரியமலையிடத்து நீண்டமூங்கிலொலிக்கும் ஊரினடுத் திரண்டபசுவினைக் 
கைப்பற்றி அவ்விடத்துநின்று நீங்காராய் நிணத்தைக்கோத்த வேலினையுடை 
யார் நின்றநிலை . 
ஆல் : அசை . 

க0.- பூசன்மாற்று : 
கணம்பிறங்கக் கைக்கொண்டார் 
பிணம்பிறங்கப் பெயர்த்திட்டன்று . 

நிரைத்திரட்சிபெருக்கக் கைப்பற்றின கரந்தையார் தம் பிணம் 
பெருக்க வெட்சியார் கெடுத்தது . 
வ - று . * சூழ்ந்த நிரைபெயரச் சுற்றித் தலைக்கொண்டார் 

வீழ்ந்தனர் வீழ்ந்தார் விடக்குணியத் - தாழ்ந்த 
குலவுக் கொடுஞ்சிலைக்கைக் கூற்றனையா ரெய்த 

புலவுக் கணைவழிபோய்ப் புள் . . 
இ - ள் . வெட்சியார்வளைந் துகொண்டநிரைமீளச் சூழ்ந்துகிட்டின கா 
ந்தையார் பட்டுவீழ்ந்தார் ; வீழ்ந் தவருடைய தனசயைத்தின்னவேண்டிப் படி 
ந்தன ; வளைந்த கொடியலில்லாற் சிறந்த கையினையுடைய கூற்றத்தையொப் 
பார் எய்த புலால் நாறும் அம்பு போனவழியே போய்ப் பறவைகள் . எ - று . ( க ) 

கக .-- சுரத்துய்த்தல் : 
அருஞ்சுரத்து மகன்கானத்தும் 

வருந்தாம் னிரையுய்த்தன்று . 
இ - ள். அரியவழியிடத்தும் பரந்தகாட்டின் கண்ணும் 

கோவுபடாத 
படி பசுநிரையைச்செலுத்தியது . எ - று . 
வ - று . * புன்மேய்ந் தசைஇப் புணர்ந்துடன் செல்கென்னும் 

வின்மே லசைஇயகை வெல்கழலான் - 1 றன்மேற் 
தொல் . புறத் . சூ . 3 - இளம் , ந . மேற் . 
நன் .* சூ . 301 - மயிலை . விரு , மேற் . 


எ 


क 


புறப்பொருள் வெண்பாமாலை. 


கடுவரை நீரிற் கடுத்துவரக் கண்டு 

நெடுவரை நீழ னிரை . 
இ - ள் . புல்லைமேய்ந்து இளைப்பாறி இனத்துடன் கூடித் தம்மில் ஒக் 
கப்போவனவாகவென்று சொல்லாநின்றான் , வில்லின் மேல் வைத்தசையினை 
யும் வெல்லும் வீரக்கழலினையுமுடையவன் ; தன் மேலே செந்தூக்கான மலை 
யினின்றும் விழாநின் றநீர்போல் முடுகிவருங்கரந்தையாரைக்கண்டும் , நீண்ட . 
வரையினது நீழலிலே ஆனிரையை . 
ஆனிரையைப் புணர்ந்துடன் செல்கென்னுமெனக்கூட்டுக . ( கக ) 

கஉ .-- தலைத்தோற்றம் : 
உரவெய்யோ னினந்தழீஇ 

வரவுணர்ந்து கிளை மகிழ்ந்தன்று . 

வலியினை விரும்பினோன் ஆனினத்தைக் கைக்கொண்டுவரு 
தலையறிந்து உறவு முறையார் மன மகிழ்ந்தது . 
வ - று . * மொய்யண லானிரை முன்செல்லப் பின்செல்லு 

மையணற் காளை மகிழ்துடி - " கையணல் 
வைத்த வெயிற்றியர் வாட்க ணிடனாட 

வுய்த்தன் றுவகை யொருங்கு . 
இ - ள் . செறிந்த தாடியையுடைய பசுநிரை முன்னேபோகப் பின்னே 
வரும் மயிராற் கறுத்த சுபோலத்தினையுடைய காளை மகிழ்ந்து கொட்டுந் துடி 
நிரைகொண்டுவரப்போன வெட்சியாருடைய நிலைமையையறியாது வெறுப் 
பினாற் கையைக்கதுப்பிலேவைத்த வேட்டுவிச்சியர் வாள்போன் றகண் இடக் 
துடிப்பச்செலுத்திற்று , பிரியத்தை , பலர்க்குமொக்க , 
மகிழ்துடி ஒருங்கு உய்த்தன்றென்க . மகிழ்துடி : வினைத்தொகை . ( 42 ) 

கங.-- தந்து நிறை : 
வார்வலந்த துடிவிம்ம 

ஊர்புகல நிரையுய்த்தன்று . 
இ - ள் . வாராலேகட்டின துடிகறங்க ஊரினுள்ளார்விரும்ப ஆனிரை 
யை மன்றத்திடத்துச் செலுத்தியது . 
வ . று . தண்டா விருப்பின டன்னை தலைமலைந்த 

வண்டார் கமழ்க்கண்ணி வாழ்கென்று 
ளணிநிரை வாண்முறுவ லம்மா வெயிற்றி 
மணிநிரை மல்கிய மன்று , 
* தொல் , புறத் . ரூ. 3 - ந . மேற். 1 சீவக , 2050. 
- தொல் . புதத் . சூ. 3. இளம் . மேற் . புறநா . 387 : 24 . 


கண்டா 


க .--வெட்சிப்படலம் . 


எ 


இ . - ள் . தணியாத உவகையினையுடையளாகித் தன்னுடைய சுவாமி 
தலையிலே சூடின வண்டுநிறைந்த நறுநாற்றத்தினை யுடைய மாலை வாழ்வதாக 
வென்று நோக்கினாள் , அலங்காரமுடைத்தாக ஒழுங்குப்பட்டு ஒளிவிடாநின்ற 
பல்லினையும் அழகிய பெருமையினையுமுடைய மறத்தி ; மணியணிந்த பசுமிக்க 
மன்றத்தை. 
எயிற்றி கண்டாளெனக்கூட்டுக . 

( கங ) 
கச . - பா தீ டு : 
கவர்கணைச் சுற்றங் கவர்ந்த கணநிரை 

அவரவர் வினைவயி னறிந்தீந்தன்று . 
இ - ள் . கவர்த்ததலையம்பினையுடைய கிளை கொள்ளைகொண்டபசு நிரை 
யைச் செய்தார் செய்த தொழில்வகையை அறிந்து கொடுத்தது . 
வ - று . ஒள்வாண் மலைந்தார்க்கு மொற்றாய்ந் துரைத்தார்க்கும் 

புள்வாய்ப்பச் சொன்ன புலவர்க்கும் - விள்வாரை - 
மாறட்ட வென்றி மறவர் தஞ் சீறூரிற் 

கூறிட்டார் கொண்ட நிரை , 
இ - ள் . ஒள்ளியவாட்போரினை மேற்கொண்டோர்க்கும் ஒற்றுத்தெரி 
ந்துசொன்னோர்க்கும் நிமித்தம் தப்பாவகை சொன்ன அறிவுடையோர்க்கும் தம் 
முடன் வேறுபடுவாரை மாறுபாடுகெடுத்த வெற்றியினையுடைய மறவினையாளர் 
தம் சீறூரிடத்துப் பங்கிட்டார் , கைக்கொண்டுவந்தநிரையை . எ - று . ( கச ) 

கரு . - உண்டாட்டு : --- 
+ தொட்டிமிழுங் கழன்மறவர் 

மட்டுண்டு மகிழ் தூங்கின்று. 
இ - ள் , கட்டி ஆர்க்கும் வீரக்கழலினையுடைய தறுகண்ணர் மதுவை 
யுண்டு மனங்களித்து ஆடியது . 
வ - று . * இளிகொண்ட தீஞ்சொ லிளமா வெயிற்றி 

களிகொண்ட நோக்கங் கவற்றத் - தெளிகொண்ட 
வெங்கண் மலிய விளிவதுகொல் வேற்றார்மேற் 
செங்கண் மறவர் சினம் . 
ள். இளியென்னும் இசையினைக்கொண்ட 

இனியசொல்லினை 
யுடைய இளைய சீமதியான வேட்டுவிச்சி களிப்புக்கொண்டபார்வைவருத்தவும் 
தெளிவுகொண்ட வெவ்விய கள்ளையுண்டமகிழ்ச்சி மிகவும் கெடுவதுபோலும் , 
பகைவர்மேற் சிவந்த கண்ணினையுடைய வீரர்செற்றம் . 

சினம் விளிவதுகொலெனக்கூட்டுக . 
இது +. “ ஒருமைசுட்டிய " என்பதனுளமைத்த 

ஏவ லிளையர் தாய் 
வயிறு கறிப்ப ' என்பதுபோலாம் . 

* தொல் . புறத் . சூ . 3 -இளம் . மேற் ; ' ஒள் ...நினூ' : ஷஷ ந . மேற் . 
| புறநா. 257 , 258 - உரை, மேற் . 1 தொல் . எச்ச , சூ . 65 - சே . ந . 


எ . 


எ - 


2 


க 0 


புறப்பொருள் வெண்பாமாலை . 


எ - 


கள் . கொடை: 
ஈண்டியநிரை யொழிவின்றி 

வேண்டியோர்க்கு விரும்பிவீசின்று . 
( 2 ள் . திரண்ட பசுநிரையொன்றும் தப்பாமே தம்மை வேண்டினவர் 
களுக்குப் பிரியப்பட்டுக் கொடுத்தது . எ - று . 
வ - று . அங்கட் கிணையன் றுடியன் விறலிபாண் 

வெங்கட்கு வீசும் விலையாகும் - செங்கட் 
செருச்சிலையா மன்னர் செருமுனையிற் சீறி 

வரிச்சிலையாற் றந்த வளம் , 
இ - ள் . அழகிய கண்ணாற்சிறந்த கிணையையுடையவனும் துடிகொட் 
டுமவனும் பாணிச்சியும் பாணனும் வெவ்விய கள்ளிற்குக்கொடுக்கும் விலையா 
கும் , சிவந்த கண்ணினையுடையராய்ப் போர்க்கு இடையாதமன்னர் பூசன் 
முகத்துக்கோபித்து வரிதலையுடைய வில்லாலே கொண்ட ஆனிரையாகிய 
செல்வம் . 
வளம் வெங்கட்குவீசும் விலையாகுமெனக்கூட்டுக . 

( கசு ) 
கஎ.-- புலனறிசிறப்பு : 
வெம்முனை நிலை யுணர்த்தியோர்க்குத் 

தம்மினுமிகச் சிறப்பீந்தன்று . 
இ - ள் . வெவ்விய வேற்றுப்புலத்தினது நிலைமையை அறிவித்தார்க் 
குத் தம்முடைய கூற்றினும் பெருகச் சிறப்புக்கொடுத்தது . எ - று . 
வ - று . இறுமுறை யெண்ணா திரவும் பகலுஞ் 

செறுமுனையுட் சென்றறிந்து வந்தார் - பெறுமுறையி 
னட்டுக் கனலு மயில்வேலோ யொன்றிரண் 

டிட்டுக் கொடுத்த லியல்பு . 
இ - ள் . தாம் இறும் வகையை ஆராயாதே இரவின் கண்ணும் பகலின் 
கண்ணும் கொல்லும்பகைப்புலத்துப்போய் ஆராய்ந்துவந்தார் பெறக்கடவபங் 
கின்மேலும் கொன்று எரியும் கூர்வேலினையுடையோய் , ஒன்றாதல் இரண் 
டாதல் பசு ஏற்றிக்கொடுத்தல் முறைமை . 

( கஎ ) 
கஅ.- * பிள்ளைவழக்கு : 
பொய்யாது புண்மொழிந்தார்க்கு 

வையாது வழக்குரைத்தன்று . 
இ - ள் . தப்பாமல் நிமித்தஞ்சொன்னார்க்கு வஞ்சியாதே பெறுமுறை 
மையைச்சொல்லியது . 


எ - று . 


று . 


கரும்பிள்ளைநிமித்தங்கூறியார்க்குவிதந்துகொடுத்தல் ; இ - வி.சூ.603- உரை . 


க .--வெட்சிப்படலம் . 


கக 


ள் . 


- 


எ 


எ 


வ - று . புல்லார் நிரைகருதி யாஞ்செல்லப் புண்ணலம் 

பல்லா ரறியப் பகர்ந்தார்க்குச் - சொல்லாற் 
கடஞ்சுட்ட வேண்டா கடுஞ்சுரையா னான்கு 
குடஞ்சுட் டினத்தாற் கொடு . 

பகைவரது ஆனிரையைக்கொள்ள நினைந்து யாம்போக நிமி 
த்த நன்மையைப் பலரு முணரச்சொன்னார்க்கு மொழியாற் பெறுமுறைமை 
இதுவென்று கருதவேண்டா ; ஒன்றொருகுடம்பால்போதும் மிக்கமடியினை 
யுடைய பசு நான்கு இனங்கடோறுங்கொடு , 
கடஞ்சுட்டவேண்டா கொடுவென்க. 

( கஅ ) 
கக.-- து டி நிலை : -- 
தொடுகழன் மறவர் தொல்குடி மரபிற் 

படுக ணிமிழ்துடிப் பண்புரைத் தன்று , 
இ - ள். 

கட்டும் கழல்வீரர் பழங்குடி முறைமையில் மிக்க்கண்ணினையுடை , 
த்தாய் ஒலிக்கும் துடியைக்கொட்டுமவன் குணத்தைச் சொல்லியது . 
வ - று . * முந்தை முதல்வர் துடிய ரிவன் முதல்வ 

ரெந்தைக்குத் தந்தை யிவனெனக்கு - வந்த 
குடியொடு கோடா மரபினோற் கின்னும் 
வடியுறு தீந்தேறல் வாக்கு . 

என்டாட்டனுடைய பாட்டன் முதலாயினார்க்குத் துடி கொட் 
டினார் இவன் பாட்டனுடைய பாட்டன் முதலாயினார் ; என் தமப்பனுக்கு இவன் 
தமப்பன் துடி கொட்டினான் ; இவன் எனக்குத்துடி கொட்டுவான் ; வழிவந்த 
குடிமுறைமையோடு பிறழாத முறைமையினையுடையவனுக்கு இன்னமும் 
வடித்தலுற்ற தித்தித்த மதுவின துதெளிவை வார்ப்பாயாக . எ - று . ( கக ) 

20.-- கொற்றவைநிலை : -- 
ஒளியினீங்கா விறற்படையோ 

ளளியினீங்கா வருளுரைத்தன்று , 

ள் . விளக்கத்தினின்றும் ஒழியாத வெற்றியான் மிக்க ஆயுதத்தை 
யுடையோளது இரக்கத்தினின்றும் ஒழியாத கருணையைச்சொல்லியது . எ - று . 
வ - று . ஆளி மணிக்கொடிப் பைங்கிளிப் பாய்கலைக் 

கூளி மலிபடைக் கொற்றவை - மீளி 
யரண்முருங்க வாகோள் கருதி னடையார் 

முரண் முருங்கத் தான்முந் துறும் . 
* “ இவற் கீத்துண்மதி ' ( புறநா. 290 ) என்பது இதனை ஒத்துள்ளது , 
t தொல் . புறத் . சூ . 4 - இளம் , மேற் . 


ள் '. 


புறப்பொருள் வெண்பாமாலை . 


எ - று . 


எ 


இ - ள் . சிங்கத்தாற்சிறந்த அழகியகொடியினையும் பசுங்கிளியினையும் 
பாயுங்கலையினையும் பேய்மிக்க படையினையுமுடைய துர்க்காதேவி , தலைவன் 
பகைவர் குறும்புமுறிய ஆனிரையைக் கொள்கையை நினைக்கிற் பகைவர் மாறு 
பாடுகெடத் தான் முன்னே எழுந்தருளும் . 

( 20 ) 
உக .--வெறியாட்டு: 
வாலிழையோர் வினைமுடிய 

வேலனொடு வெறியாடின்று . 
இ - ள் . அழகிய ஆபரணத்தையுடையார் நினைத்ததொழில் முடிய 
முருகபூசை பண்ணுமவனோடு * வள்ளிக்கூத்தை ஆடியது . 
வ - று . காணி லரனுங் களிக்குங் கழன்மறவன் 

பூணிலங்கு மென்முலைப் போதரிக்கண் - வாணுத 
றான் முருகு மெய்ந்நிறீஇத் தாமம் புறந்திளைப்ப 

வேன்முருகற் காடும் வெறி , 
இ 

ள். கண்டானாயின் நிருத்தப்பிரியனாகிய நீலகண்டனும் மகிழ்வன் ; 
கட்டும்கழலினையுடைய மறவினையாளன் றன் ஆபரணம்விளங்கும் மெல்லிய 
முலையினையும் பூப்போன்ற அரிபரந்த கண்ணினையும் ஒளிமிக்க நுதலினையு 
முடையவள் தான் நறுநாற்றத்தை உடம்பிலேநிறுத்தி மாலை பக்கத்தே அசைய 
வேலினையுடைய பிள்ளையார்க்கு ஆடும் வள்ளிக்கூத்தை . 
வள்ளிக்கூத்தைக்காணின் அரனும்களிக்குமென்க . 

( உக ) 
வெட்சித்திணைப்பாட்டு இரண்டும் துறைப்பாட்டுப் பத்தொன் 
பதும் முடிந்தன . 

முதலாவது வெட்சிப்படலம் முற்றிற்று . 


இரண்டாவது 


காந்தைப்படலம் . 


( உ .--சூத்திரம் .) 
கதமலி கரந்தை கரந்தை யரவ 
மதரிடைச் செலவே யரும்போர் மலைதல் 
புண்ணொடு வருதல் போர்க்களத் தொழித 

லாளெறி பிள்ளை பிள்ளைத் தெளிவே 
பரு பிள்ளை யாட்டொடு கையறு நிலையே 

நெடுமொழி கூறல் பிள்ளைப் பெயர்ச்சி 

வேத்தியன் மலிபே மிகுகுடி நிலையென 
* வள்ளிநாயகியின் வேடங்கொண்டு ஆடுங்கூத்து. 1 முருகக்கடவுளுக்கு . 


. 


எ 


உ.- கரந்தைப்படலம் . 
வருங்கலை யுணர்ந்தோ ரவைபதி னான்குங் 

கரந்தையுங் கரந்தைத் துறையு மென்ப . 
என் - னின் , கரந்தைத்திணையும் துறையுமாமாறு உணர்த்து தனுதலிற்று , 

இ - ள் . கரந்தை , கரந்தையரவம் , அதரிடைச்செலவு , போர்மலைதல் , 
புண்ணொடுவருதல் , போர்க்களத்தொழிதல் , ஆளெறிபிள்ளை , பிள்ளைத்தெளிவு , 
பிள்ளையாட்டு , கையறுநிலை , நெடுமொழி கூறல் , பிள்ளைப்பெயர்ச்சி , வேத்தி 
யன்மலிபு , குடிநிலை என இவைபதினான்கும் கரந்தைத்திணையும் துறையு 
மாம் . எ - று . 

உஉ.--கரந்தை : 
மலைத்தெழுந்தோர் மறஞ்சாயத் 

தலைக்கொண்ட நிரைபெயர்த்தன்று . 
இ - ள் . மாறுபட்டெழுந்தார் மாற்சரியங்கெடக் கைப்பற்றினநிரை 
யை மீட்டது . 
வ - று . * அழுங்கனீர் வையகத் தாருயிரைக் கூற்றம் 

விழுங்கியபின் வீடுகொண் டற்றாற் - செழுங்குடிக 
டாரார் கரந்தை தலைமலைந்து தாங்கோட 
னேரார்கைக் கொண்ட நிரை , 

ள் . ஆரவாரியாகின்ற கடல்சூழ்ந்த ஞாலத்துப் பெறுதற்கரிய உயி 
ரைக் கூற்றுவன் உண்டபின்பு மீட்ட தன்மைத்து ; வளப்பத்தினையுடைய 
மறக்குடிகள் 1 கொப்புநிறைந்த கரந்தையைத் தலையிலே சூடித் தாங்கொள்ளு 
மது , பகைவர்கைப்பற்றின ஆனிரையை , 

கோடல் வீடுகொண்டற்றென்க . ஆல் : அசை . தாம்கோடலைப்பொறாத 
வெட்சியார்கையினின்றும் கொள்ளப்பட்டனநிரை ; 

வீடுகொண்டற் 
றென்றுமாம் . 

( க ) 
உங .-- கரந்தையரவம் : -- 
+ நிரைகோள் கேட்டுச் செய்தொழி லொழிய 

2விரைவனர் குழூஉம் வகையுரைத் தன்று . 
இ - ள் . பசுநிரையைக் கைப்பற்றினமைகேட்டுச் செய்யாநின்ற காரியங் 
தவிரக் கடுகினராகித் திரளுங்கூறுபாட்டைச் சொல்லியது . 
வ - று . காலார் கழலார் கடுஞ்சிலையார் கைக்கொண்ட 

வேலார் வெருவந்த தோற்றத்தார் - காலன் 
கிளர்ந்தாலும் போல்வார் கிணைப்பூசல் கேட்டே 

யுளர்ந்தார் நிரைப்பெயர்வு முண்டு . 
தொல் . புறத் . சூ . 5 - இளம் . மேற் . 1 சீவக ? 428 - ந் . மேற் . 
+ நன் . சூ . 354 - மயிலை . மேற். 

( பி - ம் . ) 1 'கொத்து ' 2 ' விரையினர் ' , 'விரையகர் ', 


கசு 


புறப்பொருள் வெண்பாமாலை . 


எ - 


இ - ள் . 


- 


இ - ள் . காலிலே நிறைந்த வீரக்கழலினையுடையார் , கொடியவில்லினை 
யுடையார் , கையிலேயெடுத்த வேலினையுடையார் , அஞ்சத்தக்க காட்சியினை 
யுடையார் , கூற்றுவன் கோபித்தாலுமொப்பார் , தடாரியோசையைக்கேட்டு 
அசைந்தார் ; வெட்சியார்கொண்ட ஆனிரை மீள்கையும் கூடும் . எ - று . ( உ ) 

உச .-- அதரிடைச்செலவு : 
ஆற்றா ரொழியக் கூற்றெனச் சினை இப் 

போற்றார் போகிய நெறியிடை யேகின்று . 
ள் . செருவினைப் பொறாதார் ஊரிலேநிற்கக் 

காலனையோப்பக் 
கோபித்துப் பகைவர்போன வழியிடத்தேசென்றது . 
வ - று . சங்குங் கருங்கோடுந் தாழ்பீலிப் பல்லியமு 

மெங்கும் பறையோ டெழுந்தார்ப்ப - வெங்க 
லழற்சுரந் தாம்படர்ந்தா ரான்சுவட்டின் மேலே 
நிழற்கதிர்வேன் மின்ன நிரைத்து . 

சங்கும் கரிய வீரக்கொம்பும் தாழ்ந்த பீலியையுடைய சில 
விசேடவாச்சியங்களும் பறையோடு எங்கும் எழுந்து ஆரவாரிப்ப வெவ்விய 
கல்லினையுடைய அழல்பரந்தகாட்டிலே தாம் போயினார் , நிரைபோன அடிப் 
பாடே , நிழல்விடும் சுடர்வேல் ஒளிவிட நிரைத்து . 

உரு . - போர்மலை தல் : 
* வெட்சி யாரைக் கண்ணுற்று வளை இ 

யுட்குவரத் தாக்கி 1 யுறழ்செருப் புரிந்தன்று . 
இ - ள் . வெட்சியாரைக்கிட்டிச்சூழ்ந்து அஞ்சத்தாக்கி எடுப்பும் சாய்ப்பு 
மான பூசலை மேற்கொண்டது . 
வ - று . + புலிக்கணமுஞ் சீயமும் போர்க்களிறும் போல்வார் 

வலிச்சினமு மானமுந் தேசு - மொலிக்கு 
மருமுனை வெஞ்சுரத் தான் பூசற் கோடிச் 

செருமலைந்தார் சீற்றஞ் சிறந்து . 
இ - ள் . புலியினது திரளும் சிங்கமும் போர்பொரும் யானையுமொப் 
பார் , வலிமிக்க சீற்றமும் அபிமானமும் பெருமையும் ; ஆரவாரிக்கும் கிட்டு 
தற்கரியபகைப்புலவழியிலே நிரைகொண்டார் வெட்சியாரென்னும் ஆரவா 
ரத்தாற்கடுகிப் பூசலைச்செய்தார் , கோபமிக்கு . 
சிறந்து செருமலைந் தாரென்க . 

( ச ) 
உசு .--- புண்ணொவெருதல் : 
மண்ணோடு புகழ்நிறீஇப் 

புண்ணோடு தான்வந்தன்று . 
* புறநா . 259 - உரை, மேற் . 1 தொல் . புறத் . சூ . 5 - இளம் . மேற் . 
தொல் , புறத் . சூ . 5.- இளம் . 

( பி - ம் . ) 1 ' உர்செருப் ' 


எ 


உ .-- கரந்தைப்படலம் . 


கரு 


வ 


. 


இ - ள் . பூமியுடனே இசையைநிறுத்தி ஆயுதம்பட்டபுண்ணுடனே 
வீரன்றான் வந்தது . 
வ - று . * வெங்குருதி மல்க + விழுப்புண் ணுகுதொறூஉ 

மிங்குலிகஞ் சோரும் வரையேய்க்கும் - பைங்க 
ணினம்போக்கி நின்றா ரிகல்வாட்டி வேந்தன் 

மனம்போல வந்த மகன் . 
இ - ள் . வெவ்விய உதிரம் மிக முகத்தினும் மார்பினும் பட்ட புண்ணி 
னின்றும்விழவிழச் சாதிலிங்கஞ்சொரியும் வரையையொக்கும் ; பைங்கண் 
ணினையுடைய பசுவினத்தை முன்னே செலுத்திநின்ற வெட்சியாருடைய மாறு 
பாட்டைக்கெடுத்து மன்னனெஞ்சினையொப்ப வந்தவீரன் . 

வீரன் இங்குலிகஞ் சோரும்வரையையொக்குமென்க . 
வேந்தன்மனம் வெற்றியையேநினையும் . 

( ரு ) 
உஎ.-- போர்க்களத்தொழிதல் : 
படைக்கோடா விறன்மறவரைக் 

கடைக்கொண்டு களத்தொழிந்தன்று . 
இ - ள் . பகைவராயுதத்திற்குப் புறங்கொடாத வெற்றியினையுடைய 
வீரறைக்கூட்டித் தான் பூசற்களரியிலேப்பட்டது , 
வ - று . உரைப்பி னது வியட்போ வொன்னார்கைக் கொண்ட 

நிரைப்பி னெடுந்தகை சென்றான் - புரைப்பின் 
றுளப்பட்ட வாயெல்லா மொள்வாள் கவரக் 

களப்பட்டான் றோன்றான் கரந்து , 
இ - ள் . சொல்லின் அஃது அதிசயமோ ? பகைவர்கைப்பற்றின நிரை 
யின் பின்னே பெரிய மேம்பாட்டினையுடையவன் சென்றான் ; ஒப்பின்றிக் 
கருதப்பட்ட உடம்பிடமெல்லாம் ஒள்ளியவாள் கொள்ளைகொள்ளப் போர்க் 
களரியிலே விழுந்தான் , ஒளித்துத் தோற்றுகிலன் . 

' நிரைப்பி எனடுந்தகை சென்றான் ' என்றது , இந்நாள் மீண்டநிரை 
யென்னும் புகழுடனே சென்றானென் றல் . 

உஅ.- ஆளேறிபிள்ளை 
வருவாரை யெதிர்விலக்கி 

யொருதானாகி யாளெறிந்தன்று . 
இ - ள் . பொருவாரை எதிரேவிலக்கித் தானொருவனுமேயாகி வீரரை 
வெட்டியது . 
வ - று . பிள்ளை கடுப்பப் பிணம்பிறங்க வாளெறிந்து 

கொள்ளை கொ ளாயந் தலைக்கொண்டா : ரெள்ளிப் 
* களவழி , 7 ; சீவக . 2239 . குறள் , 776 . 

- நன் . சூ . 366 , 
மயிலை . மேற் . * தொல் . புறத் . சூ . 5 - இளம் , மேற் 


சு 


- 


கசு 

புறப்பொருள் வெண்பாமாலை . 
பொருதழிந்து மீளவும் பூங்கழலான் மீளா 

னொருதனியே நின்றா னுளன் . 
இ - ள் . விளைவறியாதபிள்ளையையொப்பப் பிணம்பெருக்க வீரரை 
வெட்டி வெட்சியார்கொள்ளைகொண்ட ஆனிரையைக் கிட்டினார் இகழ்ந்து 
பூசற்செய்து கெட்டு மீண்டுபோகவும் மீளானாகித் தனியேநின்றான் ஒருபூங் 
கழலானுளன் . 

( எ) . 
உக.-- பிள்ளைத்தெளிவு : 
கண்மகிழ்ந்து துடிவிம்மப் 

புண்மகிழ்ந்து புகன்றாடின்று . 
இ - ள் . துடியின்கண் மகிழ்ந்தொலிப்பத் தன் புண்ணைப் பிரியப்பட்டு 
விரும்பிக் கூத்தாடியது . 

அதனைப் புகழ்ந்தாடிய தூ உமாம் . 
வ - று . மேவா ருயிருணங்க மேன்முடித்த பிள்ளையன் 

பூவாளுறைகழியாப் போர்க்களத்து - ளோவான் 
1 றுடியிரட்டி விம்மத் தொடுகழலார் முன்னின் 
றடியிரட்டித் திட்டாடு மாட்டு . 

பகைவர் உயிருலரத் தலையினை நீக்கிக் கவந்தமாக்கி நின்ற பிள் 
ளைத் தன்மையை எய்தியவன் பொலிவினையுடையவாளினை உறையினினேறும் 
வாங்கிப் பூசற்களரியிலேயொழியான் ; துடிகொட்டி ஆர்ப்பரவமிகக் கட்டிய 
வீரக்கழலினையுடையார்முன்னே நின்று பட்டவடியின் மேல் அடியிட்டு ஆடுங் 


இ - ள் . 


கூத்து . 


எ 


எ 


ஆட்டு ஓவானென்க . 

( அ ) 
$ 0 .--பிள்ளையாட்டு : 
கூடலர் குடர் மாலைசூட்டி 

வே றிரித்து விரும்பியாடின்று . 
இ - ள் . 

ள் . பகைவர்குடராகியமாலையைச்சூட்டிக் கையிலே வேலைத்திருப் 
பிப் பிரியப்பட்டு ஆடியது . 
வ - று . * மாட்டிய பிள்ளை மறவர் நிறந்திறந்து 

கூட்டிய வெஃகங் குடர்மாலை - சூட்டியபின் 
மாறிரியச் சீறி நுடங்குவான் கைக்கொண்ட 

வேறிரிய விம்முந் துடி . 
இ - ள் . 

மாளப்பண்ணின பிள்ளைத்தன்மையை 
வன் , வீரருடைய மார்பங்களைத் திறந்து தெரிந்துபறித்தவேலைப் பகைவருடைய 
குடர்மாலையைச்சுற்றியபின் மாறுபாடுகெடக் கோபித்து ' ஆடுமவன் கைக் 
கொண்டவேலைத் திருப்பக் கறங்கா நின்றது துடி . 
* தொல் . புறத் . சூ . 5 - இளம் . மேதி . 

- ம் . ) 1 அடியுருட்டிவிம்ம ' 


பகைவரை 


எய்திய 


( பி - . 


உ.- கரந்தைப்படலம் . 


கஎ 


கூக .. 


கையறு நிலை: 
வெருவரும் வாளமர் விளிந்தோற் கண்டு 

கருவி மாக்கள் கையற வுரைத்தன்று . 
இ - ள் . அஞ்சத்தகும் வாட்பூசலிலே பட்டோனைப்பார்த்து யாழ்ப்பா 
ணர் அவன் பட்டபடியைச் சொல்லியது . 
வ - று . * நாப்புலவர் சொன்மாலை நண்ணார் படையுழக்கித் 

" தாப்புலி யொப்பத் தலைக்கொண்டான் - பூப்புனையு 
நற்குலத்துட் டோன்றிய நல்லிசையாழ்த் தொல்புலவீர் 

கற்கொலோ சோர்ந்திலவெங் கண் . 
இ - ள் . செந்நாப்புலவருடைய கீர்த்திமாலை , பகைவர் சேனையைத் துகை 
த்து வலிய புலியையொப்பப்பட்டான் ; பொற்றாமரைப்பூவைச் சூடும் நல்ல 
குலத்திலே பிறந்த அழகிய இசையினையுடைய யாழாற்சிறந்த பழைய அறிவினை 
யுடையீர் , கல்லோ அறியோம் , விழுந்தில எம்முடைய கண்கள் . எ - று . ( க 0 ) 

கூஉ .-- நெடுமொழிகூறல் : 
மன்மேம் பட்ட மதிக்குடை யோற்குத் 

- தன்மேம் பாடு தானெடுத் துரைத்தன்று . 
இ - ள் , மன்னரின் மேம்பட்ட நிறைமதிபோலும் கொற்றக்குடை யினை 
யுடையோற்கு ஒருவீரன் தன்னுடைய மேம்பாட்டைத் தான் உயர்த்திச்சொல் 


லியது . 


எ 


இ - ள் . 


வ - று . ஆளமர் வெள்ளம் பெருகி னதுவிளக்கி 

வாளொடு வைகுவேன் யானாக - நாளுங் 
கழிமகிழ் வென்றிக் கழல்வெய்யோ யீயப் 
2 பிழிமகி ழுண்பார் பிறர் . 

வீரராகிய போர்ப்பிரளயம் கைவளரின் அதனை விலக்கி வாளு 
டனே அங்கே தங்குவேனாக யான் , நாடோறும் மிக்க உவகையாற்சிறந்த வெற்றி 
யினையும் வீரக்கழலினையுமுடைய வெய்யோனே , நீ கொடுப்ப நினைவு இயைந்து 
பிழியுமதுவை நுகர்வாராக , வேறுசிலர் . 

று . 
உண்பாராக , பிறரெனத் தொழிற்படச்சொல்லுக . யான் வாளொடு 
வைக , உண்பார் பிறரென்றுமாம் . 

( கக ) 
கூகூ.-- பிள்ளைப்பெயர்ச்சி : 
போர்தாங்கிப் புள்விலங்கியோனைத் 

தார்வேந்தன் றலையளித்தன்று . 
இ - ள் . புள்ளை விலக்கிப் பூசலைத்தாங்கினவனை மாலையினையுடைய மன் 
னன் தண்ணளிசெய்தது . 
* '' மறையவர் சொன்மாலை ' பு - வெ . 189 . 

" தாப்புலியனைய 
வெற்றிச் சராசந்தன் '' கூர்ம : கண்ணன் பூமி . 70. 1 தொல் . புறத் . சூ. 5 
இளம் , மேற் . 

( பி - ம் . ) 1 ' கீர்த்திமாலையைத்தலைக்கொண்டுபகைவர் ' , 2 ' பிழிமது ' 


எ 


கூ 


கஅ 


புறப்பொருள் வெண்பாமாலை 
வ.று. பிணங்கமருட் பிள்ளை பெயர்ப்பப் பெயரா 

தணங்கஞர்செய் தாளெறித னோக்கி - வணங்காச் 
சிலையளித்த தோளான் சினவிடலைக் கன்றே 

தலையளித்தான் றண்ணடையுந் தந்து . 
இ - ள். மாறுபடும் பூசலிடத்துக் காரியென்னும்புள் விலக்கவும் விலங் 
கானாய்ப் பகைவரை வருத்துந்துன்பத்தைச்செய்து வீரரைவெட்டுதலைப்பார்த்து 
வளையாத மலையினையொத்ததோளான் செற்றத்தினையுடைய வீரனுக்கு அற்றை 
நாளே , வரிசைகொடுத்தான் , மருதநிலம்பலவுங் கொடுத்து . 

( க 2 ) 
கூச .-- வேத்தியன்மலிபு : 
தோள்வலிய வயவேந்தனை 

வாள்வலிமறவர் சிறப்புரைத்தன்று . 

ள் . தோளால்வலிய மறமன்னனை வாளால்வலிய வீரர் மேம்பாட்டி 
னைச் சொல்லியது . 
வ - று , * அங்கையு ணெல்லி யதன்பய மாதலாற் 

கொங்கலர் தாரான் குடைநிழற்கீழ்த் - தங்கிச் 
செயிர்வழங்கும் வாளமருட் சென்றடையார் வேல்வா 

யுயிர்வழங்கும் வாழ்க்கை யுறும் . 
இ - ள் . உள்ளங்கை நெல்லிப்பழத்தினது தன்மையாதலால் , தேன் 
மலருமாலையினை யுடையான் கொற்றக்குடைநிழலின் கீழே அவதரித்துக் குற்றத் 
தினைக்கொடுக்கும் வாட்பூசலிலேபுக்குப் பகைவர் தம் வேலின் வாயிலே உயி 
ரைக்கொடுக்குஞ் செல்வம் , மிகவும் உறுதியுடைத்து . 
வாழ்க்கை , நெல்லிய தன்பயமாதலால் உறுதியுடைத்தென்க . ( கங ) 

கூரு.--குடி நிலை: 
+ மண்டிணி ஞாலத்துத் தொன்மையு மறனுங் 
கொண்டு பிறரறியுங் குடிவர வுரைத்தன்று . 

மண்செறிந்த பூமியிடத்துப் பழமையும் , தறுகண்மையுமுட் 
கொண்டு பிறரறியும் குடியின் வரலாற்றினைச் சொல்லியது . 

மண்டிணிஞாலம் : மண்ணுலகு விண்ணுலகென்றாற்போலக்கொள்க . 
வ - று . பொய்யகல நாளும் புகழ்விளைத்த லென்வியப்பாம் 

t வையகம் போர்த்த வயங்கொலிநீர் - கையகலக் 
கற்றோன்றி மண்டோன்றாக் காலத்தே வாளோடு 

முற்பேன்றி மூத்த குடி . 
* தொல் . புறத் . சூ . 5 - இளம் ; நன் . சூ . 221 - மபிலை . விடு . மேற் . 
t புறநா . 2 : 1 ; சிலப். 26 : 42 ; மணி . 11:95 , + பரி . 6 : 3. மது . 4 . 
( பி - ம் . ) 1 ' குரோதத்தினை ' 


- 


ந.- வஞ்சிப்படலாம் . 


இ - ள் . பொய்ம்மை நீங்க நாடோறும் கீர்த்தியுண்டாக்குதல் , என்ன 
அதிசயமாம் , பூமியைமறைத்த தெளிந்து கறங்கும் உகாந்தவெள்ளம் விட்டு 
நீங்க , முற்பட மலைதோன்றிப் பூமிதோன்றாத அளவிலே வாளுட னே எல்லா 
ரிலும் முற்பட மலையிடத்திலேதோன்றிப் பழையதாகிய குடி ! 

குடி புகழ்விளைத்தல் என்னவியப்பாம் . 1 எவனென்பது , என்னெனக் 
குறைந்து நின்றது . மூத்தகுடியென்றது பூசலிலே வாளாலே பட்டகுடி யென் 
பாருமுளர் . 

( கச ) 
கரந்தைத்திணைப்பாட்டு ஒன்றும் துறைப்பாட்டுப் பதின்மூன் 
றும் முடிந்தன . 

இரண்டாவது கரந்தைப்படலம் முற்றிற்று . 


ன் 

றவது 


வஞ் சிப் படலம் . 


905 


( கூ .-- சூத்திரம்.) 
வாடா வஞ்சி வஞ்சி யரவங் 
கூடார்ப் பிணிக்குங் குடைநிலை வாணிலை 
கொற்றவை நிலையே கொற்ற வஞ்சி 

குற்றமில் சிறப்பிற் கொற்ற வள்ளை 
ரு பேராண் வஞ்சி மாராய வஞ்சி 
நெடுமொழி வஞ்சி முதுமொழி வஞ்சி 
யுழபுல வஞ்சி மழபுல வஞ்சி 
கொடையின் வஞ்சி குறுவஞ் சிய்யே 

யொருதனி நிலையொடு தழிஞ்சி பாசறை 
க 0 பெருவஞ் சிய்யே பெருஞ்சோற்று நிலையொடு 

நல்லிசை வஞ்சியென நாட்டினர் தொகுத்த 
வெஞ்சாச் சீர்த்தி யிருபத் தொன்றும் 

வஞ்சியும் வஞ்சித் துறையு மாகும் . 
என் - னின் , வஞ்சித்திணையும் துறையுமாமாறு உணர்த்து தனு தலிற்று . 

இ ள் . வஞ்சி , வஞ்சியரவம் , குடைநிலை , வாணிலை , கொற்றவைநிலை , 
கொற்றவஞ்சி , கொற்றவள்ளை ,பேராண் வஞ்சி ,மாராயவஞ்சி , நெடுமொழிவஞ்சி , 
முதுமொழிவஞ்சி , உழபுலவஞ்சி , மழபுலவஞ்சி , கொடைவஞ்சி , குறுவஞ்சி 
ஒருதனிநிலை , தழிஞ்சி , பாசறைவஞ்சி , பெருவஞ்சி , பெருஞ்சோற்றுநிலை , நல் 
லிசைவஞ்சி என இவை இருபத்தோன்றும் வஞ்சித்திணையும் துறையுமாம் . ( ) 

( பி - ம் . ) 1 ' என்னவென்பது ' 


- 


20 


புறப்பொருள் வெண்பாமாலை . 


கூசு. 

வஞ் சி : 
* வாடாவஞ்சி தலைமலைந்து 

கூடார்மண் கொளல்குறித்தன்று . 

ள் , தோலா தவஞ்சியைத் தலையிலே சூடிப் பகைவர்பூமியைக் கொள் 
கையைக் கருதியது . எ - று . 
வ - று . செங்கண் மழவிடையிற் றண்டிச் சிலைமறவர் 

வெங்கண் மகிழ்ந்து விழவமா - வங்குழைய 
வஞ்சி வணங்கார் வணக்கிய வண்டார்ப்பக் 

குஞ்சி மலைந்தானெங் கோ . 
இ - ள் . சிவந்தகண்ணினையுடைய இளமைப்பருவத்து ஆனே ற்றை 
யொப்ப மிகைத்தெழுந்து வில்லினையுடைய வீரர் வெவ்வியமதுவையருந்தி வில் 
விழாவை விரும்ப , அழகிய தளிரினையுடைய வஞ்சியைத் தன்னைப்பணியாதா 
ரைப் பணிவிப்பான் வேண்டிச் சுரும்பு ஆரவாரிப்ப மயிரிலேசூடினான் , எம்மு 
டைய வேந்து . 
வணங்காரைவணக்கிய வேந்து சூடினானென்க. 

ங எ .--வஞ்சியரவம் : -- 
வள்வார் முரசமொடு வயக்களிறு முழங்க 

வொள்வாட் டானை யுருத்தெழுந் தன்று . 
இ - ள் . வலியினையுடைய வாராலேவிசித்த வீரமுரசுடனே வலியயானை 
முழங்க அழகிய வாளினையுடைய சேனை கோபித்துக் கிளர்ந்தது . 

பௌவம் பணைமுழங்கப் பற்றார்மண் பாழாக 
வௌவிய வஞ்சி வலம்புனையச் - செவ்வே 
லொளிறும் படைநடுவ ணூழித்தீ யன்ன 

களிறுங் களித்ததிருங் கார் . 
இ - ள் . கடல்போல வீரமுரசம் ஆர்ப்பப் பகைவர்நிலம் அழியக் கைப் 
பற்றின வஞ்சியை வெற்றியாகச்சூடச் சிவந்தவேல் விட்டுவிளங்கும் சேனை 
நடுவே யுகாந்தகாலத்து நெருப்பையொத்த யானையும் மகிழ்ந்து முழங்காநின் 
நது , மேகத்தைப்போல , 

. உம்மை : சிறப்பும்மை . 

( 2 ) 
கூஅ . - குடை நிலை: 
பெய்தாமஞ் சுரும்பிமிரப் பெரும்புலவர் புகழ்பாடக் 

கொய்தார் மன்னவன் குடைநாட் கொண்டன்று . 
மணி . 19 : 119 - 20. புறநா . 129 : 2. - பரி . 8 : 17 - 8 ; 
அகநா . 144 : 12 - 3 ; புறநா . 81 : 1 : 2 ; குறிஞ்சி . 162 - 5 ; நன். சூ . 
458 - மயிலை . மேற் , 5 சிலப் . 5 : 89 - 94 - அடியார் . மேற். 


வ -று . 


எ 


-வஞ்சிப்படலம் . 


உக 


இ - ள் . 


எ - 


எ - 


( 
ங 
) 


. 


தன்மேலிட்டமாலையிலே வண்டுகளொலிப்ப மிக்க அறிவினை 
யுடையோர் கீர்த்தியைச்சொல்லக் கத்தரிகையால் மட்டஞ்செய்த மாலையினை 
யுடைய வேந்தன் குடையைப் புறவீடுவிட்டது . 
வ - று . முன்னர் முரசிரங்க மூரிக் கடற்றானைத் 

துன்னருந் துப்பிற் றொழுதெழா - மன்ன 
ருடைநா ளுலந்தனவா லோதநீர் வேலிக் 
குடைநா ளிறைவன் கொள . 

ள் . தன் முன்னே வீரமுரசுமுழங்க , பெரியகடல்போன்ற சேனை 
யினையும் கிட்டுதற்கரிய வலியினையுமுடையராய்ப் பணிந்தெழாத வேந்தர் தம் 
முடைய வாணாள் கெட்டன ; 1 திரைமிகுந்தகடலை வேலியாகவுடைய பூமி 
யிடத்து , குடையை அரசன் புறவீடுவிட . 
புறவீடுவிட உடைநாளுலந்தனவென்க . ஆல் : அசை . 

கூக. வாணி லை : 
* செற்றார்மேற் செலவமர்ந்து 

கொற்றவா ணாட்கொண்டன்று . 
ள் . பகைவர்மேல் எடுத்துவிடு தலைவிரும்பி 

எடுத்துவிடு தலைவிரும்பி வெற்றியினையுடைய 
வாளைப் புறவீடுவிட்டது . 
று . அறிந்தவ ராய்ந்தநா ளாழித்தேர் மன்ன 

னெறிந்தில கொள்வா ளியக்க - மறிந்திகலிப் 
பின்பகலே யன்றியும் பேணா ரகநாட்டு 
நன்பகலுங் கூகை நகும் . 
இ - ள் . சோதிட நூல்வல்லவர்தெரிந்தாளிலே வட்டக்காலாற் , சிறந்த 
தேரினையுடையவேந்தன் வெட்டிவிளங்கும் அழகிய வாளினது புறவீடு விடு 
தலையுணர்ந்து மாறுபட்டு 

உச்சிக்குப்பின்பன்றியும் பகைவருண்ணாட்டிட 
த்து உச்சிப்பொழுதும் கோட்டான் பாடாநிற்கும் . 

10 .-- கொற்றவை நிலை : 
நீடோளான் வென்றிகொள்கென நிறைமண்டை வலனுயரிக் 
கூடாரைப் புறங்காணுங் கொற்றவைநிலை யுரைத்தன்று . 
இ - ள் . 

நீண்ட தோளினையுடையவன் வெற்றிபெறுவானாகவெனச் 
சொல்லி நல்லபொருள்களால் நிரம்பிய பாத்திரத்தை வெற்றியாகவெடுத்து 
அரசனுடைய 

முதுகுபுறங்காணும் துர்க்காதேவிநிலைமையைச் 
சொல்லியது . 
* சிலப் . 5 : 89-94 . அடியார் : மேற் . 1 புறநா . 356 : 2 ; 362 : 17-8 . 
( பி - ம் . ) 1 'குளிர்ந் தகடலை ' 


பகைவரை 


எ - று . 


உஉ 


புறப்பொருள் வெண்பாமாலை . 


இ - ள் . 


எ 


று . 


சக. 


- 


வ- று . அணங்குடை * நோலை பொரிபுழுக்கல் பிண்டி 

நிணங்குடர் நெய்த்தோர் நிறைத்துக் - கணம்புகலக் 
1 கையிரிய மண்டைக் கணமோடி காவலற்கு 
மொய்யிரியத் தான் முந் துறும் . 

ள் . தெய்வத்திற்குரித்தான எட்கசிவும் நெற்பொரியும் அவரை 
துவரையும் தருப்பணமும் நிணமும் குடரும் உதிரமுநிறைவித்துத் திரட்சி 
விரும்பக் கையிலே பாத்திரத்தையிருத்திய பூதகணங்களையுடைய துர்க்காதேவி 
வேந்தற்குப் பகைகெடத் தான் முன்னே எழுந்தருளும் . 

இதுவுமது : 
மைந்துடை யாடவர் செய்தொழில் கூறலு 

மந்தமில் புலவ ரதுவென மொழிப. 
இ - ள் . வலியினையுடையவீரர் செய்யுந்தொழிலைச் சொல்லுதலும் முடி 
வில்லாத அறிவினையுடையோர் அத்துறையென்று சொல்லுவர் . 
வ - று . தமருட் டலையாத றார்தாங்கி நிற்ற 

லெமருள்யா மின்னமென் றெண்ண - லமரின் 
முடுகழலின் முந்துறு தன் மூல்லைத்தார் வேந்தன் 
றொடுகழன் மைந்தர் தொழில் . 

ள் . தம்முடைய சுற்றத்தாரின் மேலாகுதல் தூசிப்படையைத்தடுத்து 
நிற்றல் , எங்கள் படைவீரருள் யாம் இன்ன தன்மையேமென்றெண்ணுதல் , போ 
ரிடத்து விரைந்துசெல்லுநெருப்புப்போல முற்படப்புகுதல் , முல்லைத்தாரினை 
யுடைய மன்னனுடைய கட்டும் வீரக்கழலினையுடைய வீரர்செய்தி . 

முல்லைத்தார்கூறியது , " வஞ்சிதானே முல்லையது புறனே " என்ற 
தனால் . 

( சு ) 
சஉ .-- கொற்றவஞ்சி: -- 
வையகம் வணங்க வாளோச் சினனெனச் 

செய்கழல் வேந்தன் சீர்மிகுத் தன்று . 
இ - ள் . உலகத்துள்பாார் தொழ வாளாலே வெட்டினானெனச்சொல் 
லிப் பண்ணின வீரக்கழலினையுடைய அரசனது 2 நன்மையைப் பெருக்கச்சொல் 


- 


று . 


லியது . 


வ - று. || அழலடைந்த மன்றத் 3 தலந்தய்ரா நின்றார் 

நிழலடைந்தே நின்னையென் றேத்திக் - கழலடையச் 
செற்றங்கொண் டாடிச் சிலைத்தெழுந்தார் வீந்தவியக் 

கொற்றங்கொண் டெஃகுயர்த்தான் கோ , 
* சிலப் . 5 : 68 - 9 , சீவக 547 . + தொல் . புறத் . சூ . 6 . 
8 சிலப். 25 : 141 , 1 நன் . சூ . 440 - மயிலை . மேற். 
( பி - ம் . ) 1 'கையிரீஇ மண்டை கன' 2 ‘ தன்மை ' & ' அரந்தயராநின்றார் ' 


K 


கூ.- வஞ்சிப்படலம் . 


உங 


எ 


இ - ள் . நெருப்புப்பொருந்திய பகைவர்நாட்டு அம்பலத்து நொந்து 
அழியாநின்றவர் நின்னை நிழலர்கச் சேர்ந்தேமென்று புகழ்ந்து சீபாதத்தைவந்து 
சேரச் சினத்தைப்பாராட்டிக் கோபித்துவந்தார் பட்டுத் தம்பெயர்கெட வெற்றி 
யைப்பெற்று வேலை வலமாக உயர்த்தான் , வேந்து . 

( எ ) 
சங .- * கொற்றவள்ளை : 
மன்னவன் புகழ்கிளந் 

தொன்னார்நா டழிபிரங்கின்று . 
இ - ள் . அரசன் கீர்த்தியைச் சொல்லிப் பகைவர்தேசம் 

கெடுவதற்கு 
வருந்தியது . 
வ - று . தாழார. மார்பினான் றாமரைக்கண் சேந்தனவாற் 

பாழாய்ப் பரிய விளிவதுகொல் - யாழாய்ப் 
புடைத்தே னிமிர்கண்ணிப் பூங்கட் புதல்வர் 

நடைத்தே ரொலிகறங்கு நாடு. 
இ - ள் . ஆரந்தாழ்ந் தமார்பினையுடையவன் தாமரைமலர்போன்ற கண் 
கள் சிவந்தன , பாழாய்க் கண்டாரிரங்கக் கெடும்போலும் ; யாழையொப்ப மா 
ன்று பக்கத்திலே வண்டுகள் ஆர்க்குமாலையினையும் பொலிவினையுடைய கண் 
ணினையுமுடைய மைந்தர்சிறுதேரோசை ஆரவாரிக்கும் நாடு . 
நாடு பாழாய்ப்பரிய விளிவதுகொலென்க . 

( அ ) 
சசு .-- பேராண்வஞ்சி : 
கேளல்லார் முனைகெடுத்த 

மீளியாளர்க்கு மிகவுய்த்தன்று . 
இ - ள் . உறவல்லாதார் பெருஞ்செருவைத் தொலைத்த தலைமையையு 
டைய வீரர்க்குப் பெரிதுங்கொடுத்தது . 
வ - று . பலிபெறு நன்னகரும் பள்ளி யிடனு 

மொலி கெழு நான்மறையோ ரில்லு - நலிவொரீஇப் 
புல்லா ரிரியப் பொருதார் முனைகெடுத்த 

வில்லார்க் கருள்சுரந்தான் வேந்து . 
இ - ள் . பலியிடும் நல்லகோயில்களும் துறந்தாரிருக்கும் பள்ளியிடங் 
களும் ஓசைபொருந்திய நான்குவேதத்தோர் அகமும் நெருக்குதலை யொழிந்து 
பொருந்தாதார் கெட்டோடப் பொருதவீரர் செருவைவென்ற தன்னுடைய வில் 
லாளர்க்கு உபகாரம்பண்ணினான் , மன்னன் . 

சரு. இதுவுமது: 
அருந்திறை யளப்ப வாறிய சினத்தொடு 

பெரும்பூண் மன்னவன் பெயர்தலு மதுவே . 
* சிலப் . 25 : 145 . முருகு . 104 ; புறநா . 152 : 10 ; கம்ப . 

. பட் . 24 - 5 ; சீவக , 89 . 


-- 


சூளா , 30 .. 


புறப்பொருள் வெண்பாமாலை . 


இ - ள் . பெறுதற்கரிய பொருளைப் பகைவர் கொடுப்பத் தணிந்தகோபத் 
தோடு பேரணிகலங்களையுடையமன்னன் மீண்டுபோதலும் அத்துறையாம் , 


. 


எ - று. 


எ 


- 


வ - று . கூடி முரசிரங்கக் கொய்யுளைமா முன்னுகளப் 

பாடி பெயர்ந்திட்டான் பல்வேலான் - கோடி 
நிதியர் திறையளந்தார் நேராருந் தன்கீழ் 
முதியமென் றாறி முரண் . 

ள் . பலவாச்சியத்தோடும் பொருந்தி முரசு அதிரக் கைக்கத்தரிகை 
யிட்டு நறுக்கின தலையாட்டத்தினையுடைய பரிகள் முன்னே சதியாகநடக்க 
இருந்த பாசறையினை விட்டுப் பெயர்ந்தான் , பலவேற்படையினையுடையான் ; 
கோடி பொருளைத் திறையாக இவனுக்குப் பகைவருங்கொடுத்தார் , அரசன் றன் 
அடிக்கீழ்ப் பழையோமென்று சொல்லி மாறுபாடொழிந்து . 
மாறுபாடொழிந்து கோடி நிதியம் திறையளந்தார் நேராருமென்க . ( க 0 ) 

சசு .- * மாராயவஞ்சி : -- 
மறவேந்தனிற் சிறப்பெய்திய 

விறல்வேலோர் நிலையுரைத்தன்று . 
இ - ள் . மாற்சரியத்தினையுடையமன்னனாலே சிறப்புப்பெற்ற வெற்றி 
மிக்க வேலினையுடையோர் நிலைமையைச் சொல்லியது . 
வ - று . நேராரம் பூண்ட நெடுந்தகை நேர்கழலான் 

சேரார் முனைநோக்கிக் கண்சிவப்பப் - போரார் 
நறவேய் கமழ்தெரிய னண்ணா ரெறிந்த 
மறவே லிலைமுகந்த மார்பு . 

- ள் . இனமொத்த முத்தாரங்களையணிந்தன ; பெரிய மேம்பாட் 
டினையும் பொருந்திய வீரக்கழலினையுமுடையான் டகைவர்தம் போரைப் 
பார்த்துக் கோபித்துக் கண் சிவப்பப் போர்வீரர் தேன்மேலிய நாறுமாலை 

சத்துருக்களெறிந்த மாற்சரியத்தான்மிக்க இலைத்தொழிலை 
யுடைய வேலை ஏற்றுக்கொண்ட மார்புகள் . 

மறவேலிலை முகந்த போரார்மார்பு நேராரம்பூண்டனவென்க ; இனி நேரா 
ரம்பூண்ட போரார்மார்பு மரவேலிலைமுகந்தனவென்றலுமொன்று . ( கக ) 

சாஎ .-- நெடுமொழிவஞ்சி : -- 
ஒன்னாதார் படைகெழுமித் 

தன்னாண்மை யெடுத்துரைத்தன்று . 
இ - ள். பகைவர் தஞ்சேனையைக்கிட்டித் தன்னுடைய ஆண்மைத்தன் 
மையை உயர்த்திச்சொல்லியது . 

* சிலப் , 25 ; 142 ; மாராயம் - அரசனாற் செய்யப்படுஞ் சிறப்பு . 


யினையுடைய 


எ 


- 


வஞ்சிப்படலம் . 


பரு 


ள் . 


எ 


- 


ல - று . இன்ன ரெனவேண்டா வென்னோ டெதிர்சீறி 

முன்னர் வருக முரணகலு - மன்னர் 
பேருந்தார் படைய மருட் பல்லார் புகழ 
விருந்தா. யடைகுறுவார் விண் . 

இன்ன தன்மையாரென்று சொல்லவேண்டா ; என்னுடனே 
கோபித்து என் முன்னே பொரவருக , மாறுபாட்டினைமிகுக்கும் வேந்தர் ; பரு 
ந்து நிறையும் தானைப்போரிடத்துப் பலரும் போற்ற வீரசுவர்க்கத்திற்குப் புதி 
யராய் அதனிற் கிட்டு தலைப்பெறுவார்கள் . . எ - று . 

( கஉ ) 
சஅ .-- " முதுமொழிவஞ்சி : 
தொன்மரபின் வாட்குடியின் 

முன்னோனது நிலைகிளந்தன்று . 
இ - ள் . பழையவரலாற்றினையுடைத்தாய வாளினையுடைய மறக்குடி 
யில் 1 தமப்பனுடைய நிலைமையைச் சொல்லியது . 
வ - று . * குளிறு முரசங் குணில்பாயக் கூடா 

ரொளிறுவாள் வெள்ள முழக்கிக் - களிறெறிந்து 
புண்ணொடு வந்தான் புதல்வற்குப் பூங்கழலோய் 

தண்ணடை நல்க றகும் . 
இ - ள் . முழங்கும் வீரமுரசிலே கடிப்புத்தாக்கப் பகைவருடைய விட்டு 
விளங்கும் வாள் வெள்ளத்தைத் துகைத்து யானையைவெட்டிப் புண்ணுடனே 
வந்தொழிந்தவனுடைய மகனுக்குப் பொலிந்த வீரக்கழலினையுடையோய், மருத 
நிலங்களைக்கொடுத்தல் தக்கதாம் . 
மகனென் றமையால் அவன் தமப்பன்பட்டமை விளங்கும் . ( கங ) 

சக.--- உழபுலவஞ்சி : -- 
நேராதார் வளநாட்டைக் 

கூரெரி கொளீ இயன்று . 
- ள் . பொருந்தாதாருடைய நல்ல தேசத்தை மிக்க கெருப்பைக் 
கொளுத்தியது . 
வ - று . || அயிலன்ன கண் புதைத் தஞ்சி யலறி 

மயிலன்னார் மன்றம் படாக் - குயிலகவ 
வாடிரிய வண்டிமிருஞ் செம்ம லடையார்நாட் 

டோடெரியுள் வைகின ஆர் . 
இ - ள் . வேலையொத்த விழியைப்புதைத்துப் பயப்பட்டுக் கூப்பிட்டு 
மயிலையொத்த குலமகளிர் மன்றென்றுபாராதேசெல்ல , குயில்பாட , ஆளுலா 

புறநா . 179 : 11 ; 269 : 11 - 2 , 1 தொல் . புறத் . சூ . 7 - இளம் . • 
நன் . சூ . 458 - மயிலை . மேற் . எரிபரந்தெடுத்தல் . || கள . 29 . 
( பி - ம் . ) 1 ' தனப்பனுடைய 


எ 


- 


று . 


உகா 


புறப்பொருள் வெண்பாமாலை . 


இ - ள் . 


எ 


வச் சுரும்பு ஒலிக்கும் தலைமையினையுடைய பகைவர் தேசத்து ஊர்கள் , பரந் 
தோடும் நெருப்பினுள்ளே அவதரித்தன . 

( கச ) 
ரு.- மழபுலவஞ்சி: - 
கூடார்முனை கொள்ளை சாற்றி 
வீடறக்கவர்ந்த வினைமொழிந்தன்று . 

பகைவர் வேற்றுப்புலத்தைக் கொள்ளையூட்டி அகங்கள் பாழ் 
படக் கொள்ளை கொண்ட தொழிலைச் சொல்லியது . 
வ - று . களமர் கதிர்மணி காலேகஞ் செம்பொன் 

வளமனை பாழாக வாரிக் - கொளன்மலிந்து 
கண்ணார் சிலையார் கவர்ந்தார் கழல்வேந்த 

னண்ணார் கிளையலற நாடு . 
இ - ள் . அடியாரையும் ஒளிவிடும் வயிர அரதனங்களையும் 1 முத்தினையும் 
சிவந்த பொன்னினையும் அழகிய அகங்களெல்லாம் வறியவாகத் திரட்டிக் 
கைப்பற்றிக்கொள்ளும் வகைமிக்குக் கண்ணுக்குநிறைந்த வில்லாளர் கொள்ளை 
கொண்டார் , வீரக்கழலினையுடைய அரசன் நன் பகைவர் சுற்றமிரங்க 

அவரு 
டையநாட்டை . 
நாடு கண்ணார் சிலையார் கவர்ந்தாரென்க . 

( கரு ) 
ருக .-- கொடைவஞ்சி : -- 
நீடவுங் குறுகவு நிவப்பவுந் தூக்கிப் 

பாடிய புலவர்க்குப் பரிசி னீட்டின்று . 
இ - ள் . உச்சமாகவும் மந்தமாகவும் அதன் மேற் சமமாகவும் இசையை 
அளந்து பாடின அறிஞர்க்குப் பரிசிலைக்கொடுத்தது . 

செந்தூக்குமுதலான எழுவகைத் தூக்கினாலும் தூக்கியென்றுமாம் , ஈண்டு 
நிவப்ப்வென்றது , மந்தத்திலே ஓங்கி சமத்தை ; * " ஒருசீர் செந்துக் கிருசீர் 
மதலை , முச்சீர் துணிபு நாற்சீர் கோயி , லைஞ்சீர் நிவப்பே யறுசீர் கழாஅ , லெழு 
சீர் தானெடுந் தூக்கென மொழிப் ” என்றாராகலின் . 
வ - று . சுற்றிய சுற்ற முடன் மயங்கித் தம்வயி 

றெற்றி மடவா ரிரிந்தோட - முற்றிக் 
t குரிசி லடையாரைக் கொண்டகூட் டெல்லாம் 

பரிசின் முகந்தன பாண் . 
இ - ள். சூழ்ந்த பெருங்கிளை ஒக்கக் கலங்கித் தத்தம்வயிற்றிலே அடித் 
துக்கொண்டு மகளிர் கெட்டோடப் பகைவர் நாட்டைவளைத்துத் தலைவன் சத் 
துருக்களைப் பறித்துக்கொண்ட பொருண் முழுதும் தாம்பெறும் பேறாக முகந்து 
கொண்ட பாண்கிளை . 

( கசு ) 
* சிலப், 3 : 16 ; 14 : 150 - அடியார் . மேற் . | சிறுபாண் . 247-8 ; 
மதுரை . 145 - 6 ; மலைபடு . 71 - 2 ; பதிற் . 2 - ஆம்பத் . பதி ; 44 : 3 - 4, 

( 19 - ம் .) 1 ' முத்திறத்தினையும் 


டன , 


- 


. 


அ 


ங .--வஞ்சிப்படலம் . 


வ 


ருஉ . - குறுவஞ் சி : 
மடுத்தெழுந்த மறவேந்தர்க்குக் 

கொடுத்தளித்துக் குடியோம்பின்று . 
இ - ள் , மண்டி எதிர்ந்த வீரத்தையுடைய மன்னர்க்குத் திறையைக் 
கொடுத்து நாடுடைய அரசன் குடிக்குத் தண்ணளிபண்ணிக் காத்தது . எ - று . 

று . தாட்டாழ் தடக்கைத் தனிமதி வெண்குடையான் 
'வாட்டானை வெள்ளம் வரவஞ்சி - மீட்டான் 
மலையா மறமன்னன் மால்வரையே போலுங் 

கொலையானை பாய்மாக் கொடுத்து . 
இ - ள் . தாளிலே தாழநீண்ட பெரியகையினையும் ஒப்பில்லாத மதி 
யினையொத்த கொற்றக்குடையினையுமுடையான் 

வாளினையுடைய சேனை 
வெள்ளம் தங்கள் நாட்டில்வருதற்கு அஞ்சி விலக்கினான் ; எதிர்க்கமாட்டாத 
மாற்சரியத்தினையுடையவேந்தன் , பெரியமலையினையொக்கும் கொலையானையினை 
யும் சதிபாயும் குதிரையினையுங் கொடுத்து . 
கொடுத்து மீட்டானென்க. 

( கஎ ) 
ருங . இதுவுமது: 
கட்டூரது வகைகூறினு 

மத்துறைக் குரித்தாகும் . 
இ - ள் , * விட்டிருக்கும் பாசறையினது கூறுபாட்டைச்சொல்லினும் 
முற்பட்ட குறுவஞ்சிக்கு உரிமையுடைத்து . 
வ - று . அவிழ்மலர்க் கோதைய ராட வொருபா 

லிமிழ்முழவம் யாழோ டியம்பக் - கவிழ்மணிய 
காய்கடா யானை யொருபாற் களித்ததிரு 

மாய்கழலான் கட்டு ரகத்து . 
இ - ள் . மலர்ந்தபூவாற்சிறந்த மாலையினையுடைய மகளிர் கூத்தாட ஒரு 
பக்கத்திலே 1 முழங்காநின்ற முழவம் யாழுடனே 2 ஆரவாரிப்பப் பக்கத்திலே 
3 கவிழ்ந்தமணியினையுடைய சீறுகின்ற மதத்தினையுடையயானை ஒருபால் மகிழ் 
ந்து முழங்கும் , மேலாக நல்லோர்தெரிந்த வீரக்கழலினையுடையான் விட்டிருந்த 
பாசறையிடத்து . 

( கஅ ) 
ருசு .-- ஒரு தனி நிலை : -- 
பொருபடையுட் கற்சிறை போன் 
றொருவன்றாங்கிய நிலையுரைத்தன்று . 

போரினைச்செய்யும் சேனையிடத்து வெள்ளம் தள்ளாதபடி கல் 
லாற்கட்டின கரையேபோலப் பெரும்படையை 4 ஒரு வீரன் தடுத்த நிலையைச் 
சொல்லியது . 

மதுரை . 125 - 7 : ந . - தொல் . புறத் . 7 ; மதுரை , 725 - 6 ; 
புறநா . 169 : 4 - 5 . 

( பி - ம் . ) 1 ‘ முழங்குமத்தளம் ' 2 : இசைப்ப 3 ‘நான் ' 4 ' ஒருவன் ' 


இ - ள் . 


* 


- 


எ - று . 


உ அ 

புறப்பொருள் வெண்பாமாலை . 
வ - று . * வீடுணர்ந் தோர்க்கும் வியப்பாமா லிக்கின்ற 

வாடன் முதியாள் வயிற்றிடங் - கூடார் 
பெரும்படை வெள்ள நெரிதரவும் பேரா 

விரும்புலி சேர்ந்த விடம் . 
இ - ள் . முத்தியினை அறிந்து எல்லாப்பற்றுமற்றோர்க்கும் அற்புதமாம் , 
இவ்விடத்துநின்ற பொலிவழிந்த தன்மையையுடைய கிழவிதன் மடியகம் ; 
பகைவர் அளவிறந்தசேனை நெருக்கிவந்துமேலிடவும் நின் றநிலையினின்று நீங் 
காத பெரிய புலியனையான் கிடந்த இடம் . 
ஆல் : அசை ; ஒருசொல்விழுக்காடாயினுமாம் . 

( கசு ) 
ருரு. - தழிஞ்சி: 
அழிகுநர் ஏபுறக்கொடை யயில்வா ளோச்சாக் 
கழிதறு கண்மை காதலித் துரைத்தன்று . 

ள் . ஒருவீரன் தனக்குக் கெட்டோடுவார் 1 முதுகுபுறத்துக் கூரிய 
வாளோச்சாத மிக்க மறப்பண்பை விரும்பிச்சொல்லியது . 
வ - று . கான்படு தீயிற் கலவார்தன் மேல்வரினுந் 

தான்படை தீண்டாத் தறுகண்ணன் - || வான்படர்தல் 
கண்ணியபி ன்ன்றிக் கறுத்தார் மறந்தொலைத 
2 லெண்ணியபின் போக்குமோ வெஃகு . 

ள். காட்டிலே தோற்றின நெருப்புப்போலப் பகைவர் தன்னை 
மீதூர்ந்துவந்தாலும் ஆயுதந்தொடாத மறவன்றான் , பகைவர் சுவர்க்கலோ 
கத்தேபோதலைக்கருதி எதிரினல்லது அவ்வெகுண்டோர் முதுகிடுதல் கருதிய 
பின்பு ஓக்குவனோ வாளினை ? 

( 20 ) 
ருசு . - பாசறை நிலை 
மதிக்குடைக்கீழ் வழிமொழிந்து மன்னரெல்லா மறந்துறப்பவும் 
( பதிப்பெயரான் மறவேந்தன் பாசறை யிருந்தன்று . 

இ - ள் . நிறைமதி போன்ற கொற்றக்குடையின் கீழே தாழ்வுசொல்லி 
வேந்தர்பலரும் மாற்சரியத்தைவிடவும் அவ்விடத்தினின்றும் போகானாகி மறத் 
தினையுடைய மன்னன் பாடிவீட்டிலே இருந்தது . 
வ - று. * கரும்பொடு காய்நெற் கனையெரி யூட்டிப் 

பெரும்புனல் வாய்திறந்த பின்னுஞ் - சுரும்பின் 
றொகைமலிந்த தண் குவளைத் தூமலர்த் தாரான் 

பகைமெலியப் பாசறையு ளான் . 
புறநா. 86 : 4-5 . 1 குறள். 772-3: பரிமேல் , வி ; தழிச்சு தல் தழிஞ்சி 
யென்பர் ; தொல் . புறத் . சூ . 8- ந . 1 குறள் 766 : பரிமேல் . வி . 5 அகநா. 
4 : 5 ; புறநா. 8 : 7 .. || பு- வெ. 47. 1 பதிற் . 15 : 1 . $ நான்மணி . 11 . 

( பி - ம் . ) 1 'முதுகுப்புறத்து 2 ' எண்ணியபினோக்குமோ' 


று . 


ங.- வஞ்சிப்படலம் . 


உகூ 


எ - று , 


- 


எ 


இ - ள் . கரும்பினையும் காய . 

பத்தநெல்லினையும் முழங்குநெருப்பினை 
உண்ணப்பண்ணுவித்துப் பெரிய நீர்நிலைகள் பலவும் உடைத்தபின்னும் வண் 
டின்கூட்டமிக்க குளிர்ந்த செங்கழுநீரின் தூய்தான பூவாற்செய்த மாலையினையு 
டையோன் சத்துருக்கள் பொலிவழிய விட்ட படை. வீட்டிலேயிருந்தான் . எ - று . 

டூஎ .- *பெருவஞ்சி : -- 
முன்னடையார் வளநாட்டைப் 

பின்னருமுடன் றெரிகொளீஇயன்று . 
இ - ள், தன்னுடைய முன்னே வந்து செறியாதார் நல்ல தேசத்தைப் 
பின்பும் கோபித்து நெருப்பைக் கொளுத்தியது . 
வ - று , பீடுலா மன்னர் நடுங்கப் பெரும்புகை 

யூடுலாய் வானத் தொளிமறைப்ப - நாடெலாம் 
பின்னும் பிறங்கழல் வேய்ந்தன பெய்கழற்கான் 

மன்னன் கனல மறம் . 
இ பெருமைபரந்தமன்கர்துளங்கப் பெரியதுமம் நடுவேஉலாவி 
ஆகாயத்தின்கண் விளக்கத்தினை மறைப்பத் தேயமுழுதும் இரண்டாவதும் 
மிக்கநெருப்புமூடப்பட்டன, காலிலேயிட்ட வீரக்கழலையுடைய அரசனுடைய 
சினம் மூள்கையாலே . 

( உஉ ) 
ருஅ.-- பெருஞ்சோற்று நிலை : -- 
திருந்தார் தெம்முனை தெறுகுவ ரிவரெனப் 
பெருஞ்சோ றாடவர் பெறுமுறை வகுத்தன்று . 

ள். பகைவர்வேற்றுப்புலத்தை நமக்கு அழித்துத்தருவரிவரென்று 
சொல்லி மிக்கசோற்றை வீரர்கொள்ளும்வகையிலேகொடுத்தது . 
வ - று . இயவர் புகழ வெறிமுர சார்ப்பக் 

குயவரி வேங்கை யனைய - வயவர் 
பெறுமுறையாற் பிண்டங்கோ ளேவினான் பேணா 

ரிறுமுறையா லெண்ணி யிறை . 
இ - ள் . அரசன் வாச்சியக்காரர் துதிப்பக் கொட்டும் வீரமுரசுமுழங்க 
அரிவாளே போன்ற வரியினையுடைய புலியையொத்தவீரர் பெறும்படியே சோற் 
றுத்திரளையைக் கொள்கையை ஏவினான் ; பகைவர்படும்வகையால் விசாரித்து 
அரசன் . 

ருக: -- நல்லிசைவஞ்சி : 
ஒன்னாதார் முனைகெடவிறுத்த 
வென்வேலாடவன் விறன்மிகுத்தன்று . 

ள். சத்துருக்கள் வேற்றுப்புலம் அழிய விட்ட வென்றிவேலினை 
யுடையவன் வெற்றியைமிகுத்துச்சொல்லியது . 

* சிலப் . 25 : 143 . 1 தொல் . புறத் . சூ . 7 ; அகநா . 233 : 9 ; 
புறநா . 2 : 16 ; சிலப் . 23 : 55 ; 25 : 144 ; 26 : 49 ; 29 : சல் 
வரி . பு - வெ . 62 ; மணி . 21 : 5 . 


எ 


- 


புறப்பொருள் வெண்பாமாலை . 


. 


வ - று . * மடங்கலிற் சீறி மலைத்தெழுந்தார் மண்மே 

லிடங்கெடச் சென்றிறுத்த பின்னு - நுடங்கெரிபோல் 
வெல்லப் பெருகும் படையாற்கு வேந்தர்மேற் 

செல்லப் பெருகுஞ் சினம் , 
இ - ள் . சிங்கம்போற்கோபித்து மாறுபட்டெதிர்ந்தார் நிலத்தின் மேல் 
வெளிதூரப் படையெடுத்துப்போய் விட்டபின்பும் அசைந்தெரியுநெருப்புப் 
போலச் சயிக்கவளரும் சேனையினையுடைய அரசனுக்குப் பகைமன்னர்மேல் 
எடுத்துச்செல்ல மிகாநிற்கும் , கோபம் . 
t வென்றோர் விளக்கங்கூறியது . 

( உச ) 
கா . 

இதுவுமது . 
இறுத்தபி னழிபிரங்கன் 

மறுத்துரைப்பினு மத்துறையாகும் . 
இ - ள் , எடுத்துவிட்டபின்பு பகைவர்தேசத்துக் கேட்டிற்கு இரங்கலை 
அழித்துச்சொல்லினும் முன்பு சொன்ன துறையேயாம் . 
வ - று . குரையழன் மண்டிய கோடுயர் மாடஞ் 

உசுரையொடுபேய்ப் பீர்க்குஞ் சுமந்த - நிரைதிண்டேர்ப் 
பல்லிசை வென்றிப் படைக்கடலான் சென்றிறுப்ப 
நல்லிசை கொண்டடையார் நாடு . 
ள். 

ஆரவாரமுடைய நெருப்புக்கொளுத்தின மலையையொப்ப 
ஓங்கினமாளிகையெல்லாம் பேய்ச்சுரையும் பேய்ப்பீர்க்கும் மேற்கொண்டன ; 
ஒழுங்குபட்ட திண்ணிய தேரினையும் பலகீர்த்தியாற்சிறந்த வென் றியினையும் 
சேனையாகிய கடலையுமுடையான் போய் எடுத்துவிட , நல்லபுகழைச்சொல்லி 
இவனைக்கூடாதார்தேயம் . எ - று , 

நாடு சுரையொடு பேய்ப்பீர்க்குஞ் சுமந்தவென்க , கொற்றவள்ளை இவ் 
வாறன்று , 

(உரு ) 
வஞ்சித்திணைப்பாட்டு க - ம் துறைப்பாட்டு உச - ம் முடிந்தன . 

மூன்றாவது வஞ்சிப்படலம் முற்றிற்று . 


நான்காவது 
காஞ்சிப்படலம் . 


காஞ்சி காஞ்சி யதிர்வே தழிஞ்சி 
பெரும்படை வழக்கொடு பெருங்காஞ் சிய்யே 
வாள்செல வென்றா குடையது செலவே 

வஞ்சினக் காஞ்சி பூக்கோ ணிலையே 
* கலி . 2 : 3 ; புறதா . 71 : 1 . - தொல் . புறத் . சூ . 8. 
( பி - ம் . ) 1 - கேட்டையிரங்கலை ' 2 * சுரையொடுபீரஞ் ' 


ச.- காஞ்சிப்படலம் . 


கூக 


என 


எ 


- 


ரு புகழ்த்தலைக் காஞ்சி தலைமா ராயர் 
தலையொடு முடிதன் மறப்பெயர்க் காஞ்சி 
மாற்றரும் பேய்நிலை பேய்க்காஞ் சிய்யே 
தொட்ட காஞ்சி தொடாக்காஞ் சிய்யே 

மன்னைக் காஞ்சி கட்காஞ் சிய்யே 
க0 யாஞ்சிக் காஞ்சி மகட்பாற் காஞ்சி 

முனைகடி முன்னிருப் புளப்படத் தொகைஇ 
யெண்ணிய வகையா னிருபத் திரண்டுங் 

கண்ணிய காஞ்சி துறையென மொழிப. 
என் - னின் , காஞ்சித்திணையும் துறையுமாமாறு உணர்த்து தனுதலிற்று . 

இ - ள் . காஞ்சி , காஞ்சியதிர்வு , தழிஞ்சி, படைவழக்கு , பெருங் 
காஞ்சி , வாள் செலவு , குடைச்செலவு , வஞ்சினக்காஞ்சி , பூக்கோணிலை , தலைக் 
காஞ்சி , தலைமாராயம் , தலையொடு முடிதல் , மறக்காஞ்சி , பேய்நிலை , பேய்க் 
காஞ்சி , தொட்டகாஞ்சி , தொடாக்காஞ்சி , மன்னைக்காஞ்சி , கட்காஞ்சி , ஆஞ் 
சிக்காஞ்சி , மகட்பாற்காஞ்சி , முனைகடி முன்னிருப்பு இவை இருபத் 
திரண்டும் காஞ்சித்திணையும் துறையுமாம் . 

சுக.- *காஞ்சி: 
வேஞ்சின மாற்றான் விடுதர வேந்தன் 

காஞ்சி சூடிக் கடிமனை கருதின்று , 
இ - ள் . வெவ்வியசினத்தையுடைய வேற்றுமன்னன் வந்துவிட அரசன் 
காஞ்சியென்னும்பூவைமலைந்து காவலிடத்தைக் காக்கநினைந்தது . 
வ - று. அருவரை பாய்ந்திறுது மென்பார்பண் டின்றிப் 

பெருவரைச் சீறூர் கருதிச் - செருவெய்யோன் 
காஞ்சி மலையக் கடைக்கணித்து நிற்பதோ 

தோஞ்செய் மறவர் தொழில் . 
இ - ள் . செருமுனையிற்படப் பொருவாரில்லா தபடியாலே முன்பு ஏறு 
தற்கரிய மலையேறிவிழுந்தானும் சாவேமென்னும் வீரர் , இக்காலம் இப்பெரிய 
மலையிடத்துச் சீறூரைக் காப்பான் வேண்டி நினைந்து பூசல்விருப்பத்தை யுடை 
யோன் காஞ்சிப்பூவைச்சூட அணியிட்டு நிற்குமதுவோ , குற்றத்தைப் பண் 
ணும் வீரர்வினை . 

எ - று . 
ஓகாரம் : எதிர்மறை . 

சுஉ . - காஞ்சியதிர்வு : 
மேல்வரும் படைவரன் மிகவு மாற்றா 

வேல்வ லாடவன் விறன்மிகுத் தன்று, 
* சிலப் . 26 : 191. 1 புறநா . 31 : 6 - அடிக்குறிப்பைப்பார்க்க . 


கூஉ 


புறப்பொருள் வெண்பாமாலை . 


இ - ள் . எதிரூன்றுஞ்சேனை மேலிடு தலைட் பொறாத வேற்றொழிலை வல்ல 
வீரனுடைய வெற்றியை மிகுத்துச்சொல்லியது . 
வ - று . மன்மேல் வருமென நோக்கான் மலர்மார்பில் 

வென்வேன் முகந்த * புண் வெய்துயிர்ப்பத் - தன்வேல் 
பிடிக்கலு மாற்றாப் பெருந்தகை யேவத் 

துடிக்கண் புலையன் றொடும் , 
இ - ள் . மாற்றரசன் தன்மேலே மீதூர்ந்துவருமென்றுபாரானாக அகன்ற 
மார்பிடத்து வென்றி 1 வேல்பாய்ந்து முதுகுபுறத் துருவிய புண் வெய்தாக உயிர்ப் 
பத் தன்னுடைய வேலைக் கையாற்பிடிக்கவுமாட்டாத பெரிய மேம்பாட்டினை 
யுடையவன் சொல்லத் துடியின்கண்ணைப் புலையன் கொட்டாநிற்கும் , எ - று , ( ) 

சுகூ , 

தழிஞ்சி: 
பரந்தெழுதரு படைத்தானை 

வரம்பிகவாமைச் சுரங்காத்தன்று , 
இ - ள் . கைவளர்ந்துநடவாநின்ற ஆயுதத்தையுடைய சேனை தங்களெல் 
லையிற்புகுதா தபடி அருமையுடைத்தான வழியிடத்தைக் காத்தது . 
வ - று . குலாவுஞ் சிலையார் குறும்பு கொள வெஃகி 

யுலாவு முழப்பொழிக வேந்தன் - கலாவு 
மினவேங்கை யன்ன விகல்வெய்யோர் காவல் 
புனவேய் நரலும் புழை . 

ள் . ஏறிட்டவில்லினையுடையகாஞ்சியார்தம் அரணினைக்கைக்கொள் 
ளவேண்டி இயங்குமுயற்சியையொழிவானாக , எதிர்மன்னன் ; தம்மிற் கலக் 
கும் இனத்தா லுயர்ந்த புலியையொத்த மாற்சரியத்தைவிரும்புவோர் காக்கு 
மிடம் , புனத்தின் மூங்கில் ஆர்க்கும் நூழை . எ - 
இகல்வெய்யோரெனப் பிறர்போற்கூறினார் . வஞ்சித்தழிஞ்சி இவ்வா றன்று . 

கூச'. - படைவழக்கு : 
t 2 முத்தவிர்பூண் மறவேந்த 

னொத்தவர்க்குப் படைவழங்கின்று , 

- ள் . முத்து விளங்கும் ஆபரணத்தையுடைய சினமன்னன் தம்மில் 
இனமொத்தவர்க்கு ஆயுதத்தைக்கொடுத்தது . 
வ - று . " ஐயங் களைந்திட் டடல்வெங்கூற் றாலிப்ப 

3 வையிலை யெஃக மவைபலவு - மொய்யிடை 
* சீவக . 2355 . தக்கயாக , 622 - உரை . மேற் . 
( பி - ம் . ) 1 ' வேல்வேண்டினபடி 

2 ' மொய்த்தவிர் 
' ஐயிலைவேலெஃகம் 


. 


கொண்டபுண் 


, 


. 


3 ' 


சு '.- காஞ்சிப்படலம் 


கூக. 


எ - 


ள் . 


* யாட்கடி வெல்களிற் றண்ணல் கொடுத்தளித்தான் 

வாட்குடி வன்க ணவர்க்கு . 
இ - ள் . ஐயப்பாட்டையொழித்துக் கொலைத்தொழிலையுடைய வெய்ய 
காலன் உணவுபெற்றேனென்று ஆர்த்துக்கொள்ள வியக்கத்தக்க இலைத்தொழி 
லான்மிக்க வேல் பலவற்றையும் பூசலிடத்து ஆளைக்கடியும் போர்வெல்லும் 
யானையினையுடைய தலைவன் வழங்கித் தலையளிசெய்தான் , மறக்குடியில் தறு 
கணவர்க்கு . 

சுரு.- இதுவு மது: 
கொடுத்தபின்னர்க் கழன்மறவ 

ரெடுத்துரைப்பினு மத்துறையாகும் . 
இ - ள் . அரசன்படைவழங்கினபின்னர்க் கழல்வீரர் உயர்த்துச்சொல் 
லினும் முன்பு சொன்ன துறையேயாம் . 
வ - று . துன்னருந் துப்பிற் றொடுகழலார் சூழ்ந்திருப்பத் 

தன்னம ரொள்வாளென் 1 கைதந்தான் - மன்னற்கு 
மண்ணகமோ வைகின்று மாலை நெடுங்குடைக்கீழ் 
விண்ணகமும் வேண்டுங்கொல் , வேந்து , 

கிட்டுதற்கரிய வலியினையும் கட்டிய வீரக்கழலினையுமுடையார் 
தன்னைச்சுற்றியிருப்பத் தனக்குமேவும் ஒள்ளியவாளை என் கையிலே தந்தான் ; 
அரசற்குப் பூமியிடமோ தங்காநின்றது , முத்தமாலையணிந்த கொற்றக்குடை 
க்கீழ் ; சுவர்க்கலோகத்தையும் விரும்புங்கொல் அரசன் . 

இஃது " ஒருபொரு ளிருசொற் பிரிவில் வரையார் ' ' என்பதனானாம் . 
“ ஏந்திய கொள்கையார் சீறி னிடைமுரிந்து , வேந்தனும் வேந்து கெடும் ' 
என்பதனால் , வேந்து இராச்சியமென்றுமாம் . இனி , வேற்றுமன்னர்க்கு மண் 
ணகமோ வைகுதலில்லை ; அவரை விண்ணகத்தின்கண் ஏற்றலையும் அரசன் 
வேண்டுங்கொலென்றுமாம் . இப்பொருட்கு மன்னர்க்கென்பது பாடம் . ( ரு ) 

சுசு .-- பெருங்காஞ்சி : -- 
தாங்கு திறன்மறவர் தத்த மாற்றல் 
வீங்கு பெரும்படையின் வெளிப்படுத் தன்று . 

- ள் . எதிர்வரும் படையினைத்தடுக்கும் வலியினையுடைய கொடுவினை 
யாளர் தத்தம் வலியை மிக்க பெருஞ்சேனையிடத்துத் தோற்றுவித்தது . எ 
வ - று . வில்லார் குறும்பிடை வேறுவே றார்த்தெழுந்த 

| கல்லா மறவர் கணைமாரி - யொல்லா 
* சீவக 909. தொல் . எச்ச , சூ . 64. - குறள் , 899. சிலப் . 
25 : 136. || சிறுபாண் . 33 ; மதுரை . 420 . 

( பி- ம் . ) 1 ' கைத்தந்தமன்னற்கு ' 2 ' கையிலே தந்த அரசற்கு' 


- 


- 


எ - 


புறப்பொருள் வெண்பாமாலை . 
வெருவி மறவேந்தர் வெல்களி றெல்லா 

மிருவி வரைபோன்ற வின்று . 
இ - ள் . விற்படை நிறைந்த அரணிடத்துப் பலவகையாக ஆரவாரித்து 
வந்த இயற்கையான மறத்தினையுடையாருடைய அம்புமழையைப் பொறா 
வாய் வெருண்டு சினமன்னர்டோரைவெல்லும் யானை பலவும் , தினையரிந்த 
தாளினையுடைய மலையையொத்தன , இக்காள் . 

கஎ . - * வாள் செலவு : 
அருமுனையா னறைகூவினபின் 

செருமுனைமேல் வாள்சென்றன்று . 
ள் . வெல்லுதற்கரிய போரையுடைய வஞ்சியான் போர்க்கு அழை 
த்தபின்பு பொருபடையிடத்து வாள் போனது . 
வ - று . உணங்கு புலவறா வொன்னார் குரம்பை 

நுணங்கரில் வெம்முனை நோக்கி - யணங்கிய 
குந்தமலியும் புரவியான் கூடாதார் 

வந்தபின் செல்கென்றான் வாள் . 
இ - ள் . உலரும் புலானாற்றம் ஒழியாத பகைவர் பாசறைக் ஈகநிலை 
செறிந்த பிணக்கத்தையுடைய கானத்திடத்து வெய்யபகையைப்பார்த்துப் 
பகைவரைவருத்திய வேலிட்டுப் பண்ணு தன்மிக்க குதிரையினையுடைய அரசன் 
சத்துருக்கள் பொரவடர்ந்தபின்பு வாளினைச்செல்கவென்று ஏவினான் . எ 

ச.அ .-- * குடைச்செலவு : 
முதுகுடி மறவர் முன்னுறச் சூழக் 

கொதியழல் வேலோன் குடைசென் றன்று . 
இ - ள் . பழங்குடிக்கொடுவினையாளர் முன்னே சூழ்ந்துபோக அழலும் 
நெருப்புட் போன்ற வேலினையுடையவன் குடையைப் புறவீடுவிடுத்தது . எ - று. 
வ - று . + தெம்முனை தேயத் திறல்விலங்கு தேர்த்தானை 

வெம்முனை வெற்றி விறல்வெய்யோன் - றம்முனை 
நாட்டிப் பொறிசெறித்து நண்ணார்மேற் செல்கென்று 
கூட்டி.நாட் கொண்டான் குடை , 

- ள். பகைப்புலங்கெட , வெர்றிமிகுந்த தேராற்சிறந்தசேனையினை 
யும் வெய்யபூசல்வெற்றியினையுமுடைய கொற்றத்தைவிரும்பியோன் இரு 
பெருவேந்தர்தாம் பொரும்பூசலை இன்ன நாளென்று நிச்சயித்துக் கட்டித் 
தன் இலாஞ்சனையிட்டுப் பகைவர்மேற் போகவெனச்சொல்லிச் 

சோதிடவரு 
டனேகூட்டி நல்லநாளிலே குடையைப் புறவீடுவிட்டான் . 

( அ ) 
* சிலப் . 5 : 91. 1 நன். சூ . 235 - மயிலை , மேற் . 1 மணி . 26 : 91 . 


1 


சு .-- காஞ்சிப்படலம் . 


கூரு 


சுக . 


- 


வஞ்சினக்காஞ்சி : 
வெஞ்சின வேந்தன் வேற்றவர்ப் பணிப்ப 

வஞ்சினங் கூறிய வகைமொழிந் தன்று . 
இ - ள் , வெய்ய கோபத்தையுடைய மன்னவன் பகைவரைத் தாழப் 
பண்ணுவான் வேண்டி, இவ்வாறுசெய்வேனெனச் சொல்லிய கூறுபாட்டைச் 
சொல்லியது . 
வ - று . 

இன்று பகலோ னிறவாமு னொன்னாரை 
வென்று களங்கொள்ளா வேலுயர்ப்பி - னென்று 
மரணவியப் பாயு மடையார்முனிற்பேன் 

முரணவிய முன்முன் மொழிந்து . 
இ - ள் . இற்றைநாள் ஆதித்தன் படுவதன் முன் பகைவரை வெற்றி 
யைச்செய்து போர்க்களத்தைக்கொள்ளாதவேலை எடுப்பேனாயின் எந்தாளும் 
யானிருந்த அரண்கெடத் தாக்கும் பகைவர் முன்னே நிற்பேனாவேன் , மாறு 
பாடுகெட முன்னே முன்னே தாழ வார்த்தைகளைச்சொல்லி . 

( க ) 
எ 0 .- " பூக்கோணிலை: 
காரெதிரிய கடற்றானை 

போரெதிரிய பூக்கொண்டன்று . 
இ - ள் . மேகம்பொருந்திய கடல்போல ஒலிக்குஞ்சேனை பூசலை ஏத் 
றுக் கொள்வான்வேண்டி அரசன்கொடுத்த பூவினைக்கொண்டது . 
வ - று . பருதிசெல் வானம் பரந்துருகி யன்ன 

குருதியா றாவதுகொல் குன்றூர் - கருதி 
மறத்திறத்தின் மாறா மறவருங் கொண்டார் 

புறத்திறுத்த வேந்திரியப் பூ . 
இ - ள் . ஆதித்தன்படும் அந்திவா எம் உருகிப்பரந்தாலொத்த உதிர 
நதி ஆவதுபோலும் , மலைசூழ்ந்த ஊர் ; நினைந்து சினக்கூற்றிற்றப்பாத கொடு 
வினையாளரும் கைக்கொண்டார் , தங்களூர்ப்புறத்தேவிட்ட வஞ்சிமன்னன் 
கெடப் பூவினை . உம்மை : சிறப்பும்மை . 

( கா ) 
எக . - தலைக்காஞ்சி : 
மைந்துயர மறங்கடந்தான் 

பைந்தலைச் சிறப்புரைத்தன்று . 
இ - ள் . வலியோங்க மாற்றார் தம் மறத்தொழிலைக்கடந்தவன் பசுந் 
தலைமதிப்பைச் சொல்லியது . 
* தொல் புறத் . சூ . 24. புறநா . 289 : 9 ; 341-9 . பு - வெ . 88 . 
( பி- ம் . ) 1 ' கடற்றானையான ' 


எ 


. 


எ 


கூசு 


புறப்பொருள் வெண்பாமாலை . 


எ 


வ - று . விட்டிடினென் வேந்தன் 2 விலையிடினெ னிவ்வுலகி 

னிட்டுரையி னெய்துவ வெய்திற்றா - லொட்டாதார் 
போர்தாங்கி மின்னும் புலவா ளுறைகழியாத் 

தார்தாங்கி வீழ்ந்தான் றலை . 
இ - ள் , போக்கிடின் என் ? அரசன் , தலைக்குத் தக்க விலை கொடுக்கின் 
என் ? இந்தப் பூமியிற் சிறப்பித்துச்சொல்லும் இசையினாற் பெறுவவெல்லாம் 
பெற்றதால் ; பகைவர் பூசலைத்தடுத்து ஒளியைவிடும் புலானாற்றத்தையுடைய 
வாளை 

உறையைவிட்டெடுத்து விட்ட வஞ்சியான் தூசிப்படையைத்தடுத்துப் 
பட்டவனுடைய தலையினை . 

( கக ) 
எஉ , -தலைமாராயம் : -- 
தலைகொடுவந்தா னுண்மலியச் 

சிலையுடைவேந்தன் சிறப்பீந்தன்று . 
இ - ள் . தலையைக்கொடுவந்தான் மனமுவப்ப வில்லினையுடைய மன் 
னன் செல்வத்தைக்கொடுத்தது . 
வ . n . உவன்றலை யென்னு முறழ்வின்றி யொன்னா 

ரிவன்றலையென் றேத்த வியலு - மவன்றலை 
தந்தாற்கு நல்கல் வியப்போ கிளந்தே 

தேத்தி 
வந்தார்க் குவந்தீயும் வாழ்வு . 

உவன் இவனுக்குநேரென்று சொல்லும் ஒப்பின்றிப் பகைவர் 
எல்லாரினும் இவன் தலையானவனென்று சொல்லி வாழ்த்த நடக்கும் அவனு 
டைய தலையைக் கொடுவந்தவற்குச்செல்வங்கொடுத்தல் அதிசயமோ , மிகப் 
புகழ்ந்து வந்தார்க்கு மகிழ்ந்து கொடுக்குஞ்செல்வம் ! 

( 52 ) 
எங.-- தலையொடுமுடி தல் : 
மண்டமருண் மாறாமைந்திற் 

கொண்டான்றலையொடு கோல்வளை முடிந்தன்று , 
இ - ள் , உற்றபூசலின் ஓவாதவலியினையுடைய கைப்பிடித்தான் தலை 
யுடனே திரண்டவளையினையுடையாள் இறந்தது . எ - று , 
வ - று . * கொலையானாக் கூற்றங் கொடிதே கொழுநன் 

றலையானா டையலாள் கண்டே - முலையான் 
முயங்கினாள் வாண்முகமுஞ் சேர்த்தினா ளாங்கே 
யுயங்கினா ளோங்கிற் றுயிர் . 

ள் . கொலைத்தொழிலையமையாத கூற்றம் சாலக்கொடி தாயிருந்தது ; 
கணவனது தலையை அமையாளாய்த் 6. தயலானவள் பார்த்தே கொங்கை 

தொல் , புறத் : சூ. 19 - இளம் . மேற் ; கம்ப . முதற்போர் . 236. 
(பி- ம் . ) 1 'விட்டிடிலென் ' 2'விலையிடிலென் ' 3 'கிளர்ந்து ' 


இ - ள் . 


எ 


t 


ச.- காஞ்சிப்படலம் . 


கூ 


- 


எ 


யாலே தழுவினாள் ; ஒளிச றந்தவதனத்தையும் கூட்டினாள் ; அவ்விடத்தே வருந் 
தினாள் ; மேலே பறிந்தது உயிர் . 
ஆதலாற் கூற்றம் கொடிதேயென்க. 

( கங ) 
எசு . -- * மறக்காஞ்சி : 
இலைப்பொலிதா ரிகல்வேந்தன் 

மலைப்பொழிய மறங்கடைஇயன்று . 
இ - ள் . பச்சிலையாலே பொலிவுபெற்ற மாலையாற்சிறந்த வலியினையுடைய 
மன்னன் பகைவர் மாறுபாடுநீங்க மறத்தொழிலைச் செலுத்தியது . 
வ - று . கருந்தலையும் வெண்ணிணமுஞ் செந்தடியு மீராப் 

பருந்தோ டெருவை படா வருந்திறல் 
வேறாய மன்னர் வியப்பக் கடாயினான் 

மாறா மறவன் மறம் . 
இ - ள் . கறுத்ததலையையும் வெள்ளைநிணத்தையும் சிவந்த தசையையும் 
இழுத்துக்கொண்டு 

பருந்தும் கழுகுஞ்செல்ல அரியவெற்றியினையுடைய 
பகைவர் அதிசயிப்பச் செலுத்தினான் நீங்காதகொடுவினையாளன் , மறத்தொ 
ழிலை : 

( கச ) 
எரு . - இதுவுமது : 
மண்கெழு மறவன் மாறுநிலை நோனான் 
புண்கிழித்து முடியினு மத்துறை யாகும் . 

2 ஒப்பனையாற்பொலிந்த மறத்தொழிலையுடையவீரன் பகைவ 
ருடைய மாறுபாட்டுக்குப் பொறானாகிப் பேகைவர்வேல்பட்ட தன்மார்பிற் புண் 
ணைப்பிளந்து மரிப்பினும் முற்பட்ட துறையேயாம் . 
வ - று . " நகையம ராய நடுங்க நடுங்கான் 

றொகையம் ரோட்டிய துப்பிற் - பகைவர்மு 
னுங்கிச் சினவுத னோனா னுதிவேலாற் 
பொங்கிப் பரிந்திட்டான் புண் . 

- ள் . மகிழ்ச்சிமேவம் தன் கூட்டங்குலையக் குலையானாய்ச் செறிந்த 
போரைத் துரந்த வலியினையுடைய மார்றார் தன் முன்னெல்லையைக்கொண்டு 
கோபித்தலைப்பொறானாகி வேலின் நுதியாலே வெகுண்டு அறுத்திட்டான் , 
புண்ணினை . 

* தொல் . புறத் . சூ . 24: ; ( மரம் ) . ஷஷ ஷை 19 - இளம் , 
மேற் . நகையாமராயம் : சிறுபாண் . 220 . 

( பி- ம் . ) 1 'மறங்கடாயின்று' 2 ' பூமியிலேபொருந்திய ' 3 ' வேலினாலே 
புண் கிழித்து முடியினும் அத்துறையேயாம் ' 


இ - ள் . 


எ 


. 


எ - 


| 


- அ 


புறப்பொருள் வெண்பாமாலை . 


எசு . 


எ 


* பேய்நிலை : 
செருவேலோன் றிறநோக்கிப் 

பிரிவின்றிப் பேயோம்பின்று . 
( இ - ள் , போரைச்செய்யும் வேலினையுடையார் திறப்பாட்டை நோக்கி 
நீங்குதலொழிந்து பேய் பரிகரித்தது . 
வ - று . ஆயு மடுதிறலாற் கன்பிலா ரில்போலுந் 

தோயுங் கதழ்குருதி தோள்புடைப்பப் - பேயுங் 
களம்புகலச் சீறிக் கதிர்வேல்வாய் வீழ்ந்தா 

னுளம்புகல வோம்ப லுறும் . 
இ - ள் . பலருங்கொண்டாடும் சொல்லும்வலியினையுடையாற்கு அன் 
பிலாதார் இல்லைப்போலும் ; நிலமெல்லாம்நனையும் விரைந்தசோரி தோளிலே 
அலைப்பப் பேய்தானும் பூசற்களத்துள்ளார் விரும்ப வெகுண்டு ஒளியினை 
யுடைய வேலின் வாயிலே விழுந்தவன் றன் மனமகிழப் பரிகரித்தலைச் செய்யா 

( கசு ) 
எஎ.- பேய்ச்காஞ்சி : 
பிணம்பிறங்கிய களத்துவீழ்ந்தாற் 
கணங்காற்ற வச்சுறீஇயன்று . 

ள் . பிணமிக்க போர்க்களத்திலே பட்டாற்குப் பேய் மிகவும் அச்ச 
முறுத்தியது . 
வ - று . கொட்கு நிமிருங் குறுகுங் குடர்சூடிப் 

பெட்ப நகும்பெயரும் பேய்மக - ளுட்கப் 
புனலங் குகுதிப் புலால்வாய்க் கிடந்து 

கனல விழிப்பவற் கண்டு , 
இ - ள் . சுழலும் , நீளும் , குறுகும் , குடர்மாலையைச்சூடித் தன்னுள்ளம் 
விரும்பச் சிரிக்கும் , போம் , பேய்ப் பண் ; வெருவர , அழகிய உதிரமாகிய நீரிற் 
புலாலிடத்துக்கிடந்து அழலநோக்கும் வீரனைப்பார்த்து . 

(கஎ ) 
எஅ.-- தொட்டகாஞ்சி : 
வியன் மனைவிடலை புண்காப்பத் 
துயன்முலைப்பேழ்வாய்ப் பேய்தொட்டன்று . 

ள் . அகன்ற இல்லிலே தலைமகனுடையபுணைப் பரிகரிக்க 
நான் ற முலையினையும் பெரியவாயினையுமுடைய 

பேய்மகள் புண்ணைத்தீண்டி 


எ 


எ - று , 


* தொல் . புறத் . சூ . 24 ; ( பேய்ப்பக்கம் ). ஷ ஷஷ 19 -இளம் . 
மேற் ; புறநா . 281. 1 மணி . 13 : 48 . 


ச.- காஞ்சிப்படலம் . 


எ 


- 


வ - று . கொன்றுருத்த கூர்வே லவற்குறுகிக் கூரிருள்வாய் 

நின்றுருத்து நோக்கி நெருப்புமிழாச் - சென்றொருத்தி 
யொட்டார் படையிடந்த வாறாப்பு ணேந்தகலந் 
தொட்டாள் பெருகத் துயில் . 

ள் . கொலைத்தொழில்செய்து வெகுண்ட கூரிய வேலினையுடைய 
வனைக் கிட்டி மிக்க இருளின் கண்ணேநின்று கோபித்துப் பார்த்து அழலைக் 
கான்று அணுகப்போய் ஒரு பேய்மகள் பகைவர் ஆயுதம்பிளந்த தீராதபுண் 
ணைத்தாங்கின மார்பினைத் தீண்டினாள் , உறக்கம் மிக 
உறக்கமிகுதல் - உயிர்போதல் . 

( கஅ ) 
எக .- * தொடாக்காஞ்சி : -- 
அடலஞ்சா நெடுந்தகை புண் 

டொடலஞ்சித் துடித்து நீங்கின்று . 
இ - ள் . கொலையஞ்சாத பெரிய நிலையினையுடையவன் புண்ணினைத் 
தீண்டுதற்குப் பயப்பட்டு நடுங்கிப் பேய் பெயர்ந்தது . 
வ - று . 1 ஐயவி சிந்தி நறைபுகைத் தாய்மலர் தூய்க் 

கொய்யாக் குறிஞ்சி பலபாடி - மொய்யிணர்ப் 
பூப்பெய் தெரிய னெடுந்தகைபுண் யாங்காப்பப் 
பேய்ப்பெண் பெயரும் வரும் . 

வெண்சிறுகடுகினைத் தூவிக் குங்கிலிய முதலான நறுநாற்றத் 
தைப் புகைத்துத் தெரிந்த பூவினைச்சிதறிப் பறியாக்குறிஞ்சிப்பண் டலவும் 
பாடிச் செறிந்த தொத்தினையுடைய மலரிட்டுத் தொடுத்த மாலையானிறைந்த 
பெரிய மேம்பாட்டினையுடையவன்புண்ணை யாங்கள் பரிகரிப்பப் பேய்மகள் நீக் 
கும் அணுகும் . எ - று . கொய்யாக்குறிஞ்சி : வெளிப்படை , ( ககூ ) 

அ0.- மன்னைக்காஞ்சி : 
வியலிடமருள விண்படர்ந்தோ 

னியல்பேத்தி யழிபிரங்கின்று , 
இ - ள் . அகன்ற பூமியினுள்ளார்மயங்க வீரசுவர்க்கத்தேசென்றவன் 
பண்பினைப் புகழ்ந்து நொந்துவருந்தியது . 
வ - று . || போர்க்குப் புணைமன் புபையோர்க்குத் தாணும 

னூர்க்கு முலகிற்கு மோருயிர்மன் - யார்க்கு - 
மறந்திறந்த வாயி லடைத்ததா லண்ண 

னிறந்திறந்த நீளிலை வேல் . 
இ 

- ள் . பூசலுக்குத்தெப்பமனையவன் , உயர்ந்தோர்க்குத் தாணுவொப் 
பானவன் , தன்பதிக்கும் பூமிக்கும் ஓருயிரையனையவன் , யாவர்க்கும் தருமந் 
* தொல் . புறத் . சூ . 24 . t புறநா . 281 : 4 - 7 . 

1 முருகு . 239.. 
- $ தொல் . சூ . 24 ; புறநா . 221 , 235. || தொல் . வேற்றுமை . சூ . 15 - ந . 
மேற் ; நன் . சூ . 297 - ம பிலை . மேற் . 


* 


எ 


ச 0 


புறப்பொருள் வெண்பாமாலை . 


- 


- 


எ 


தோன் றினவா:பிலை யடைத்தது ; தலைவன்மருமத்தை வெளிசெய்த நீண்ட 
இலைத்தொழிலா ற்சிறந்தவேல் , 

( 20 ) 
அக . - கட்காஞ்சி : 
நறமலியு நறுந்தாரோன் 

மறமைந்தர்க்கு மட்டீந்தன்று . 
ள் . மதுமிகும் கமழுமாலையோன் தறுகணாளர்க்கு மதுவைக்கொ 
டுத்தது . 
வ - று . ஒன்னா முனையோர்க் கொழிக வினித்துயின் 

மன்னன் மறவர் மகிழ்தூங்கா - முன்னே 
படலைக் குரம்பைப் பழங்கண் முதியாள் 

விடலைக்கு வெங்கள் விடும் . 
இ - ள் . பொறாதபகைவர்க்கு இனி ஒழிவதாக உறக்கம் ; வேந்தன் , 
கொடுவினையாளர் மதுவையுண்டு களித்தாடுவதற்குமுன்னே தழைக்கற்றை 
யான் வேய்ந்த குடிலிடத்துப் புன்கட்கிழவி பெற்ற வீரனுக்கு வெவ்விதான 
மதுவை விடாநின்றான் . 

( உக ) 
அ 2 ..- * ஆஞ்சிக்காஞ்சி : 
காதற் கணவனொடு கனையெரி மூழ்கு 

மாதர்மெல் லியலின் மலிபுரைத் தன்று . 

ள் . அன்பினையுடைய தன் கொழுதனோடு செறிந்தநெருப்பிலே 
அழுந்தும் காதலையுடைய மெத்தென்ற தன்மையாற்சிறந்தவள் தன் மிகுதியைச் 
சொல்லியது . 
தாங்கிய கேளொடு 

தானு 1 மெரிபுகப் 
பூங்குழை யாயம் புலர்கென்னு - நீங்கா 
விலாழிப் பரித்தானை வெந்திறலார் சீறூர்ப் 

புலாழித் தலைக்கொண்ட புண் . 
இ - ள் . தரித்தகணவனோடு தானும் நெருப்பிலேபுகுவான் வேண்டிப் 
பொலிந்த மகரக்குழையையுடையவள் தோழிமாரை அகலப்போமினென்று 
சொல்லும் ; ஒழியாத வாய் நுரையினையுடைய குதிரையாற்சிறந்த சேனைப் 
பகைவர் சீறூரிடத்துப் புலானாற்றத்தினையுடைய சக்கரத்தாலே எறியப்பட்ட 


எ 


- 


று 


வ -று . 


புண்ணை . 


புண்ணைத்தாங்கிய கேளொடு எனக்கூட்டுக . புலவென்பதனுள் அகரம் 
தொக்கது ; ஒற்று இரட்டாமையுமறிக . 

( உ உ ) 
அங . -இதுவுமது : 
மன்னுயிர் நீத்த வேலின் மனையோ 

ளின்னுயிர் நீப்பினு மத்துறை யாகும் . 
அஞ்சிய காஞ்சியென்பர் ; தொல் . புறத் . சூ . 24 - ந . 
( பி - ம் . ) 1. ' எரிபுகீ இ ' 


ச .--காஞ்சிப்படலம் . 


சக 


- 


எ - று . 


எ 


இ - ள் . 

ள் . தலைவன் உயிரினை நீக்கின அபிலாலே மனைக்கிழத்தி இனிய 
ஆவியை ஒழிப்பினும் முன்சொன்ன துறையேயாம் . 
வ - று . * கவ்வைநீர் வேலிக் கடிதேகாண் கற்புடைமை 

வெவ்வேல்வாய் வீழ்ந்தான் விறல் வெய்யோ - னவ்வேலே 
யம்பிற் பிறழுந் தடங்க ணவன்காதற் 

கொம்பிற்கு மாயிற்றே கூற்று . 
இ ள் . ஆரவாரத்தான் மிக்க கடல் சூழ்ந்தநிலத்திற் கொடிதேகாண் , ஒரு 
மையுடைமை ; வெய்தான அயில்வாயிலேபட்டான் வெற்றியை விரும்பினோன் ; 
அந்த அயிலே , பகழிபோலமிளிரும் பெரிய விழியையுடையவளான அவன் அன் 
பினையுடைய வஞ்சிக்கொம்பனையாளுக்கும் கூற்றாயிற்று . 

( உங ) 
அச .-- மகட்பாற்காஞ்சி : 
ஏந்திழையாட் டருகென்னும் 

வேந்தனோடு வேறுநின்றன்று . 
இ - ள் . அழகிய ஆபரணத்தினையுடையாளை எனக்குத் தருகவென்று 
சொல்லும் அரசனோடு மாறுபட்டுநின்றது . 
வ - று . அளிய கழல் வேந்த ரம்மா வரிவை 

யெளியளென் றெள்ளி யுரைப்பிற் - குளியாவோ 
பண்போற் கிளவியிப் பல்வளையாள் வாண்முகத்த 

கண்போற் பகழி கடிது . 
இ - ள் , அளியினையுடைய கழன் மன்னர் அழகிய திருவையனைய மட 
வாள் தாம் கொள்கைக்கு எளியளென்று இகழ்ந்து பேசின் , தையாவோ ? . 
பண்ணையொத்த வார்த்தையினையுடைய இப்பலதொடியினையுடையவள் ஒளி 
யினையுடைய வதனத்தவாகிய கண்போன்ற அம்பு , கடிதாக . று . ( உச ) 

அரு.- முனைகடி முன்னிருப்பு : 
மன்னர்யாரையு மறங்காற்றி 

முன்னிருந்த முனைகடிந்தன்று . 
இ - ள் . வேந்தரெல்லாரையும் சினத்தைக்காலப்பண்ணி 3 அவரை முன் 
னேயிருந்த பூசர்களரியினின்றும் போக்கியது . 
வ - று . கடி மழ் வேரிக் கடைதோறுஞ் செல்லக் 

கொடிமலி கொல்களி றேவித் - 4 துடிமகிழ 
வார்த்திட் டமருளடையாரை யம்முனையிற் 

பேர்த்திட்டான் பெய்கழலி னான் . 
இ - ள் . மிகநாறும் மதுவினையுடைய மாற்றாராணத்தின் வாயிலிடங் 
தோறும் போக வெற்றிக்கொடியான்மிக்க யானைகளையேவித் துடிகொட்ட 
ஆரவாரித்துப் போருட் பகைவரைச் செருப்புலத்தினின்றும் போகத்துரக் 
தான் , இட்ட வீரக்கழலனையுடையான் . 

( உரு) 
காஞ்சித்திணைப்பாட்டு க - ம் துறைப்பாட்டு உச - ம் முடிந்தன. 

நான்காவது காஞ்சிப்படலம் முற்றிற்று . 


எ - று . 


தொல் . மொழி . சூ . 24 - ந ; ஷ புறத் . சூ . 19 - இளம் , மேற் ; ' கவ்வை 
நீர் ' : நன் . சூ . 458 - மயிலை . மேற் . t நன் . சூ . 451 - மயிலை . மேற் . 

( பி - ம் . ) 1 ' வேந்தன் ' 2 ' மன்னன் ' 3 ' பகைவரை ' 4 " துடியுகள் ' 


புறப்பொருள் வெண்பாமாலை . 


ஐந்தாவது 


நாச்சிப் படலம் . 


( ரு . - சூத்திரம்:-) 
நுவலருங் காப்பி னொச்சி யேனை 
மறனுடைப் பாசி யூர்ச்செரு வென்றா 
செருவிடை வீழ்த றிண்பரி மறனே 
யெயிலது போரே யெயிறனை யழித்த 
வழிபடை தாங்கன் மகண்மறுத்து மொழிதலென 
வெச்ச மின்றி யெண்ணிய வொன்பது 

நொச்சித் திணையுந் துறையு மாகும் . 
என் - னின் , நொச்சித்திணையும் துறையுமாமாறுணர்த்துதல் நுதலிற்று . 

இ - ள் . நொச்சி , மறனுடைப்பாசி , ஊர்ச்செரு , செருவிடைவீழ்தல் , 
குதிரைமறன் , எயிற்போர் , எயிறனையழித்தல் , அழிபடைதாங்கல் , மகண் 
மறுத்துமொழிதல் எனச்சொல்லப்பட்ட இவ்வொன்பதும் நொச்சித்திணையும் 
துறையுமாம் . 

அசு.-- நொச்சி : 
ஏப்புழை ஞாயி லேந்துநிலை யரணங் 

காப்போர் சூடிய பூப்புகழ்ந் தன்று . 
இ ஏவறையையுடைய முடக்குக்களைத் தாங்கின நிலைமையினை 
யுடைய எயில்காக்கும் வீரர் மலைந்தபூவைப்புகழ்ந்தது . 
வ - று . ஆடரவம் பூண்டா னழலுணச் சீறிய 

கூடரணங் காப்போர் குழாம்புரையச் - சூடினா 
ருச்சி மதி 2 வழங்கு மோங்கு மதில்காப்பா 
னொச்சி நுதிவே லவர் . 

ள் . ஆடும்பாம்பையணிந்தான் நெருப்பு நுகரக்கோபித்த திரிபுரத் 
தைக்காக்கும் அவுணர் திரளையொப்ப மலைந்தார் , மேலேதிங்களூரும் உயர்ந்த 
புரிசையைக் காவல் செய்வான் வேண்டி நொச்சிப்பூவை , 3 நுனையாற்சிறந்த 
வேலினையுடையவர் . 
வேலவர் நொச்சிசூடினாரென்க . 

அஎ .-- மறனுடைப்பாசி : 
மறப்படை மறவேந்தர் 

துறக்கத்துச் செலவுரைத்தன்று . 
( பி- ம் . ) 1. திணையது வகையெனமொழிப் 2 ' தவழும் ' ' நுனி' 


- 


எ 


- 


ரு .-- நொச்சிப்படலம் . 


ଶ 


இ - ள் . சினச்சேனையையுடைய சினமன்னர் வீரசுவர்க்கத்திடத்துப் 
போனபோக்கைச்சொல்லிய 
வ - று . * பாயினார் மாயும் வகையாற் பலகாப்பு 

மேயினா ரேய விகன்மறவ - ராயினா 
ரொன்றி யவ ரற வூர்ப்புலத்துத் தார்தாங்கி 
வென்றி யமரர் விருந்து . 

ள் . அரணைச் சூழப்பரந்தார் படுமுரையாற் பலகாவலையும் ஏவி 
னார் ; ஏவின மாறுபாட்டையுடையவீரர் , ஆயினார் ; எதிரதாகக் கிட்டினவர் 
கெட ஊரிடத்துத் தூசிப்படையைத்தடுத்து வெற்றியினையுடைய தேவர்கட்கு 
விருந்து . 
விருந்தாயினாரென்க . 

( உ ) 
அஅ. - ஊர்ச்செ ரு : 
அருமிளையோடு கிடங்கழியாமைச் 

செருமலைந்த சிறப்புரைத்தன்று , 
இ - ள் . 

பகைவராற்புகுதற்கரிய காவற்காட்டோடு அகழிசிதையா தபடி 
பூசல்செய்த மதிப்பினைச்சொல்லியது . 
வ - வ . வளையும் வயிரு மொலிப்பவாள் வீசி 

யிளையுங் கிடங்குஞ் சிதையத் - தளை பரிந்த 
நோனார் படையிரிய நொச்சி விறன்மறவ 

ரானா ரமர்விலக்கி பார்ப்பு . 
இ - ள் . சங்கும் கொம்பும் முழங்க வாளையோச்சிக் காவற்காடும் அகழு 
மழியக் காவற்பிணியையறுத்த பகைவரான உழிஞையார்சேனை கெ .. நொச்சி 
யிடத்து வெற்றிவீரர் ஆனார் ; போரைவிலக்கி ஆரவாரிப்பு . 
ஆரவாரிப்பு ஆனாரென் க . 

அக .-- செருவிடைவீழ்தல் : -- 
ஆழ்ந்துபடு கிடங்கோ டருமிளை காத்து 

வீழ்ந்த வேலோர் விறன்மிகுத் தன்று , 
( இ ள் . ஆழமுடைத்தான கிடங்கினோடு அரியகாவற் காட்டைக் காத் 
துப்பட்ட வேல்வீரர்வெற்றியைச் சொல்லியது . 
வ - m . ஈண்டரில் சூழ்ந்த விளையு மெரிமலர்க் 

காண்டகு நீள்கிடங்குங் காப்பாராய் - வேண்டார் 
மடங்க லனைய மறவேலோர் தத்த 

முடம்பொடு காவ லுயிர் . 
* தொல் , புறத் . சூ . 11 - இளம் . மேற் . 1 பு - வெ . 130 . 


எ - 


புறப்பொருள் வெண்பாமாலை . 


இ 


. 


எ - 


- 


ள் . திரண்ட பிணக்குச் சுற்றின காவற்காடும் நெருப்புப் போன்ற 
பூவினையுடைய காணத்தக்க நீண்ட அகழும் காவல்புரிவாராய் வேண்டுகிலர் ; 
சிங்கமொத்த சினவேலோர் தத்தமுடையமெய்யுடன் உயிரைக்காத்தலை . எ - று . 
காத்தலைவேண்டாரென்க . 

+0.-- குதிரைமறம்: -- 
1 ஏமாண்ட நெடும்புரிசை 

வாமானது வகையுரைத்தன்று . 
இ - ள் . எய்யுந்தொழில்மாட்சிமைப்பட்ட பெரியமதிலிடத்துப் பாயும் 
திரையது பகுதியைச்சொல்லியது . 
வ - று . * தாங்கன்மின் றாங்கன்மின் றானை விறன்மறவி 

ரோங்கன் மதிலு ளொருதனிமா - ஞாங்கர் 
மயிரணியப் பொங்கி மழைபோன்று மாற்றா 

ருயிருணிய வோடி வரும் , 
இ - ள் . தடுத்தற்கரிது ! தடுத்தற்கரிது !! தடாதேகொண்மின் ! தடா 
தேகொண்மின் !! சேனையிடத்து வென்றி வீரர்காள் , மலைபோன்ற புரிசை 
யிடத்து ஒப்பில்லா ததொருகு திரை பக்கத்தே கவரியிட எழுந்து மேகத்தை 
யொத்துப் பகைவருயிரை உண்டான் வேண்டிக் கடுகிவரும் . 

கூக.- எயிற் போர் : -- 
அயிற்படையி னரண்காக்கு 
மெயிற்படைஞ ரிகன்மிகுத்தன்று . 

கூரிய ஆயுதத்தாலே குறும்பினைக்காக்கும் மதிலிடத்துப் போர் 
வீரர் மாறுபாட்டைச் சிறப்பித்தது . 
வ - று . மிகத்தாய செங்குருதி மேவரு மார்பி 

னுகத்தா முயங்கியக் கண்ணு - மகத்தார் 
புறத்திடைப் போதந் தடல்புரிந்தார் பொங்கி 

மறத்திடை மானமேற் கொண்டு . 
இ - ள் . பெருகப்பரந்த சிவந்தசோரி பொருந்தின அகலத்தினின்றும் 
வீழத் தாம் வருந்தியவிடத்தும் , உள்ளுள்ளார் . அரணிற்குப் புறம்பேபோந்து 
கோ றலைவிரும்பினார் , கோபித்துச் சினத்தின் நடுவே அபிமானத்தை மேற் 
கொண்டு . 

( சு ) 
கூஉ.- எயிறனையழித்தல் : -- 
துணிவுடைய தொடுகழலா 

னணிபுரிசை யழிவுரைத்தன்று . 
புறநா . 299 , 303 - 4 , 

t மதுரை . 391 . 
( பி - ம் . ) 1 'நெடும்புரிசைவாமானது நிலையுரைத்தன்று ' 


இ - ள். 


- 


( 


நொச்சிப்படலம் . 


எ - 


- 


எ 


இ - ள் . தெளிவுடைத்தான கட்டுங்கழலோன் அழகியமதிலின்கட் கேட் 
டினைச்சொல்லியது . 
வ - று . * அகத்தன வார்கழ னோன்றா ளரணின் 

புறத்தன .போரெழிற் றிண்டோ - ளுறத்தழீஇத் 
தோட்குரிமை பெற்ற துணைவளையார் பாராட்ட 
வாட்குரிசில் வானுலகி னான் . 

ள் . அரணினுள்ளேவீழ்ந்தன , கட்டுங்கழலா பொலிந்த வலியகால் ; 
மதிலின் புறம்பேவீழ்ந்தன, பூசலைச்செய்யும் அழகிய திண்ணியதோள் ; இறுக 
வணைத்துத் தோட்குஉரியரான இணை வளையினையுடைய தெய்வமகளிர் கொண் 
டாட வாளினையுடைய உபகாரி விண்ணிடத்தான் , 

( எ ) 
கூகூ.-- அழிபடை தாங்கல் : 
இழிபுடன் றிகல் பெருக 

வழிபடை யரண்காத்தன்று , 
இ - ள் . தம்படைத்தாழ்விற்குக் கோபித்து மாறுபாடுமிகக் கெட்டசேனை 
எயிலைக்காத்தது . 
வ - று . பரிசை பலகடந்து பற்றா ரெதிர்ந்தா 

ரெரிசெ யிகலரணங் கொண்மார் - புரிசை 
யகத்தடி யுய்யாமை யஞ்சுடர்வா ளோச்சி 

மிகத்தடிந்தார் மேனின் றவர் . 
இ - ள் . இடுகுட்டை பலவற்றையும் வென்று பசையான உழிஞையார் 
எதிர்ந்தாராக , அழலினைட்பண்ணும் மாறுடாட்டுக்குறும்பினைக் கொள்வான் 
மதிலினுட் காலிடாதபடி அழகிய ஒளியையுடைய வாளை ஓச்சிப் பிணம்பெருகத் 
துணித்தார் ; மதின்மேல் நின்ற வீரர் . 

( அ ) 
கூச.- மகண்மறுத்து மொழிதல் : -- 
வெம்முரணான் மகள் வேண்ட 

வம்மதிலோன் மறுத்துரைத்தன்று . 
இ - ள் . வெய்தான பகையையுடையவன் மகளை வேண்ட அழகிய குறு 
ம்பினுள்ளோன் மறுத்துச்சொல்லியது . 
வ - று . ஒள்வாண் மறவ ருருத்தெழுந் தும்பர்நாட் 

கள்வார் நறுங்கோதை காரணமாக் - கொள்வான் 
மருங்கெண்ணி வந்தார் மழகளிற்றின் கோடிக் 

கருங்கண்ணி வெண்கட்டிற் கால் , 
( அ 

- ள் . நொச்சியில் ஒள்ளிய வாள் வீரரைக் கோபித்தெழுந்து மேனாள் 
தேனொழுகும் நறுமாலையையுடையவள் பொருட்டாகக்கொண்டு கொள்வான் 

* தொல் . புறத் . சூ . 11 - இளம் . மேற் . 
( பி - ம் . ) 1 ‘வீரர் ' 


று . 


புறப்பொருள் வெண்பாமாலை . 


வேண்டி இடையின் அழகைக்கருதி வந்தவருடைய இளைய வாரணத்தின் 
கொம்பு , இந்தக் கறுத்தகண்ணினையுடையாள் வெளுத்தகட்டிலின் கால் . எ - று . 

ஆயிரு திணையு மரசர்க் குரிய ' ' என்பதனால் மகட்பாற்காஞ்சி அரசர்க் 
குரித்து . இது மறவர்க்குரித்து . 
நொச்சித்திணைப்பாட்டு க - ம் துறைப்பாட்டு அ - ம் முடிந்தன . 

ஐந்தாவது நொச்சிப்படலம் முற்றிற்று . 


க 


ஆறுவது 
உழி ஞைப் 

ப்படலம் . 


( சு .-- சூத்திரம் .) 
உழிஞை யோங்கிய குடைநாட் கோளே 
வாணாட் கோளே முரச வுழிஞை 
கொற்ற வுழிஞையோ டரச வுழிஞை 
கந்தழி யென்றா முற்றுழி ஞையே 
ரு காந்தள் புறத்திறை யாரெயி லுழிஞை 
யருந்தோ லுழிஞை குற்றுழி ஞையொடு 
கோட்புறத் துழிஞை பாசி நிலையே 
யேணி நிலையே யிலங்கெயிற் பாசி 

முதுவுழி ஞையே முந்தகத் துழிஞை 
க 0 முற்று முதிர்வே யானைகைக் கோளே 

வேற்றுப்படை வரவே யுழுதுவித் திடுதல் 
வாண்மண்ணு நிலையே மண்ணுமங் கலமே 
மகட்பா லிகலே திறைகொண்டு 2 பெயர்த 

லடிப்பட விருத்த றொகைநிலை யுளப்பட 
கரு விழுமென் சீர்த்தி யிருபத் தொன்பது 

முழிஞை யென்மனா ருணர்ந்திசி னோரே . 
என் -னின் , உழிஞைத்திணையும் துறையுமாமாறு உணர்த்துதல் நுதலிற்று . 

இ - ள் . உழிஞை, குடைநாட்கோள் , காணாட்கோள் , முரசவுழிஞை , 
கொற்றவுழிஞை, அரசவுழிஞை, கந்தழி , முற்றுழிஞை, காந்தள் , புறத்திறை , 
ஆரெயிலுழிஞை, தோலுழிஞை, குற்றுழிஞை, புறத்துழிஞை, பாசிநிலை , ஏணி 
நிலை , எயிற்பாசி , முதுவுழிஞை, அகத்துழிஞை, முற்று முதிர்வு , யானைகைக் 
கோள் , வேற்றுப்படை வரவு, உழுதுவித்திடுதல் , வாண்மண்ணுநிலை , மண்ணுமங் 
கலம் , மகட்பாலிகல் , திறைகொண்டுபெயர்தல் , அடிப்படவிருத்தல் , தொகை 
நிலை எனச்சொல்லப்பட்ட இவ்விருபத்தொன்பதும் உழிஞைத்திணையும் துறை 
யுமாம் . 

« ( பி - ம் . ) 1.'மணமங்கலமே' 2 ' பெய்தல் ' 


। 


சு.- உழிஞைப்படலம் . 


எ 


. 


எ 


கூரு. - உழிஞை: 
முடிமிசை யுழிஞை சூடி யொன்னார் 

கொடிநுடங் காரெயில் கொளக்கரு தின்று . 
இ - ள் . தம்முடிமேலே உழிஞைமாலையையணிந்து பகைவர்கொடி , 
யசையும் நிறைந்த தறும்பினைக் கைப்பற்றநினைந்தது . 
வ - று . உழிஞை முடிபுனைந் தொன்னப்போர் மன்னர் 

விழுமதில் வெல்களிறு பாயக் - கழிமகிழ் 
வெய்தாரு மெய்தி யிசை நுவலுஞ் சீர்த்தியனே 

கொய்தார மார்பினெங் கோ . 
இ - ள் . உழிஞைமாலையை முடிமேலே சூடிப் பொருந்தாத போரினைச் 
செய்யும் 2வேந்தர் சீரியபுரிசையை வெல்லும்யானைகுத்த மிக்க களிப்புமேவாத 
பெரியோரும் மகிழ்ச்சியைமேவிக் கீர்த்திகூறும் பெரும்புகழினையுடையவன் , 
மட்டஞ்செய்த மாலையா ற்சிறந்த மார்பினையுடைய எம்வேந்து . 
அம்மென்றது , சாரியை , 
, 

( க ) 
கூசு .-- குடைநாட்கோள் : 
செற்றடையார் மதில்கருதிக் 

கொற்றவேந்தன் குடைநாட்கொண்டன்று . 
ள் . செறுத்துக் கூடாதாருடைய அரணைக்கொள்ள நினைந்து வெற்றி 
மன்னவன் குடையைப் புறவீடுவிட்டது . 
வ - று . * நெய்யணிக செவ்வே னெடுந்தேர் நிலைபுகுக் 

கொய்யுளைமா கொல்களிறு பண்விடுக - வையகத்து 
முற்றக் கடியரண மெல்லா முரணவிந்த 

கொற்றக் குடைநாட் கொள . 
இ - ள் . நெய்யிட்டு அலங்கரிப்பனவாக , பகைவர் குருதியாடிச் சிவந்த 
வேல்கள் ; நெடியதேர்களும் நிற்குங்கூடங்களிலே நிற்பனவாக ; கொய்த தலை 
யாட்டத்தினையுடைய குதிரையும் கொல்லும் யானையும் போர்க்குச்செய்த 
பண்ணினைக்களைக ; ஞாலத்து அடையக் காவற்குறும்புகளெல்லாம் தத்தம் 
மாறுபாடுகெட்டன , வெற்றிக்குடையைப் புறவீடுவிட . 

கஎ . - வாணாட்கோள் : 
கலந்தடையார் மதில்கருதி 

வலந்தரு வாணாட்கொண்டன்று , 
இ - ள் . கூடிச் 

கூடிச் சேராதார்தம் அரணினைக்கோடலை நினைந்து வெற்றி 
கொள்ளும்வாளைப் புறவீடுவிட்டது . 

* தொல் . புறத் . சூ . 11 - இளம் . மேற் . 
( பி - ம் . ) 1 ' மகிழ்பு ' 2 ' வேந்தர் தஞ்சீரிய ' 


எ 


- 


- 


சஅ 

புறப்பொருள் வெண்பாமாலை . 
வ - று . * வாணாட் கொளலும் வழிமொழிந்து வந்தடையாப் 

பேணார் பிறைதொடும் பேமதிற் - பூணா 
ரணிகொள் வனமுலையா ராடரங்க மேறிப் 
பிணிகொள்பே யாடும் பெயர்த்து . 

ள் . வாளினைப் புறவீடுவிட்டானா , தாழ்வுசொல்லிவந்து சேராத 
பகைவருடைய மதியைத்தீண்டும் அச்சமுறுத்துமதிலிடத்து ஆபரண நிறைந்த 
அலங்காரங்கொண்ட அழகிய கொங்கையினையுடையார் நிருத்தமண்டபத்தே 
யேறிக் கைகோத்துப் பேயாடும் , பலகூத்தினையும் மாறி . 
திணைதோறும் வாணாட்கோள் குடைநாட்கோள் வேறுபாடுடைய . ( ங ) 

கூஅ .-- முரசவுழிஞை: 
பொன்புனை யுழிஞை சூடி மறியருந்துந் 

திண்பிணி முரச நிலையுரைத் தன்று . 
இ - ள் . பொன்னாலேசெய்த உழிஞைமாலையை மலைந்து ஆடுவெட்டி 
யிடும் பலியை நுகரும் திண்ணிதாக வாராற்கட்டின முரசின் நிலைமையைச் 
சொல்லியது , 
வ - று . கதிரோடை வெல்களிறு பாயக் கலங்கி 

யுதிரா மதிலு முளகொ - லதிருமாற் 
பூக்கண் மலிதார்ப் புகழ்வெய்யோன் கோயிலுண் 
மாக்கண் 

முரச மழை . 
ள். ஒளியாற்சிறந்த பட்டத்தினையுடைய வெல்லும்யானை குத்தக் 
குலைந்து வீழாத புரிசையும் சில உளபோலும் ; முழங்குமால் , மலர்கண்மிக்க 
மாலையினையுடைய இசையைவிரும்பியோன் மாளிகையிடத்துப் பெரிய கண் 
ணினையுடைய வீரமுரசம் மழைபோல். 
மழைபோல் அதிருமாலென்க . 

ககூ.-- கொற்றவுழிஞை: 
அடையாதா ரரண் கொள்ளிய 

படையோடு பரந்தெழுந்தன்று . 
இ - ள் . பகைவர் தங் காவற்பதியைக் கைக்கொள்வான் வேண்டிச் சேனை 
யோடு கைவளர்ந்து சென்றது . 
வ - று . வெள்வாட் கருங்கழற்கால் வெஞ்சுடர்வேற் றண்ணளியான் 

t கொள்வான் கொடித்தானை கொண்டெழுந்தா - னள்ளாதா 
ரஞ்சுவரு வாயி லருமிளைக் குண்டகழி 

மஞ்சிவரு ஞாயின் மதில் . 
* தொல் , புறத் . சூ . 11 - இளம் . மேற் . 
கொற்றம் ' என்பர் ; தோல் . புறத் . சூ . 12. - நன் . சூ . 343- மயிலை . மேற் . 

( பி - ம் . ) 1. ' கொளீ இய ' 


எ 


'' கொள்ளார்தேங் குறித்த 


கா .-- உழிஞைப்படலம் . 


இ - ள் . ஒளிபரந்த வாளினையும் வலிய வீரக்கழலாற்சிறந்த காலினை 
யும் வெய்ய சோதியாற்பொலிந்த வேலினையும் தண்ணளியையுமுடையவன் 
கைப்பற்றிக் கொள்வானாகப் பதாகையினையுடைய சேனையை 

ஒன்றுபடக் 
கொண்டெழுந்தான் ; பொருந்தாதார் வெருவரு வாயிலினையும் புகுதற்கரிய 
குறுங்காட்டினையும் ஆழ்ந்த கிடங்கினையும் மேகம்பாக்கும் ஏவறையினையு 
முடைய அரணத்தை . 

க 00 .-- அரசவுழிஞை: 
தொழில்காவன் மலிந்தியலும் 

பொழில்காவலன் புகழ்விளம்பின்று. 
இ - ள் . காவற்செய்தி மிக்கு நடக்கும் பூமிகாவலன் றன் கீர்த்தியைச் 


எ . 


சொல்லியது . 


வ - று . ஊக்க முரண்மிகுதி பொன் றிய நற்சூழ்ச்சி 

யாக்க மவன்க ணகலாவால் - வீக்க 
நகப்படா வென்றி நலமிகு தாராற் 
ககப்படா வில்லை யரண் . 

மனவெழுச்சியும் மாறுபாட்டின் பெருமையும் பொருந்திய நல்ல 
விசாரமும் செல்வப்பெருக்கமும் அவனி.-- த்து நீங்காவால் ; பெருமையினை 
யும் பிறரால் இகழத்தகாத வெற்றியினையும் நன்மைமலியு மாலையினையும்உடை 
யவனுக்குக் கையகப்படாதன இல்லை , காவற்குறும்புகள் யாவையும் , எ - று . ( ) 

க 0 க .- * கந்தழி : 
மாவுடைத்தார் மணிவண்ணன் 

சோவுடைத்த மறநுவலின்று , 
( இ - ள் . வண்டினையுடைய மாலையா ற்சிறந்த நீலமணிபோன்ற மேனி 
யையுடையான் வீரசோவென்னும் அரணத்தை அழித்த வீரத்தைச் சொல் 
லியது . 
வ . n . அன்றெறிந் தானு மிவனா லாண்வலித் 

தின் றிவன் மாறா வெதிர்வார்யா - ரென்று . 
மடையார் மணிப்பூ ணடையாதார் மார்பிற் 
சுடராழி நின்றெரியச் சோ . 

ள் . அக்காள் அழித்தவனுமிவன் , அரண் வலிதென்றுதேறி ; இந் 
நாள் இவன்பகையாக எதிர்ப்பார்யார் எக்காலத்தும் ? முட்டார்ந்த மணி 
யணியையுடைய பொருந்தாதாருடைய அகலத்து ஒளிவிடுந் திகிரி நின்று அழலக் 
சோவென்னும் அரணத்தை . 
இஃது உவமையன்று ; மிகுதிகூறியது . 

( ஏ ) 
* கந்தழி : தொல் . புறத். சூ . 33. ஷஷை 27 - இளம் . மேற் . 


எ - 


ரு 


புறப்பொருள் வெண்பாமாலை . 


எ - 


று . 


* 


- 


க 02 .-- முற்றுழிஞை: 
ஆடிய லவிர்சடையான் 

சூடிய பூச் சிறப்புரைத்தன்று . 
இ ள் . அசையுந்தன்மையினை 

உடைத்தாய் விளங்கும் வேணியை 
யுடையான் மலைந்த பூவினது நன்மையைச் சொல்லியது . 
வ - று . மயங்காத தார்ப்பெருமை மற்றறிவார் யாரே 

யியங்கரண மூன்று மெரித்தான் - றயங்கிணர்ப் 
பூக்கொ ளிதழிப் புரிசெஞ் சடையானு 

மாக்கொ ளுழிஞை மலைந்து . 
இ - ள் . மருளாத உழிஞையின் மிகுதியை வேறுணர்வார் யாவர் தாம் ! 
திரிபுரங்கண்மூன்றையும் சுட்டான் ; விளங்கும் கொத்திற் பொலிவுகொண்ட 
கொன்றையையுடைய புரிந்த செஞ்சடையானும் பெருமை கொண்ட உழிஞை 
யைச்சூடி , 

( அ ) 
க o ங . காந்தள்: 
கருங்கடலுண் மாத்தடிந்தான் 

செழுங்காந்தட் சிறப்புரைத்தன்று . 
இ - ள் . கறுத்த கடலிடத்துச் சூரபன்மாவைக் கொன் றவனுடைய காங் 
தட்பூவின் மிகுதியைச் சொல்லியது . 
வ - று . குருகு பெயரிய குன்றெறிந் தானு 

முருகெழு காந்தண் மலைந்தான் - பொருகழற் 
திகார்கருதி வார்முரச மார்க்குங் கடற்றானைப் 
போர்கருதி யார்மலையார் 

ள் . குருகின் பெயர்பெற்ற மலையை எறிந்தவனும் அழகுமருவின 
கோடலைச்சூடினான் ; வீரக்கழலினையுடைத்தாய் மேகத்தையொத்து வாராற் 
பிணித்த முரசுமுழங்குங் கடல்போன்ற சேனையிடத்துப் பூசலை நினைந்து யாவர் 
சூடார் பூவினை ? எ - று . 
குருகு பெயரியகுன்று - கிரவுஞ்சகிரி . 

கச.-- புறத்திறை: 
மறத்துறைமலிந்து மண்டிமாற்றார் 
விறற்கொடிமதிலின் புறத்திறுத்தன்று . 

ள் . சினத்தின் வழிமிக்கு மேற்கொண்டு பகைவருடைய வெற்றிக் 
கொடியணிந்த அரணின் சுற்றிலேவிட்டது . எ - று . 

* தொல் . புறத் . சூ . 5 ; இத்துறையை அகப்புறமென்பர் ; யா - வ ; 
காந்தாட்பூ : மருது . 43 - 4. 1 மணி. 5:13 . பு - வெ . 127 . 


எ 


- 


- 


எ 


சு.- உழிஞைப்படலம் . 
வ - று . புல்லார் புகலொடு போக்கொழியப் பொங்கினனாய்ப் 

பல்லார் மருளப் படைபரப்பி - யொல்லார் 
நிறத்திறுத்த வாட்டானை நேரார் மதிலின் 
புறத்திறுத்தான் பூங்கழலி னான் . 

ள் . பகைவர் புகுமிடமும் ஓடிப்போம் வழியும் இன்றியே யொழியப் 
பொங்கியெழுந்து பலமன்னரும் மயங்கத் தன் சேனையைக் கைவளரவிட்டுப் 
பகைவர் மருமத்திலேகுளித்த வாட்சேனையினையுடைய பகைவரரணத்தின் பக்க 
த்திலே பாடி வீடுகொண்டான் ; பொலிந்த வீரக்கழலினையுடையவன் . எ - று . ( ) 

கரு.-- ஆரெயிலுழிஞை:-- 
வா அண்மறவர் வணங்காதார் 

நீ இண்மதிலி னிலையுரைத்தன்று . 
இ - ள் . வாளினையுடையவீரர் தம்மைப்பணியாதாருடைய உயர்ந்த புரி 
சையின் திண்மையைச் சொல்லியது . 
வறு. மயிற்கணத் தன்னார் மகிழ்தேற லூட்டக் 

கயிற்கழலார் கண்கனல் பூப்ப - வெயிற்கண்ணார் 
வீயப்போர் செய்தாலும் வென்றி யரிதரோ 

மாயப்போர் மன்னன் மதில் . 
இ 

ள் . மயிலின் றிரளனையார் களிக்கும் மதுத்தெளிவை உண்ணப் 
பண்ண மூட்டுவாயாற்சிறந்த கழலினையுடைய உழிஞையார்விழி நெருப்பைக் 
கால அரணிடத்தார் பலரும்படப் பூசல் செய்தாலும் வெற்றியரிது ; வஞ்சச் 
செருவினைச் செய்யவல்ல வேந்தன் புரிசையை . 
மதிலை வென்றியரிதென்க . அரோ : அசை . 

( 
காசு.- தோலுழிஞை: -- 
வென்றி யோடு புகழ்விளைக் கும்மெனத் 

தொன்று வந்த தோன்மிகுத் தன்று . 
- ள் . வெற்றியுடன் இசையையுண்டாக்குமெனச்சொல்லிப் பழைய 
தாகிவந்த கிடுகு படையைச் சிறப்பித்தது . 
வ - று . நின்ற புகழொழிய நில்லா வுயிரோம்பி 

யின்றுநாம் வைக லிழிவாகும் - வென்றொளிரும் 
பாண்டி னிரைதோல் பணியார் பகையரணம் 
வேண்டி லெளிதென்றான் வேந்து . 

நிலைநின்ற கீர்த்திபோக நிலைநில்லாத உயிரைக்காத்து இற் 
றைநாளிலே நாம் இவ்வெயிற்புறத்துத் தங்குமது நமக்குத் தாழ்வு ; வென்று 

தொல் . புறத் . சூ . 10 - இளம் . மேற் ; “ நின்ற ... வேந்து ” ஷ ஷக்ஷ 
12. ந . மேற் ; ' நின்ற ........உயிர் ' : குறள் . 235 ; சூளா . சீய . 204 . 


. 


எ 


( 
கக 
) 


எ - று. 


2 


இ - ள் . 


52 . 


புறப்பொருள் வெண்பாமாலை . 


. 


எ 


விளங்கும் கண்ணாடி நிரைத்த கிடுகுபடை வணங்காதார்முனைக்குறும்பினைக் 
கொள்ளவேண்டிற் கொள்கை எளிதென்று சொன்னான் மன்னன் . 
ஆதலால் இன்று நாம்வைகல் இழிவாகுமென்க . தோலென்பது ஆகுபெயர் . 

கஎ.-- குற்றுழிஞை: -- 
கருதாதார் மதிற்குமரிமே 

லொருதானாகி யிகன் மிகுத்தன்று . 
இ - ள் . பகைவரரணாகிய அழிவில்லாத தன்மேல் தான் ஒருவனுமேயாகி 
மாறுபாட்டினைப் பெருக்கியது , 
வ - று . குளிறு முரசினான் கொண்டா னரணங் 

களிறுங் கதவிறப் பாய்ந்த - வொளிறு 
மயிற்றுப் படைந்த " வணியெழு வெல்லா 

மெயிற்றுப் படையா லிடந்து , 
இ - ள் . அதிரும் வீரமுரசினையுடையான் வென்றுகைப்பற்றினான் குறும் 
பினை ; போர்யானைகளும் வாய்தலிற்கதவு ஓடியப் பாய்ந்தன ; விளங்கும் வேல் 
வலிசிறந்த நிரைத்தகணையமுழுதும் மருப்பாயுதத்தாலே பெயர்த்து . எ - 

க 0 அ .-இதுவுமது: 
வளைஞால வயிரார்ப்ப 

மிளைகடத்தலு மத்துறையாகும் . 
இ - ள் . சங்கமுழங்கக் கொம்புகுறிப்பக் காவற்காட்டைக் கடந்து புகு 
மதுவும் முன்னஞ்சொன்ன துறையேயாம் . 
வ - று . அந்தரந் தோயு மமையோங் கருமிளை 

மைந்தர் மறிய மறங்கடந்து - பைந்தார் 
விரைமார்பின் வின்னரல வெங்கணை தூவார் 
வரைமார்பின் வைகின வாள் . 

ஆகாயத்தைக் கிட்டும் மூங்கிலுயர்ந்த அரிய காவற்காட்டிற் 
பொரும் வீரர் முதுகிட மறத்தைவென்று செவ் மாலைமணத்தையுடைய அக 
லத்திலே வின்னாணொலிப்ப வெவ்விய அம்பைச்சிந்துவாருடைய மலைபோன்ற 
அகலங்களிலே தங்கின ; உழிஞையாருடைய வாள்கள் . 
தூவுவாரென்பது , தூவாரென இடைக்குறைந்தது . 

( கச ) 
துவுமது: 
புாடருந்தோற் படைமறவ 

ராடலொடடையினு மத்துறையாகும் . 
வணங்காதார் மதிற்குமரி பு- வே , 122 . 1 புறநா . 3 : 7 . 
+ எயிற்றுப்படை , சீவக . 2164 , 


இ - ள் . 


7 


க 0 க . 


சு .-- உழிஞைப்படலம் . 


- 


( இ - ள் . சொல்லுதற்கரிய பரிசையினையுடைய சேனைத்தலைவர் ஆடுத 
லுடனே நொச்சியாருடைய அரணினைக்குறுகினும் முன்பு சொன்ன துறையே 
யாம் . 
வ - று . நிரைபொறி வாயி னெமெதிற் சூழி 

வரைபுகு புள்ளின மான - விரைப்படைந்தார் 
வேலேந்து தானை விறலோன் விறன்மறவர் 

தோலேந்தி யாட றொடர்ந்து , 
இ - ள் . ஒழுங்குபட்ட இயந்திரங்களாலமைந்த 1 புதவினையுடைய உய 
ர்ந்த புரிசைநெற்றியிலே மலையிடத்துச்சென்று புகும் புட்களையொப்பக் கடுகிக் 
கிட்டினார் , வேலினையுயர்த்த சேனையாகளிறைந்த வெற்றியினையுடையோன் 
வென்றி வீரர் ; கிடுகினையெடுத்துத் தாம் ஆடுதலைச் சூழந்து . 
தொடர்ந்து விரைபு அடைந்தாரென்க . 

கக.- புறத்துழிஞை: 
விண்டோயு பிளைகடந்து 

குண்டகழிப் புறத்திறுத்தன்று . 
இ - ள் . ஆகாயத்தைக்கிட்டும் காவற்காட்டைக்கடந்து ஆழ்ந்தகிடங்கின் 
கரையிலேவிட்டது . 
வ - று , கோள்வாய் முதலைய குண்டகழி நீராக 

வாள்வாய் மறவேந்தன் வந்திறுத்தா - னீள்வாயி 
லோங்க லரணத் தொளிவளையார் வெய்துயிர்ப்ப 

வாங்கொ லரிய வமர் . 
இ - ள் . ஆளைப்பற்றுகை தப்பாத முதலையினையுடைய குழிந்த அகழே 
தண்ணீராக வாய்த்தவாளினையுடைய மறமன்னன் வந்துவிட்டான் ; நீண்ட 
வாய்தலாற் சிறந்த உயர்ச்சியினையுடைய மதிலிடத்து ஒள்ளியவளையினையுடை 
யார் வெய்தாக உயிர்ப்ப வெல்லுதற்கரிய பூசல் ஆம்போலும் . று , (கசு ) 

ககக .-- பாசிநிலை : 
அடங்காதார் மிடல்சாயக் 
2 கிடங்கிடைப் போர்மலைந்தன்று , 
பகைவருடைய வலிகெட அகழியிடத்துப் பூசலைமேற்கொண் 


எ 


ள் . 


- 


வ - று . * நாவாயுந் தோணியு மேல்கொண்டு நள்ளாதா 

ரோவார் விலங்கி யுடலவும் - பூவா 


* தொல் . புறத் . சூ . 11 - இளம் . மேற் . 
( பி - ம் . ) 1 ' புகலினையுடைய ' 2 'கிடங்கினுள் ' 


ருச 


புறப்பொருள் வெண்பாமாலை . 


ரகழி பரந்தொழுகு மங்குருதிச் சேற்றுப் 

பகழிவாய் வீழ்ந்தார் பலர் . 
இ - ள் , ஓடமும் * ஒருமரத்தோணியும் மேல்கொண்டு பொருந்தாதார் 
ஒழியாராய் விலங்சி வெகுளவும் மலர்நிரையும் கிடங்கிலே மிக்கோடும் அழகிய 
சோரியளற்று அம்பின் வாயிலேப்பட்டார் அநேகர் . எ - று , 

( கன ) 
ககஉ . 

ஏணிநிலை : 
தொடுகழன் மறவர் துன்னித்துன்னா 

ரிடுசூட்டிஞ்சியி னேணிசாத்தின்று . 
இ - ள் . இட்ட வீரக்கழலினையுடைய கொடுவினையாளர் செறிந்து செறி 
யாதார்பண்ணின ஏவறைகளையுடைய மதிலிலே ஏணியைச் சாத்தியது . எ - று , 

சூட்டு மாலை யென்றுமாம் . 
வ - று . " கற்பொறியும் பாம்புங் கனலுங் கடிகுரங்கும் 

விற்பொறியும் வேலும் விலக்கவும் - பொற்புடைய 
பாணி நடைப்புரவிப் பல்களிற்றார் சாத்தினா 

ரேணி பலவு மெயில் . 
இ - ள் . இடங்கணியும் அரவும் நெருப்பும் கடி குரங்கும் வில் இயந்திர 
மும் அயிலும் இவையனைத்தும் பகைவர் உட்புகுதாதபடி விலக்கவும் பொலி 
வினையுடைய தாளத்திற்கொக்கச் சதிபாயும் குதிரையினையும் பலயானையினையு 
முடைய உழிஞையார் இட்டார் ; அரணிடத்து ஏணிபலவும் . 
ஏணிபலவும் சாத்தினாரென்க . 

( கஅ ) 
ககங . - எயிற்பாசி : 
உடல்சினத்தார் கடியரண 

மிடல்சாய மேலிவர்ந்தன்று . 
e ள் . முனையும் செற்றத்தினையுடையார் காவற்குறும்பு வலிகெட 
ஏணிமேல் ஏறியது . 
வ - று . சுடும் ணெடுமதில் சுற்றிப் பிரியார் 

கடுமுர ணெஃகங் கழிய - வடுமுர 
ணாறினா ரன்றி யரவு முடும்பும்போ 

லேறினா ரேணி பலர் . 
இ - ள் , செங்கலாற்செய்த நெடிய புரிசையைச்சூழ்ந்து நீங்காராய்க் 
கொடிய மாறுபாட்டினையுடைய வேல் மார்பிலேபட்டு உருவிப்போகக் கொல் 
லும் மாறுபாடு ஆறினாரொழியப் பாம்பும் உடும்புமொப்ப ஏணிமேல் ஏறினார் 
அநேகர் , 


எ 


- 


- 


* 


பெரும்பாண் . 433 . t சீவக . 101.4 ; சிலப் . 15 : 207 - 17 ; 
திருவிளை , நகர , 24-9 : + தொல் . புறத். சூ . 11 - இளம் , மேற் ; சுடுமண் : 
பெரும்பாண் . 405 ; சிலப். 14 : 146 ; மணி . 3 : 127 . 


சு.- உழிஞைப்படலம் . 


(நரு 


எ 


று . 


று . 


அடுமுரணாறினார் . பட்டார் ; ' முாணாறினரன்றி ' என்பதற்கு முரணாறா 
தென்றுமாம் . 

( ககூ ) 
ககச.- முதுவுழிஞை: -- 
வேய்பிணங்கிய மிளையாணம் 

பாய்புள்ளிற் பரந்திழிந்தன்று . 
இ - ள் . மூங்கில் தலைமணந்த காவற்காட்டினையுடைய குறும்பிலே 
இரைகண்டுபாயும் பறவையொப்ப வீரர் கைவளர்ந்து குதித்தது . 
வ - று . * கோடுயர் வெற்பி னிலங்கண் டிரைகருதும் 

தோடுகொள் புள்ளின் றொகையொப்பக் - கூடார் 
முரணகத்துப் பாற முழவுத்தோண் மள்ள 

ரரணகத்துப் பாய்ந்திழிந்தா ரார்த்து , 
இ - ள் . குவடோங்கின மலையினின்றும் இரையைப் பூமியிலேகண்டு 
கருதிப் பாயும் தொகுதிகொண்ட பறவையின் குழுவையொப்பப் பகைவர் 
மாறுபாடு தம்மனத்தேகெட முழவுபோலத்திரண்ட தோளையுடைய வீரர் அர 
ணிடத்துப் பாய்ந்து இழிந்து ஆரவாரித்தார் . 

( 20 ) 
ககரு . இதுவுமது : 
செருமதிலோர் சிறப்புரைத்தலு 

மருமுரணா னத்துறையாகும் . 
இ - ள் . போரைச்செய்யும் எயிலினுள்ளோருடைய மிகுதியைக்கூறலும் 
வெல்லுதற்கரிய மாறுபாட்டாலே முன்புசொன்ன துறையேயாம் . எ - று . 
வ - று . அறியார் வயவ ரகத்திழிந்த பின்னு 

நெறியார் நெடுமதிலு ணேரார் - மறியாங் 
கிளியொடுநேராங் கிளவியார் வாட்கட் 
களியுறு காமங் கலந்து . 

ள் . உணரார் நொச்சிவீரர் ; அரணினுள்ளேபுகுந்தபின்னும் , முட 
ங்குதல்நிறைந்த நெடும்புரிசையுட் பகைவர், மான்மறியாம் கிளியையொத்த 
சொல்லினையுடையார் ஒளியினையுடைய கண்ணின் களிப்புற்ற வேட்கைவிரவு 
தலான் . 

நேரார்மதிலகத்து இழிந்தபின்னும் வயவரறியார் எனவும் , மறியாம் 
வாட்கண் எனவும் கூட்டுக . 

( உக) 
ககசு.-- அகத்துழிஞை: 
முரணவியச் சினஞ்சிறந்தோ 
ராணகத்தோரை யமர்வென்றன்று . 


* தொல் . புறத் . சூ . 11 - இளம் . மேற் . 
( பி - ம் ) 1 ' தொகையேய்ப்ப 


ருகா 


புறப்பொருள் வெண்பாமாலை 


எ 


எ 


று . 


இ - ள் . மாறுபாடு கெட்டக் கோபமிக்க உழிஞையார் எயிலினுள் நொச்சி 
யாரைப் போரைவென்றது . 
று . செங்கண் மறவர் சினஞ்சொரிவாள் சென்றியங்க 
வங்கண் விசும்பி னணி திகழுந் - திங்கண் 
முகத்தா ரலற முகிலுரிஞ்சுஞ் சூழி 

யகத்தாரை வென்றா ரமர் . 
இ ள் . சிவந் தகண்ணினையுடைய வீரர் , செற்றத்தைப் பொழியும் வாள் 
போயுலாவ அழகிய இடத்தையுடைய ஆகாயத்தின் அலங்காரமிகும் மதியை 
யொத்த வதனத்தினையுடையார் கூப்பிட மேக தவழும் நெற்றியினையுடைய 
அரணினுள்ளோரைப் போர்வென்றார் . 

( உ உ ) 
ககஎ.-- முற்றுமுதிர்வு: -- 
அகத்தோன் காலை யதிர்முர சியம்பப் 

புறத்தோன் வெஞ்சினப் பொலிவுரைத்தன்று . 
இ - ள் . மதிலின் உள்ளோனுடைய முழங்குமுரசு காலையிலொலிப்பப்புறத் 
திருந்த உழிஞையானது வெய் : கோபத்தின் மிகுதியைச் சொல்லியது . எ - று . 
வ - று . * காலை முரச மதிலியம்பக் கண்கனன்று 

வேலை விறல்வெய்யோ னோக்குதலு - மாலை 
யடுக மடிசிலென் றம்மதிலு ளிட்டார் 
தொடுகழலார் மூழை துடுப்பு . 
ள் . 

நாட்காலையே முரசு அரணின் கெணொலிப்பக் கண் சிவந்து வேலை 
வெற்றியைவேண்டுவோன் பார்த்தானாக , மாலைப்பொழுது அடுவேம் சோறெ 

சொல்லி அவ்வரணினுக்குள்ளே எறிந்தார் கட்டுங்கழலினையுடையார் , 
மூழையினையும் துடுப்பினையும் . 
அம்மதிலுள்ளிட்டார் , இதனை அழித்து இன்று போய் உண்பேமென்று . ( ) 

ககஅ . - யானைகைக்கோள் : 
மாறுகொண்டார் மதிலழிய 
வேறுந்தோட்டியு மெறிந்து கொண்டன்று . 

ள் . பகைகொண்டார் அரணங்கெட பானையையும் காவலையும் பகை 
வரையெறிந்து கைக்கொண்டது , 

ஏவ லிகழ்மறவர் வீய விகல்கடந்து 
காவலும் யானையுங் கைக்கொண்டான் - மாவலான் 
வம்புடை யொள்வான் மறவர் தொழுதேத்த 
வம்புடை ஞாயி லாண் . 


- 


ன்று 


- 


வறு . 


e 


* தொல் . புறத் . சூ. 11 - இளம் - மேற் . காலைமாசம் : சிலப் . 14 : 14 . 
* புறநா . 304 : 7 - 8. - பெருங். 1. 37 : 212 . 


ரு எ 


கா .-- உழிஞைப்படலம் . 
இ - ள் . தன்னேவலைச்செய்யாத வீரர்கெட மாறுபாட்டைக்கடந்து 
தோட்டியையும் களிற்றையும் கைப்பற்றினான் குதிரைத்தொழிலை வல்லவன் ; 
கச்சினையுடைய ஒள்ளிய வாள்வீரர் பணிந்துவாழ்த்த , பகழியினையுடைய முடக் 
கறையாற் சிறந்த எயிலிடத்து . 
ஏவல் - ஏவைவல்லவென்றுமாம் . 

( உச ) 
ககக.- வேற்றுப்படைவரவு : 
மொய்திகழ் வேலோன் முற்றுவிட் டகலப் 

பெய்தார் மார்பிற் பிறன்வர வுரைத்தன்று . 
இ - ள் . போர்மிகும்வேலோன் சூழ்தல்விட்டுப்போக இட்ட மாலைமார் 
பினையுடைய வேற்றுவேந்தன் வரவினைச்சொல்லியது . 
வ - று . உவனின் றுறுதுயர முய்யாமை நோக்கி 

யவனென் றுலகேத்து மாண்மை - யிவனன்றி 
மற்றியார் செய்வார் மழைதுஞ்சு நீளரண 

முற்றியார் முற்று விட . 
இ - ள் . உவன் இற்றைநாளிலே பொருந்தும் விதனத்தினின்றும் ஒழி 
யாமையைப்பார்த்து அப்படிக்கொத்தவனென்று சொல்லி உயர்ந்தோர் புகழும் 
ஆண்மைத்தன்மையினையுடைய இவனல்லது மற்று யாவர் இதுசெய்யவல்லார் ! 
மேகம் உறங்கும் நீண்ட மதிலைச் சூழப்போனார் வளைவுவிட . எ 

க 20 . - உழுதுவித்திடுதல் : 
எண்ணார் பல்லெயில் கழுதையே ருழுவித் 

துண்ணா வரகொடு கொள்வித் தின்று , 
இ - ள். பகைவருடைய பல அரணும் கழுதையாகிய ஏரிட்டுழுது கவடி 
யுடன் குடைவேலை விதைத்தது , 
வ - று . எழுதெழின் மாடத் திடனெலா நூறிக் 

* கழுதையேர் கையொளிர்வேல் கோலா - வுழுததற்பின் 
வெள்வரகு கொள்வித் திடினும் விளியாதாற் 

கள்விரவு தாரான் கதம் , 
இ - ள் . சித்திரமெழுதிய அழகிய மாளிகைமுழுதும் இடித்துக் கழுதை 
யே ஏராகவும் கையில்விளங்கும் வேலே கோலாகவும் உழுது அதற்குப் பின்பு 
கவடியும் குடைவேலும் வித்தினும் கெடாதால் ; தேன் கலந்த மாலையினையுடை 
யவன் கோபம் . 

( உக ) 
கஉக.-- வாண்மண்ணுநிலை : 
புண்ணிய நீரிற் புரையோ ரேத்த 

மண்ணிய வாளின் மறங்கிளந் தன்று . 
* தொல் . புறத் . சூ . 13 - ந ; புறநா . 15 : 2 - 3 , 892 : 9 - 11 ; சிலப் . 
27 : 225 - 6 ; காஞ்சிப் . நாடு , 28. 1 “ மாடக்குச் சித்திரம் " ப . செய் . 


- 


எ 


- 


எ - று . 


அ 


புறப்பொருள் வெண்பாமாலை . 


எ 


று . 


ள் . உயர்ந்தோர் துதிப்பத் தீர்த்த நீராலே மஞ்சனமாட்டிய வாளி 
னது வீரத்தைச் சொல்லியது . 
வ - று . * தீர்த்தநீர் பூவொடு பெய்து திசைவிளங்கக் 

கூர்த்தவாண் மண்ணிக் கொடித்தேரான் - பேர்த்து 
மிடியார் பணை துவைப்ப விம்மதிலுள் வேட்டான் 

புடையா பறையப் புகழ் . 
இ - ள் . தீர்த்தநீரும் மலருஞ்சொரிந்து திக்குவிளங்கக் கூரியவாளினை 
மஞ்சனமாட்டிப் பதாகையாற்சிறந்த தேரினையுடையான் இரண்டாவதும் உரு 
மேற்றையொக்கும் வீரமுரசு ஆர்ப்ப இந்த அரணிடத்தே களவேள்வி வேட் 
டான் , பக்கத்துள்ள மன் னரெல்லாம் தன்கீர்த்தியைச்சொல்ல . எ - று . ( உ.எ ) 

க 22 , -- மண்ணுமங்கலம் : 
t வணங்காதார் மதிற்குமரியொடு 

மணங்கூடிய மலிபுரைத்தன்று . 
இ - ள் . பணியாதாரரணாகிய கன்னியுடன் வதுவைபொருந்திய மிகுதி 
யைச் சொல்லியது . 

* எங்கண் மலர வெயிற்குமரி கூடிய 
மங்கல நாள்யா மகிழ் தூங்கக் - கொங்கலர் தார்ச் 
செய்சுடர்ப் பூண் மன்னவன் சேவடிக்கீழ் வைகினவே 
மொய்சுடர்ப்பூண் மன்னர் முடி . 

ள் . எம்முடைய கண்மலா அரணாகியகன்னியினை மணந்த மண 
நாளிலே யாம் மகிழ்ச்சியெய்த மதுவலரும் கோவைமாலையினையும் கையாற் 
செய்யப்பட்டு ஒளிசிறந்த ஆபரணத்தினையுமுடைய வேந்தன் தாள் நிழற்கீழே 
தங்கின ; செறிந்த சோதியானிறைந்த அணிகலத்தையுடைய அசர்முடிகள் , 

( உக ) 
கஉ 

ங ..- மகட்பாலிகல் : -- 
மயிற்சாயன் மகள் வேண்டிய 

கயிற்கழலோ னிலையுரைத்தன்று . 
இ - ள் . மயில்போன் , மென்மையினையுடைய மகளை வேண்டிய மூட்டு 
வாயாற்சிறந்த வீரக்கழலினையுடையான் முறைமையைச் சொல்லியது . எ 
வ - று . அந்தழை யல்குலு மாடமை மென்றோளும் 

பைந்தளிர் மேனியும் பாராட்டித் - தந்தை 
புறமதில் வைகும் புலம்பே தருமே 

மறமதின் மன்னன் மகள் . 
தொல் . புறத் . சூ . 11 -இளம் . மேற். - முருகு . 121 ; குறுந் . 270 : 
1-3 ; பரி. 4 : 19 , 22 : 4 ; அகநா . 188 : 1 - 3, 354 : 2 ; புறநா . 350 : 4 ; 
சீவக . 2900. 14 - வெ . 107 . 


எ - 


* 


குசு 


உழிஞைப்படலம் . 
இ - ள் . அழகிய * தழையாற்சிறந்த நிதம்பத்தினையும் அசையும் மூங்கில் 
போன்ற மெல்லியதோளினையும் பசுந்தளிர்போன்ற நிறத்தினையும் கொண்டா 
டித் தமப்பனுடைய மதிற்புறத்துத் தங்கும் தனிமையையே கொடாநிற்கும் ; 
வீரமே தனக்குப் புரிசையாகவுடைய வேந்தனிடத்து மகள் . எ - று . ( உக ) 

கஉச .-- திறைகொண்டுபெயர்தல் : -- 
அடுதிற லரணத் தரசு வழிமொழியப் 
படுதிறை கொண்டு பதிப்பெயர்ந் தன்று . 

கொல்லும் வலிமிகும் எயிலினிடத்து மன்னரெல்லாம் தாழ்வு 
சொல்ல முறைமையான திறையைக்கொண்டு இருந்த ஊரினின்றும் எடுத்து 


ள் . 


விட்டது . 


- 


வ - று . கோடும் வயிரு மிசைப்பக் குழுமிளை 

யோடெரி வேய வுடன்றுலாய்ப் - பாடி 
யுயர்ந்தோங் கரணகத் தொன்னார் பணியப் 

பெயர்ந்தான் பெருந்தகையி னான் . 
இ - ள் . சங்கும் கொம்பும் முழங்கச் செறிந்த குறுங்காட்டைப் பரந்த 
எரிமூடக் கோபித்துக் கிளர்ந்து பாடி ,வீட்டினின்றும் மிக உயர்ந்த எயிலிடத்துப் 
பகைவர் தாழ எடுத்து மீளவிட்டான் , மிக்க அழகினையுடையான் . எ - று . ( x.0 ) 

கஉரு.-- அடிப்படவிருத்தல் : -- 
பேணாதார் மறங்கால 

வாணைகொண் டடிப்படவிருந்தன்று . 
ள் . பகைவர் தாம் சினத்தை உமிழத் தன் ஆணையை ஏற்றுக்கொ 
ண்டு நாடு வழிப்பட நெடுங்காலம் இருந்த இருப்பிலே இருந்தது . 
வ - று . ஒன்றி யவர் நா டொருவழித்தாய்க் கூக்கேட்ப 

வென்றி விளையா விழுமதிலோ - ரென்றும் 
பருந்தார் செருமலையப் பாடி பெயரா 
திருந்தா னிகன் மறவ ரேறு . 

ள் . பொருந்திய பகைவர்தேசம் ஒருவழிப்பட்டு ஏவல்கேட்பத் 
தங்கள் வெற்றியைத் தங்கள்பக்கல் உண்டாக்கமாட்டாத சீரிய அரணிடத் 
தோர் எந்நாளும் பருந்துநிறையும் பூசலைச் செய்யாநிற்பப் பாசறையை விட்டு 
நீங்காது அவ்விருப்பிலேயிருந்தான் , மாறுபாட்டாற் சிறந்த வீரருக்கு இடியே 
நனையான் . 

( ஙக ) 
தழை - செங்கழுநீர்ப்பூ முதலியவற்றால் தொடுத்து இளைய மகளிரணி 
யும் உடைவிசேடம் ; முருது : 201 - 4 ; ஐங்குறு , 72 ; புறநா . 61 : 1 , 116 : 1 
2 , 248 : 1 - 2 , 340 : 1 , 341 : 2 , நன் . சூ . 451 - மயிலை . மேற் .. 


சு 


புறப்பொருள் வெண்பாமாலை . 


இ - ள் . 


எ . 


கஉசு.-- தொகைநிலை : 
எம்மதிலி னிகல்வேந்தரு 

மம்மதிலி னடியடைந்தன்று . 

எல்லா அரணிடத்துமுள்ள மாறுபாட்டு மன்னர்பலரும் அந்த 
எயிலிடத்தே அவன்பாதத்தைச் சேர்ந்தது . 
வ - று . நாவல் பெயரிய ஞாலத் தடியடைந் 

தேவ லெதிரா திகல்புரிந்த - காவலர் 
வின்னின்ற தானை விறல்வெய்யோற் கம்மதிலின் 

முன்னின் றவிந்தார் முரண் . 
இ - ள் . சம்புத்தீவினுள் அவன் தாணிழலையடைந்து சொன்ன சொல்லை 
ஏற்றுக்கொள்ளாது மாறுபாட்டை மேற்கொண்ட மன்னர் சிலைவலிநின்ற 
சேனையாற் சிறந்த வெற்றியைவேண்டுவோற்கு அவன் சூழ்ந்த அரணின்முன் 
னேநின்று கெட்டார் , மாறுபாடு . 

நாவல்பெயரியஞாலம் - நாவலின் பெயர்பெற்றபூமி ; சம்புத்தீவு. ( ங.உ ) 
உழிஞைத்திணைப்பாட்டு க - ம் துறைப்பாட்டு கூக - ம் முடிந்தன . 

ஆறாவது உழிஞைப்படலம் முற்றிற்று. 


ஏழாவது 


தும்பைப்படலம் . 


( எ .-- சூத்திரம் . ) 
துன்னருங் கடும் போர்த் தும்பை தும்பை யரவந் 
தன்னிகரில்லாத் தானை மறமே 
யானை மறத்தொடு குதிரை மறமே 
தார்நிலை தேர்மறம் பாணது பாட்டே 
ரு யிருவருந் தபுநிலை யெருமை மறமே 
யேம வெருமை நூழி லென்றா 
நூழி லாட்டே முன்றேர்க் குரவை 
பின்றேர்க் குரவை பேய்க்குர வையே 

களிற்றுட னிலையே யொள்வா ளமலை 
க 0 தானை நிலையே வெருவரு நிலையே 
சிருங்கார நிலையே யுவகைக் கலுழ்ச்சி 
தன்னை வேட்ட றொகைநிலை யுளப்பட 
நன்பொரு டெரிந்தோர் நாலிரு மூன்றும் 

வண்பூ தும்பை வகையென மொழிப. 
என்-னின் , அம்பைத்திணையும் துறையுமாமாறு உணர்த்துதல் நுதலிற்று . 


1 


தும்பைப்படலம் . 


காக 


இ - ள் . தும்பை , தும்பையரவம் , தானைமறம் , யானைமறம் , குதிரை 
மறம் , தார்நிலை , தேர்மறம் , பாண்பாட்டு , இருவருந்தபுநிலை , எருமைமறம் , 
ஏமவெருமை , நூழில் , நூழிலாட்டு , முன்றேர்க்குரவை , பின்றேர்க்குரவை , 
பேய்க்குரவை , களிற்றுடனிலை, ஒள்வாளமலை , தானை நிலை , வெருவருநிலை ,, 
சிருங்காரநிலை , உவகைக்கலுழ்ச்சி , தன்னை வேட்டல் , தொகைநிலையென இரு 
பத்துநான்கும் தும்பைத்திணையும் துறையுமாம் . 


எ 


கஉஎ . 


இ - ள் . 


எ 


- 


துமபை : 
செங்களத்து மறங்கருதிப் 

பைந்தும்பை தலைமலைந்தன்று . 

குருதியாற் சிவந்தகளத்து மாறுபாட்டை நினைந்து பசுந்தும்பை 
யாகிய போர்ப்பூவை முடியிடத்துச் சூடியது . 
வ - று . கார்கருதி நின்றதிருங் கௌவை விழுப்பணையான் 

சோர்குருதி சூழா நிலானைப்பப் - போர்கருதித் 
துப்புடைத் தும்பை மலைந்தான் றுகளறுசீர் 

வெப்புடைத் தானையெம் வேந்து . 
இ - ள். மேகத்தை ஒப்புக்குறித்து ஒழியாதுநின்று முழங்கும் ஆர 
வாரத்தாற் சிறந்த சீரிய வீரமுரசினையுடையான் , ஒழுகுங்குருதி சூழ்ந்து 
பொருகளத்தை நனைப்பப் பூசலைநினைந்து வலியையுடைய தும்பைமாலையைச் 
சூடினான் ; குற்றந்தீர்ந்த புகழினையும் வெம்மைமிக்க சேனையினையுமுடைய 
எம்மன்னன் . 

( க ) 
கஉ அ .--- தும்பையரவம் : -- 
பொன்புனைந்த கழலடியோன் 

றன்படையைத் தலையளித்தன்று . 
ள் . அழகணிந்த வீரக்கழற்காலினையுடையான் தனது சேனையைத் 
தலையளிபண்ணியது . 
- , வ - று . + வெல்பொறியு நாடும் விழுப்பொருளுந் தண்ணடையுங் 

கொல்களிறு மாவுங் கொடுத்தளித்தான் - பல்புரவி 
நன்மணித் திண்டேர் நயவார் தலைபனிப்பப் 

பன்மணிப் பூணான் படைக்கு , 
இ - ள் . போர்வெல்லும் அடையாளமும் பற்றும் சிறந்த தனமும் 
மருதநிலமும் கொல்லும் யானையும் குதிரையும் வழங்கி அருள்செய்தான் ; பல 

* போர்ப்பூ : பு - வெ . 241 ; மதுரை . 596 - ந . குறள் . 762- பரி 
மேல் . வி . + பற்று - பலஊர்களையுடைய சிறுநாடு , 


- 


1 


கஉ 


புறப்பொருள் வெண்பாமாலை . 


சேனைக்கு . 


7 


தி 


ள் . 


. 


பரியினையும் நல்ல மணிமிடைந்த திண்ணியதேரினையுமுடைய பகைஞர் அஞ் 
சித் தலைாடுங்க , நவமணி அழுத்தின ஆபரணத்தினையுடையான் , 

( 2 ) 
கஉக . - தானைமறம் : 
தாம்படைத் தலைக்கொள்ளாமை 
யோம்படுத்த வுயர்புகூறின்று . 

பொர எதிர்ந்த இருவகைச்சேனை தாம் பொருதுமடி.யாமை 
பரிகரித்த ஆற்றலினது உயர்ச்சியைச் சொல்லியது . 
வ - று . கழுதார் பறந்தலைக் கண்ணுற்றுத் தம்மு 

ளிழுதார்வேற் றானை யிகலிற் - பழுதாஞ் 
செயிர்காவல் பூண்டொழுகுஞ் செங்கோலார் செல்வ 
முயிர்காவ லென்னு முரை . 

ள் . பேய்மிக்க போர்க்களத்தைக்கிட்டித் தம்மில் தாம் நெய்யணிந்த 
வேற்படை மாறுபடிற் குற்றமாம் ; குற்றத்தை உலகிற்புகுதாமற் காத்து நடக் 
கும் நீதியையுடைய மன்னர் தம்செல்வமாவது பல உயிரையும் காத்தலென் 
நறிந்து சொல்லும் சொல் .. எ - று , 

உரை பழுதாம் . இகலின் இருவரரசர்சேனையும் தோலாதுமடியும் . இனி 
ஒருவன் சேனை தம்முள் மாறுபடுதலென்றுமாம் . 

கங 0 . 

இதுவுமது : 
பூம்பொழிற் புறங்காவலனை 

யோம்படுத்தற்கு முரித்தெனமொழிப் 
ள் . பொலிவுபெற்றபூமிகாவலற்கு உறுதிகூறுதற்கும் பெறும் அது 
வென்று சொல்லுவர் . 
வ - று . வயிர்மேல் வளைஞால வைவேலும் வாளுஞ் 

செயிர்மேற் கனல்விழிப்பச் சீறி - யுயிர்மேற் 
பலகழியு மேனும் பரிமான்றேர் மன்னர்க் 

குலகழியு மோர்த்துச் செயின் . 
இ - ள் , கொம்போசையின்மேற்படச் சங்குமுழங்கக் கூர்த்தவேலும் 
வாளும் போரிடத்து நெருப்புப்பரப்ப வெகுண்டு உயிரிடத்துக் கொலைக்குற்றம் 
பலகழியுமாயினும் செலவையயர்ந்த குதிரையாத்பூட்டப்பட்ட தேர்வேந்தர்க்கு 
விசாரித்துச்செய்யின் பூமியழியும் . எ - று . 
படைபடும் , கெடுமென்று ஓராது பூசற்செய்யவேண்டும் . 

கங.க. 

இதுவுமது 
வேற்றானை மறங்கூறி மாற்றார தழிபிரங்கினு 
காற்றி னுணரி னத்துறை யாகும் . 


- 


று . 


-- 


எ .-- தும்பைப்படலம் 


. 


கா . 


ள் . வேற்படையினது தறுகண்மையைச்சொல்லிப் பகைவருடைய 
கேட்டிற்குகோவினும் முறைமையாக விசாரித்துரைப்பின் அதுவேயாம் . எ - று . 
வ - று . மின்னார் சினஞ்சொரிவேன் மீளிக் கடற்றானை 

யொன்னார் நடுங்க வுலாய்நிமிரி - னென்னாங்கொ 
லாழித்தேர் வெல்புரவி யண்ணன் மதயானைப் 

பாழித்தோன் மன்னர் படை . 
இ - ள் . ஒளிநிறைந்த செற்றம் பொழியும் வேலினையும் தலைமையினையு 
முடைய கடல்போன்றசேனை பகைவர் தலைபனிப்ப நிலைபெயர்ந்து நடப்பின் 
என்படுமோ ! வட்டக்காலா நசிறந்ததேரினையும் வெல்லுங்கு திரையினையும் 
தலைமைபெற்ற மதகளிற்றினையும் வலிய தோளினையுமுடைய பகைவர்சேனை . 


हा 


கங 2 ..-- யானைமறம் 
எழுமரவக் கடற்றானையான் 

மழகளிற்றின் மறங்கிளந்தன்று . 
இ - ள் . மிகும் ஆரவாரத்தால் நிறைந்த கடல்போன்ற சேனையினையுடை . 
யான் இளங்களிற்றினது மறத்தைக் கூறியது . எ - று , 
வ - று . அடக்கருந் தானை யலங்குதார் மன்னர் 

விடக்கு முயிரு மிசையக் - கடற்படையுட் 
பேயு மெருவையுங் கூற்றுந்தன் பின்படாக் 

காயுங் கழலான் களிறு . 
இ - ள். விலக்குதற்கரிய சேனையினையும் விளங்கும் கோவை மாலையினையு 
முடைய அரசர் தசையினையும் உயிரினையும் உண்ணவேண்டிக் கடல்போன்ற 
சேனை யுட் பேயும் கழுகும் கூற்றும் தனது பின் செல்ல வெகுளும் , வீரக்கழல் 
வேந்தன் யானை . எ - 
பேயும் எருவையும் விடக்குண்ணப் பின்படரவென்க . 

கங.- குதிரைமறம் : 
எறிபடையா னிகலமருட் 

செறிபடைமான் றிறங்கிளந்தன்று . 
இ - ள் . எறியும் வேற்படையுடையான் றன் மாறுபாட்டினைச் செய்யும் 
போருட் செறிந்த கலையினயுடைய குதிரையின் திறப்பாட்டைச் சொல் 


. 


லியது . 


67 


வ - று . குந்தங் கொடுவிற் குருதிவேல் கூடாதார் 

வந்த வகையறியா வாளமருள் - வெந்திற 
(பி- ம் . ) 1 'உணிய 


காச 


புறப்பொருள் வெண்பாமாலை . 


லார்கழன் மன்ன னலங்குளைமா வெஞ்சிலை 

வார்கணையின் முந்தி வரும் . 
இ - ள் . பகைவர் தம் சவளப்படையும் கொடியவிற்படையும் உதிரத்தை 
யளைந்தவேற்படையும் வந்தபடி அறியாதவகை தலைமயங்கிய வாட்போருள் 
வெய்ய வலியினையும் நிறைந்தவீரக்கழலினையுமுடைய மன்னன் விளங்கும் தலை 
யாட்டத்தினையுடையகுதிரை , கொடியவில்லில் தொடுத்துவிட்ட நீண்ட அம்பு 
போல முற்பட்டுவரும் . 

( எ ) 
கஙச . - தார் நிலை : 
முன்னெழுதரு படைதாங்குவனென 
மன்னவற்கு மறங்கிளந்தன்று . 

தூசிப்படையைத் தடுப்பனென அரசற்கு ஒருவீரன் தனது 
தறுகண்மையைச் சொல்லிய 
வ - று . உறுசுடர் வாளோ டொருகால் விலங்கிற் 

சிறுசுடர்முற் பேரிருளாங் கண்டா - யெறிசுடர்வேற் 
றேங்குலாம் பூந்தெரியற் றேர்வேந்தே நின்னொடு 

பாங்கலா மன்னர் படை . 
இ - ள் . மிக்க ஒளியினையுடையவாளுடனே யான் ஒருகால் தடுப்பிற் 
சிறிய விளக்கின் முன்னர்ப் பெரிய இருள் போல இரிந்தோடுங்காண் ; எறியும் 
கதிர்வேலினையும் மதுமலர்ந்த பூமாலையினையுமுடைய தேர்மன்னனே , நின்னோடு 
உறவல்லாத வேந்தர்சேனை . 


ள் . 


எ 


கஙரு . 


--- 


இ - ள் . 


இதுவுமது : 
ஒருகுடை மன்னனைப் பலகுடை நெருங்கச் 
செருவிடைத் தமியன் றாங்கற்கு முரித்தே . 

ஒருகுடைவேந்தனைக் குடைவேந்தர்பலர் அடையப் போரிடத் 
துத் தனிவீரன் தானே தடுத்தற்குமுரித்து அத்துறை . 
வ - று . காலான் மயங்கிக் கதிர்மறைத்த கார்முகில்போல் 

வேலான்கை 1 வேல்பட வீழ்ந்தனவே - தோலா 
விலைபுனை தண்டா ரிறைவன்மேல் வந்த 

மலைபுரை யானை மறிந்து , 
இ - ள் . காற்றால் நிலைகுலைந்து ஆதித்தனை மறைத்த கருமுகில்போல , 
வேல்வீரன் கையகத்து வேல்படுதலால் வீழ்ந்தன ; தோலாத இலையாற்றொடுத்த 
குளிர்ந்த மாலையினையுடைய அரசன்மேற் சென்ற 2 மலையையொத்த ஆனை கீழ் 
மேலாய் , 

வந்தவென்பது இடவழுவமைதி , 
கார்முகில்போற்சென்ற யானையென்க . 
( பி - ம். ) 1 ' வேல்விட ' 2 ' மலையையொத்த அயிராபதம் 


1 


எ .-- தும்பைப்படலம் , 


காரு 


எ 


எ - 


கஙசு .-- தேர்மறம் : 
முறிமலர்த்தார் வயவேந்தன் 

செறிமணித்தேர்ச் சிறப்பரைத்தன்று . 
இ - ள் . தளிர்விரவின பூமாலையினையுடைய வலிய மன்னன் மிடைந்த 
மணித்தேரின் நன்மையைச் சொல்லியது . 
வ - று , செருமலி வெங்களத்துச் செங்குருதி வெள்ள 

மருமுர ணாழி 1 தொடர - வருமரோ 
கட்டார் கமழ்தெரியற் காவலன் காமர்தே 

ரொட்டார் புறத்தின்மே லூர்ந்து . 
இ - ள் . போர்மிகும் வெய்ய பறந்தலையிடத்துச் சிவந்த உதிரவெள்ளம் 
கிட்டுதற்கரிய மாறுபாட்டினையுடைய தேர்க்காலைத்தொடர வாராநிற்கும் ; சுற் 
அதல் நிறைந்த நாறுமாலையினையுடைய அரசன் றன் அழகியதேர் , பகைவர் பிணப் 
புறத்தின் மேல் நடந்து . 
அரோ : அசை . 

( க ) 
கஙஎ.- பாண்பாட்டு : 
வெண்கோட்ட களிறெறிந்து செங்களத்து வீழ்ந்தார்க்குக் 
கைவல்யாழ்ப் பாணர் கடனிறுத் தன்று . 

இ - ள் . விளர்த்தகொம்பினையுடைய யானையையெறிந்து பறந்தலையிற்பட் 
டார்க்கு யாழ்வாசிக்கும் கைத்தொழிலில்வல்ல பாணர் உரிமை செய்தது . எ - று . 
வ - று . தளரிய றாய்புதல்வர் தாமுண ராமைக் 

களரிக் கனன்முழங்க மூட்டி • * விளரிப்பண் 
கண்ணினார் பாணர் களிறெறிந்து வீழ்ந்தார்க்கு 

விண்ணினார் செய்தார் விருந்து , 
இ - ள் . தளர்ந்த இயல்பினையுடைய தம்மனைவி தாய் சிறுவர் இவர் 
தாம் போர்க்களத்துப் பட்டவாறு அறியாமையாற் பறந்தலையிலே நெருப்பை 
முழக்கமூட்டிச் சாப்பண்ணைப் பாடக்கருதினார் பாணர் , யானையை எறிந்து 
பட்டவீரர்க்கு ; துறக்கத்துள்ளார் விருந்திடுதல்செய்தார் . ஏ - று . ( கக ) 

கங.அ.-- இருவருந் தபுநிலை : 
பொருபடை களத்தவிய 
விருவேந்தரு மிகலவிந்தன்று , 

போர்செய்யும் சேனையிரண்டும் களத்திப்பட இருவரரசரும் 
மாறுபாட்டாற்பட்டது . 

இரங்கற்பண் : ' ' நுளையர் விளரி நொடி தரு தீம்பாலை " சிலப் , 7 : 48 . 
( பி - ம் . ) 1 ' துடா ' 


இ - ள். 


கூசு 


புறப்பொருள் வெண்பாமாலை . 


இ - ள் . 


எ - 


வ - று . * காய்ந்து கடுங்களிறு கண்கனலக் கைகூடி 

வேந்த ரிருவரும் விண்படர - வேந்து 
பொருபடை மின்னப் புறங்கொடா பொங்கி 
யிருபடையு நீங்கா விகல் . 

ள் . கனன்று கடியயானை கண்ணழலக் கண்ணுற்று அரசரிருவரும் 
விண்ணைச்சேர எடுக்கும் போர்செய்யும்படை ஒளிவிட வென்னிடாவாகி வெகு 
ண்டு இரண்டுசேனையும் ஒழியாவாயின , மாறுபாட்டை , 
அரசும் படையும் மடிந்தவாம் . 

( கஉ ) 
கஙக .-- எருமைமறம் : 
வெயர்பொடிப்பச் சினங்கடைஇப் 

பெயர்படைக்குப் பின்னின்றன்று . 
இ - ள் . வேரரும்பச் சினத்தைக்கடாவி முதுகிட்ட தன்சேனைக்குப் 
பின்னே நின்றது . 
வ - று . கடுங்கண் மறவன் கனல்விழியாச் சீறி 

நெடுங்கைப் பிணத்திடை நின்றா - னடுங்கமரு 
ளாள் வெள்ளம் போகவும் போகான்கை வேலூன்றி 

வாள்வெள்ளந் தன்மேல் வர . 
இ - ள் . தறுகண்வீரன் நெருப்புப்போலவிழித்துக் கோபித்து நெடிய 
கையையுடைய யானைப்பிணத்தின் நடுவேநின்றான் ; கண்டார்நடுங்கும் போரி 
டத்துக் காலாள் வெள்ளம் இரிந்தோடவும் போகானாகித் தன்கைவேலையூன்றி, 
பகைவர் வாட்படைவெள்ளம் தன்மேலே அடர்ந்துவர . 

( கங ) 
கச . - ஏமவெருமை : 
குடைமயங்கிய வாளமருட் 

படைமயங்கப் பாழிகொண்டன்று . 
இ - ள் . மன்னர்குடைகள் தம்மில் தலைமயங்கிய வாட்போருள் தானெ 
றிந்தவேல் பொருகளிற்றின் மத்தகத்துக்குளிப்பத் தோள்வலியால் வென்றி 
கொண்டது . 
வ - று . மருப்புத்தோ ளாக மதர்விடையிற் சீறிச் 

செருப்புகன்று செங்கண் மறவன் - நெருப்பிமையாக் 
+ கைக்கொண்ட வெஃகங் கடுங்களிற்றின் மேற்போக்கி 

மெய்க்கொண்டான் பின்னரு மீட்டு, 
இ - ள் . தோளே கொம்பாக மதர்த்த எருமையேறுபோல வெகுண்டு 
போரை விரும்பிச் சிவந்தகண்ணினையுடைய மறவன் , பொறிபிறப்ப விழித்துக் 

* தொல் . புறத் . சூ . 14 - இளம் . மேற் . t " மெய்யது வியரே'' 
புறநா . 100 : 2 , + புறநா . 274 : 3 ; குறள், 774 . 


எ 


எ 


- 


எ - தும்பைப்படலம் . 

சுவி 
கையிலேந்தியவேலைக் கடியயானை மேல்விட்டு முன்பு வென்றிகொண்டவாறு 
போல நிராயுதனாகி நின்று மெய்வலியாற் பின்னரும் வென்றிகொண்டான் ; 
மேல்வரும் படையை விலக்கி . 
* " படையறுத்துப் பாழிகொள்ளு மேமம் ' ' என்றாராசிரியர் . ( கச ) 

கசக . - நாழில் : 
கழல்வேந்தர் படைவிலங்கி 

யழல்வே றிரித் தாட்டமர்ந்தன்று , 
ள் , வீரக்கழன் மன்னர் சேனையைக்கொன்று அழலும் வேலைத்திரி 
த்து ஆடுதலைவிரும்பியது . 
வ - று . ஆட லமர்ந்தா னமர்வெய்யோன் வீழ்குடர் 

சூடன் மலைந்த சுழல்கட்பேய் - மீடன் 
மறந்தவேன் ஞாட்பின் மலைந்தவர் மார்பந் 

திறந்தவேல் கையிற் றிரித்து , 
இ - ள் . 

ள் . ஆடுதலை மேற்கொண்டான் போரைவிரும்பினோன் ; வீழ்ந்த 
குடரைச் சூடுதலை மேற்கொண்டன சுழலும் விழியினையுடைய பேய் ; மீளுத 
லொழிந்த வேற்போருள் மாறுபட்டவர் மார்பத்தை உருவினவேலைக் கையிலே 
திரித்து . 

( கரு ) 
கசஉ . - நழிலாட்டு : 
களங்கழுமிய படையிரிய 

3 வுளங்கழிந்தவேல் பறித்தோச்சின்று . 
இ - ள் . பொருகளத்தைப் பொருந்திய சேனைகெடத் தன்மார்பத்தைத் 
திறந்த வேலைப்பறித்து எறிந்தது . 
வ - று . மொய்யகத்து மன்னர் முரணினி யென்னாங்கொல் 

கையகத்துக் கொண்டான் கழல்விடலை - வெய்ய 
விடுசுடர் சிந்தி விரையகலம் போழ்ந்த 

படுசுட ரெஃகம் பறித்து , 
இ - ள் . போரிடத்து வேந்தர்மாறுபாடு இனி என்னாமோ ! 65.கயிடத் 
துப்பற்றினான் கழல்வீரன் ; வெய்தான மிகுங்கனலைச்சிதறி மணநாறுமார் 
பத்தைப் போழ்ந்த ஒளி தோன்றும் வேலைப் பறித்து . 

( கசு ) 
கசங.. - முன்றேர்க்குரவை : 
எழுவுறழ் திணிதோள் வேந்தன் வெஃறேர் 

முழுவலி வயவர் முன்னா டின்று , 
தொல் . புறத் . சூ . 17. ' குறள் , 774 . 
( பி - ம் . ) 1 ‘ படை மறுத்து' 2 ‘மலிந்த ' 8 'உளங்கிழித்த 


- 


காஅ 


புறப்பொருள் வெண்பாமாலை . 


மன்னனு 


எ 


இ - ள் . 


எ - 


- 


எ - 


வ 


- 


இ - ள் . கணையத்தையொத்த திண்ணியதோளினையுடைய 
டைய வெல்லுந்தேர்முன் நிறைந்த வலியாற்சிறந்த வீரர் ஆடியது . 
வ - று . ஆனா வயவர்முன் னாட வமர்க்களத்து 

வானார்மின் னாகி வழிநுடங்கு - நோனக் 
கழுமணிப் பைம்பூட் 1 கழல்வேந்த னூருங் 
குழுமணித் திண்டேர்க் கொடி . 

அமையாத வீரர்முன்னேயாடப் போர்க்களத்து ' மேகத்து 
நிறைந்த மின்போன்று முறையேயாடும் ; பகைபொறாத கழுவுமணியானமை 
ந்த பசும்பூணினையுடைய கழல்வேந்தன் நடத்தும் திரண்ட மணியினையுடைய 
திண்ணிய தேர்மேற் கொடி . 

( கஎ ) 
கச்ச .-- பின்றேர்க்குரவை 
கருங்கழன் மறவரொடு வெள்வளை விறலியர் 
பெருந்தகை தேரின் பின்னா டின்று . 

ள் . 2 வலிய கழல்வீரரோடு விளர்த்த வளையினையுடைய பாணிச்சியர் 
பெரிய மேம்பாட்டினையுடையான் றனது தேரின் பின் ஆடியது . 
று . கிளையாய்ந்து பண்ணிய கேள்வியாழ்ப் பாணும் 

வளையா வயவரும் பின்னாக் - கொளையாய்க் 
தசைவிளங்கும் பாடலொ டாட வருமே 

திசைவிளங்குந் தானையான் றேர் . 
இ - ள் . கிளை நரம்பை ஆராய்ந்தமைத்த சுருதியான் மிக்க யாழைவல்ல 
பாண்கிளையும் தோலாவீரரும் பின்பாக இசையை ஆராய்ந்து தூக்குதல் விளங் 
கும் பாடுதலுடனே கூத்தாட வரும் ; திக்கிலேவிளங்கும் சேனையை யுடை 
யான் தனது தேர் . 
பாண் என்பது சாதிப்பெயர் . 

கசரு .-- பேய்க்குரவை : 
மன்ன னூரு மறமிகு மணித்தேர்ப் 

பின்னு முன்னும் பேயா டின்று . 
இ - ள் . அரசன் செலுத்தும் கொடுமைமிக்க மணியையுடைய தேரின் 
பின்பும் முன்பும் பேய் ஆடியது . 
வ - று . முன்னரும் பின்னரு மூரிக் கடற்றானை 

மன்ன னெடுந்தேர் மறனேத்தி - யொன்னார் 
நிணங்கொள்பேழ் வாய நிழல்போ னுடங்கிக் 

கணங்கொள்பே யாடுங் களித்து . 
( பி - ம் . ) 1 'கழல்வெய்யோன் ' 2 ' பெரிய 


( 
கஅ 
) 


எ 


று . 


எ.- தும்பைப்படலம் . 


கம். 


இ - ள் . முன்னும்பின்னும் , பெரிய கடல்போன் சேனையையுடைய அ 
சன் நெடியதேரின் மாறுபாட்டைவாழ்த்திப் பகைவாது நிணத்தைக்கொண்ட 
பெரியவாயினையுடைய திரண்டபேய் சாயை போல அசைந்து மகிழ்ந்து நட 
மாடும் . 

'கசசு .-- களிற்றுடனிலை : 
ஒளிற்றெஃகம் படவீழ்ந்த 

களிற்றின்கீழ்க் கண்படுத்தன்று , 
ள் . ஒளியையுடைய வேல்படுதலான் வீழ்ந்த யானையின் கீழ்ப் பட் 


இ - ள். 


- 


வறு . 


- 


ஒளித்றெஃகம் : விகாரம் . 

இறுவரை வீழ வியக்கற் றவிந்த 
தறுகட் டகையரிமாப் போன்றான் - சிறுகட் 
பெருங்கைக் களிறெறிந்து பின்னதன்கீழ்ப் பட்ட 
கருங்கழற் செவ்வே லவன் , 

ள் . பெரியமலை முறித்து வீழப் போக்கற்றுப் பட்ட கொடுமைத் 
தொழின் மேம்பாட்டினை யடைய சிங்கத்தை ஒத்தான் , சிறிய கண்ணினையும் 
பெரியகையினை யுமுடைய ஆனையையெறிக் பின்னர் அதன் கீழ்ப்பட்ட வலிய 
வீரக்கழலினையும் சிவந்த வேலினையு முடையவன்', 

( 20 ) 
கசா.-- ஒள் வாளமலை : 
வலிகெழுதோள் வாள்வயவ 

ரொலிகழலா னுடனாடின்று , 
இ - ள் . உரம்பொருந்திய தோளினையுடைய வான்வீரர் ஆர்க்கும் வீரக 
கழலினையுடையானுடன் ஆடியது . 
வ - று . வாளை பிறழுங் கயங்கடுப்ப வந்தடையா 

ராளமர் வென்றி யடுகளத்துத் - தோள் பெயராக் 
காய்ந்தடு துப்பிற் கழன்மறவ சாடினார் 

வேந்தொடு வெள்வாள் விதிர்த்து , 
இ - ள் . வாளைமீன்மிளிரும் மடுவினையொப்ப , வந்து பொருந்தாதார் 
வீரர்மேவும் வெற்றியினையுடைய கொலைக்களத்துத் தோளைப்பெயர்த்து வெகு 
ண்டு கொல்லும் வலியினையுடைய கழல் வீரர் ஆடினார் , அரசலுடனே விளர்த்த 
வாளினை அசைத்து . 

( உக ) 
கசஅ . - தானை நிலை : -- 
இருப்படையு மறம்பழிச்சப் 

பொருகளத்துப் பொலிவெய்தின்று 
கம்ப , கடறாவு , 5 ; ‘ இறுவரை ' : சீவக . 1833. 1 சீவக . 783 . 


எ 


--- 


To 


புறப்பொருள் வெண்பாமாலை . 


- 


- 


. 


இ - ள் . இரண்டுசேனையும் மறத்தை எத்தப் போர்க்களத்துச் சிறப் 
பெய்தியது . 
வ - று . நேரார் படையி னிலைமை நெடுந்தகை 

யோரா னுறைகழியா னொள்வாளுக் - தேரார்க்கும் 
வெம்பரிமா வூர்ந்தார்க்கும் வெல்களிற்றின் மேலார்க்குங் 
கம்பமா நின்றான் களத்து, 

-ள் . பகைவர்சேனையின் உரத்தைப் பெரிய மேம்பாட்டினையுடைய 
வன் விசாரியான் , வாளும் உறையினின்றும் வாங்கான் , தேர்வீரர்க்கும் வெய்ய 
செலவினையுடைய குதிரையைச் செலுத்தினார்க்கும் வெல்லும் யானையின் 
மேலார்க்கும் நிலைத்தூண்போலக் களத்தின்கண் நின்றான் . 
கம்பம் , நடுக்கமுமாம் . 

( உஉ ) 
கசகூ.. - வெருவருநிலை : 
விலங்கமருள் வியலகலம் வில்லுதைத்த கணைகிழிப்ப 
நிலந்தீண்டா வகைப்பொலிந்த நெடுந்தகைநிலை யுரைத்தன்று . 

இ - ள் . பகையைத்தடுக்கும் பூசலிடத்து அகன்ற மார்பகத்தை வில் 
உமிழ்ந்த அம்பு பிளப்ப நிலத்தைத் தீண்டாதபடி சிறந்த பெரிய மேம்பாட்டினை 
யுடையான் றனது நிலைமையைச் சொல்லியது . 
வ - று . வெங்கண் முரசதிரும் வேலமருள் வில்லுதைப்ப 

வெங்கு மருமத் திடைக்குளிப்பச் - செங்கட் 
புலவா ணெடுந்தகை பூம்பொழி லாகங் 
கலவாமற் காத்த கணை . 

ள் . வெவ்விய கண்ணினையுடைய முரசுமுழங்கும் வேற்போருள் விற் 
செலுத்த உயிர்நிலையான எவ்விடத்தும் தைப்பச் சிவந்தகண்ணினையும் புலால் 
நாறும் வாளினையுமுடையனாகிப் பெரிய தகைமையாற் சிறந்தவன் பொலிவு 
பெற்ற பார்மடந்தைமார்பினைக் கூடாதபடி , ஏற்றுக்கொண்டன அம்பு . எ - 
வில்லுதைப்பத் தைத்துருவின் அம்பு காத்தவென்க. 

( உங ) 
கரு . - சிருங்காரநிலை : 
பகைபுகழக் கிடந்தானை 

முகைமுறுவலார் முயக்கமர்ந்தன்று . 
ள் . பகைவர் சீர்த்திபண்ணக்கிடந்தானை முல்லைமொட்டுப்போன்ற 
பல்லினார் தழுவுதலை மேவியது . 
வ - று. எங்கண்வ னெங்கணவ னென்பா ரிகல்வாடத் 

தங்கணவன் றார்தம் முலைமுகப்ப - வெங்கணைசேர் 
( பி - ம். ) 1 ‘ இடைகுளிப்ப ' 2 ‘ முல்லையரும்பன்ன' 


7 .-- தும்பைப்படலம் 


எ 


புண்ணுடை மார்பம் பொருகளத்துப் புல்லினார் 

நுண்ணிடைப் பேரல் கு லார் . 
இ - ள் . 

ள் . எம்முடையகணவன் எம்முடையகணவனென்று சொல்லும் 
பரத்தையர் மாறுபாடுகெடத் தமது கொழுநன்மாலை தம்முலைமுகந்துகொள்ள 
வெய்ய அம்புபட்ட புண்ணினையுடையமார்பத்தைப் போர்க்களத்துத் தழுவினார் ; 
நுண்ணிய இடையினையும் பெரிய அல்குலினையுமுடைய குலமகளிர் . று . 
எங்கணவ னெங்கணவ னென்பார் , தெய்வமகளிரென்றுமாம் . ( உச ) 

கருக.-- உவகைக்கலுழ்ச்சி : -- 
வாள்வாய்த்த வடுவாழ்யாக்கைக் 

கேள்கண்டு கலுழ்ந்துவந்தன்று , 
இ - ள் . வாளால் வாய்ப்புப்பெற்ற விழுப்புண்மிக்க உடம்புடைய கண 
வனைக்கண்டு மனைவி மகிழ்ந்து கண்ணீர்வீழ்த்தது . 
வ - று . வெந்தொழிற் கூற்றமு நாணின்று வெங்களத்து 

வந்த மறவர்கை வாடுமிப்பப் - பைந்தொடி 
யாடரிமா வன்னான் கிடப்ப வகத்துவகை 

யோடரிக்க 1 ணீர்பா யுக . 
இ - ள் . வெய்ய செய்தியினையுடைய கூற்றமும் நம்மிடத்தும் இவ் 
வாறு மறமில்லையென்று மானித்தது ; வெவ்விய போர்க்களத்துப் போர்செய்ய 
வந்த தறுகண்ணர் கையிடத்துவாள் துணி செய்யப் பச்சைவளையினையுடைய 
மனைவி தன் வென்றிச் சிங்கத்தையனைய கொழுநன் கிடப்ப அவன் வெற்றிக் 
கிடக்கைகண்ட உள்ளத்து மகிழ்ச்சியாற் செவ்வரிகருவரிபரந்த கண்ணகலமெல் 
லாம் நீர்பரந்து வீழ. 
உகக் கூற்றமு நாணின்றென்க . 

( உ.அ ) 
கரு உ .. * தன்னை வேட்டல் : 
தம்மிறைவன் விசும்படைந்தென 

வெம்முரணா னுயிர்வேட்டன்று . 
இ - ள் . தம்வேந்தன் விசும்பைச் சேர்ந்தானாக , வெய்ய மாறுபாட்டை 
யுடையானொருவீரன் உயிரை ஆகுதிபண்ணியது . 
வ - று . " வான மிறைவன் படர்ந்தென வாடுடுப்பா 

மானமே நெய்யா மறம்விறகாத் - தேனிமிருங் 
கள்ளவிழ் கண்ணிக் கழல்வெய்யோன் வாளம் 

ரொள்ளழலுள் வேட்டா னுயிர் . 
இத்துறை தன்னுறுதொழிலின் பாற்படும் . | தொல் . புறத் . சூ . 14 
இளம் . மேற் . 

( பி - ம் . ) 1 ‘ நீராயுக ' 


எ 


எஉ 


புறப்பொருள் வெண்பாமாலை . 


று . 


- 


இ - ள் . விண்ணிடத்து வேந்தன் சென்றானாக , வாளே சுருவமாக அபி 
மானம் ஓமநெய்யாக மறமே சமிதையாக வண்டுபரக்கும் மதுமலர்ந்தமாலையினை 
யும் வீரக்கழலினையுமுடைய வெவ்வியோன் வாட்போராகிய ஒள்ளிய தீயுள் 
உயிரை ஆகுதிபண்ணினான் . 

( உக ) 
கருங . 

இதுவுமது : 
காய்கதிர் நெடுவேற் கணவனைக் காணிய 

வாயிழை சேறலு மத்துறை யாகும் . 
இ - ள் . பகையைச்சீக்கும் ஒளிநெடுவேலினையுடைய கொழுநனைக் 
காணவேண்டி அவன்பட்ட போர்க்களத்துள் அழகிய ஆபரணத்தையுடைய 
மனையாள் போயின தும் அத்துறையேயாம் . 
வ - று . கற்பின் விழுமிய தில்லைக் கடையிறக் 

திற்பிறப்பு நாணு மிடையொழிய - நற்போ 
ரணங்கிய வெங்களத் தாருயிரைக் காண்பான் 

வணங்கிடை தானே வரும் . 
இ - ள் . கற்புடைமையிற் சீரியதொன்றில்லை ; வாயிற்கடை நீங்கிக் 
குடிப்பிறப்பும் நாணமும் தன்னிடத்தைவிட்டு நீங்க நல்ல பூசலிற்பட்ட சே 
னைப்பரப்பிற்கிடந்த தன்னுயிரனையவனைக் காணவேண்டி நுடங்கும் இடை 
யாள் தமியளாய்வரும் . 
ஒழியத் தானேவருமென்க . 

( உஎ ) 
கருசு.- தொகைநிலை : 
அழிவின்று புகழ்நிறீஇ 

யொழிவின்று களத்தொழிந்தன்று . 
இ - ள் . கேடின்றியே நிறையக் கீர்த்தியை நிறுத்தி எல்லாரும் போர்க் 
களத்திலே மடிந்தது . 
வ - று . மண்டமர்த் திண்டோண் மறங்கடைஇ மண்புலம்பக் 

கண்டிரள்வேன் மன்னர் களம்பட்டார் - பெண்டிர் 
கடிதெழு செந்தீக் கழுமினா ரின்னுங் 

கொடிதேகா ணார்ந்தின்று கூற்று . 
இ - ள் . உறுபோரிடத்துத் திண்ணியதோளால் மாறுபாட்டைக் கடா 
விப் பூமி தனிமைப்பட்டுப்புலம்பக் காம்பு கண் திரண்ட வேலினையுடைய வேந்த 
ரிருவரும் போர்க்களத்துப்பட்டார்; அவர்தேவியரெல்லாம் கடிதாயெழும் செந் 
நெருப்பிற் கெழுமினார் ; இன்னமும் கொடுமையுடைத்தேகாண் வயிறுநிறைந் 
தின்று கூற்றம் . 

( உஅ ) 
திணைப்புரட்டு க - ம் துறைப்பாட்டு உஎ - ம் முடிந்தன . 

ஏழாவது தும்பைப்படலம் முற்றிற்று . 


- 


( பி - ம் . ) 1 ' கடை துறந்து ' 


! 


எட்டாவது 


வாகைப்படலம் , 


. 


( அ . -- சூத்திரம்.) 
சீர்சால் வாகை வாகை யரவ 
மரச வாகை முரச வாகை 
மறக்கள வழியொடு களவேள் விய்யே 
முன்றேர்க் குரவை பின்றேர்க் குரவை 
ரு பார்ப்பன வாகை வாணிக வாகை 

வேளாண் வாகை பொருந வாகை 
யறிவன் வாகை தாபத வாகை 
கூதிர்ப் பாசறை வாடைப் பாசறை 

யாச முல்லை பார்ப்பன முல்லை 
க 0 யவைய முல்லை கணிவன் முல்லை 

மூதின் முல்லை யேறாண் முல்லை 
வல்லாண் முல்லை காவன் முல்லை 
பேராண் முல்லை மறமுல் லையே 

குடைமுல் லையொடு கண்படை நிலையே 
கரு யவிப்பலி யென்றா சால்பு முல்லை 

கிணைநிலை யேனைப் பொருளொடு புகற 
லருளொடு நீங்க லுளப்படத் தொகைஇ 
மூன்று தலையிட்ட மூவீ ரைந்தும் 

வான்றோய் வாகைத் திணையது வகையே . 
என் - னின் , வாகைத்திணையும் , துறையுமாமாறு உணர்த்துதல் நுதலிற்று . 

இ - ள் . வாகை , வாகையரவம் , அரசவாகை , முரசவாகை , மறக்கள 
வழி , களவேள்வி , முன்றேர்க்குரவை , பின்றேர்க்குரவை , பார்ப்பனவாகை , 
வாணிகவாகை , வேளாண்வாகை, பொருநவாகை , அறிவன் வாகை , தாபத 
வாகை , கூதிர்ப்பாசறை , வாடைப்பாசறை , அரசமுல்லை , பார்ப்பனமுல்லை , 
அவையமுல்லை , கணிவன் முல்லை , மூதின் முல்லை , ஏறாண் முல்லை , வல்லாண் 
முல்லை , காவன்முல்லை , பேராண்முல்லை , மறமுல்லை , குடைமுல்லை , கண் 
படைநிலை , அவிப்பலி , சால்புமுல்லை , கிணைநிலை , பொருளொடு புகறல் , அரு 
ளொடுநீங்கல் என்று சொல்லப்பட்ட முப்பத்து மூன்றும் வாகைத்திணையும் 
துறையுமாம் . 

கருரு . --வாகை : --- 
இலைபுனை வாகை சூடி யிகன்மலைக் 

தலைகடற் றானை யரசட் டார்த்தன்று . 
( பி - ம் . ) 1 ‘ தலைப்பட்ட 


எ 


க 0 


எச 


புறப்பொருள் வெண்பாமாலை . 


டை 


எ - 


எ 


- 


இ - ள் . பச்சிலைவிரவித்தொடுத்த வாகைப்பூவைப்புனைந்து மாறுபாட் 

மேற்கொண்டு அலையுங்கடல்போன்ற சேனையினையுடைய வேந்தைக் 
கொன்று ஆரவாரித்தது . 
வ - று . சூடினான் வாகைச் சுடர்த்தெரியல் சூடுதலும் 

பாடினார் வெல்புகழைப் பல்புலவர் - கூடா 
ருடல்வே லழுவத் தொளி திகழும் பைம்பூ 

ணடல்வேந்த னட்டார்த் தரசு . 
இ - ள் . ஒளியாற்சிறந்த வாகைமாலையை மலைந்தான் ; மலைந்தானாகத் 
துதித்தார் , பகைவெல்லும் கீர்த்தியை அறிவினையுடையோர் பலரும் ; சத்து 
ருக்களது மாறுபாட்டினையுடைய அயிற்படைநடுவே ஒளிதிகழும் பசும்பொன் 
னாற் செய்யப்பட்ட ஆபரணத்தினையும் மாறுபாட்டினையுமுடைய வேந்தன் 
அரசுகொன்று ஆரவாரித்து , 
ஆர்த்துச் சூடினானென்க. 

( க) 
கருசு . - வாகையரவம் : 
வெண்கண்ணியுங் கருங்கழலுஞ் 

செங்கச்சுந் தகைபுனைந்தன்று . 
இ - ள் . வெள்ளை மாலையினையும் வலிய வீரக்கழலினையும் சிவந்தகச்சினை 
யும் அழகிதாக அணிந்தது . 

வெண்கண்ணி - கொத்தான்வாகை . 
வ - று . அனைய வமரு ளயில்போழ் * விழுப்பு 

ணினைய வினிக்கவலை யில்லை - புனைக 
வழலோ டிமைக்கு மணங்குடைவாண் மைந்தர் 

கழலோடு 1 பூங்கண்ணி கச்சு . 
இ - ள் . அத்தன்மையவாகிய பூசலிலே வேல்பிளந்த சீரிய புண் இத் 
தன்மையவாயின ; மேல் ஓர்துயரமில்லை ; அணிக , நெருப்போடிலங்கும் பகை 
வர்க்கு வருத்தஞ்செய்தலையுடைய வாண்மள்ளர் , வீரக்கழலினையும் பொலிந்த 
மாலையினையும் கச்சினையும் . 

( உ ) 
கருஎ .-- அரசவாகை : 
* பகலன்ன வாய்மொழி . 

யிகல்வேந்த னியல்புரைத்தன்று . 
இ - ள் . 1 நுகத்திற் பகலாணிபோன்ற நடுநிலைச்சொல்லினையுடைய 
மாறுபாட்டாற்சிறந்த மன்னனது தன்மையைச் சொல்லியது . 
வ - று . காவ லமைந்தான் கடலுலகங் காவலா 

லோவ லறியா துயிர்க்குவகை - மேவருஞ்சீ 
* குறள். 778. t பட் , 206 ; பழ . 95 ; தஞ்சை . 48. 
( பி - ம் . ) 1 ' பூங்கண்ணிக்கச்சு ' 


. 


எ 


அ.- வாகைப்படலம் . 

எரு 
ரைந்தொழி னான்மறை முத்தீ யிருபிறப்பு 

வெந்திறற் றண்ணளியெம் வேந்து . 
இ - ள் . காவற்றொழிற்குச் சமைந்தான் ; கடல் சூழ்ந்த பூமியினை இவன் 
காத்தலாலே ஒழிதலறியாது பல்லுயிர்க்கும் மகிழ்ச்சி ; பொருந்துதல்வரும் 
நன்மையினை யுடைய ஐந்து தொழிலினையும் நான்குவேதத்தினையும் மூன்று 
தீயினையும் பூணூலிடுவதற்கு முன்னும் பின்னுமாகிய இருபிறப்பினையும் பேகை 
யிடத்து , வெவ்விய வினையினையும் குளிர்ந்த அருளினையுமுடைய எம்முடைய 
வேந்தன் . 

ஐந்துதொழில் : ஓதல் , வேட்டல் , ஈதல் , படைக்கலம்பயிறல் , பல்லுயி 
சோம்பல் , 

( ங ) 
கரு அ . - முரசவாகை : 
ஒலிகழலா னகனகருட் 

பலிபெறுமுரசின் பண்புரைத்தன்று . 
இ - ள் . ஆரவாரிக்கும் வீரக்கழலினையுடையானது பாந்தமாளிகையிடத் 
துப் பலியைப்பெறும் முரசினுடைய தன்மையைச்சொல்லியது . 
வ - று . மதியேர் நெடுங்குடை மன்னர் பணிந்து 

* புதிய புகழ்மாலை வேய - நிதியம் 
வழங்குந் தடக்கையான் வான்றோய் நகருண் 

முழங்கு மதிரு முரசு . 
இ - ள் . நிறைந்தமதியையொக்கும் உயர்ந்த கொற்றக்குடையினையுடைய 
அரசர் தாழ்ந்து புதிதான கீர்த்தித்தெரியலைச்சூட்டப் பொருளைப் பலர்க்குங் 
கொடுக்கும் பெரிய கையினையுடைய அரசனது விண்ணைக்கிட்ட உயர்ந்த மாளி 
கையிடத்து இப்பொழுது ஆர்ப்பரவம் பண்ணாநின்றது , முன்பு பகையுள்ள 
காலத்து இடிக்குமுரசு . 

( ச ) 
கருக.-- மறக்களவழி: 
முழவுறழ் திணிதோளானை 

யுழவனாக வுரைமலிந்தன்று . 
இ - ள் . முழவுபோலத்திரண்ட திண்ணியபுயத்தினையுடையானை உழும் 
வேளாளனாக மிகுத்துச்சொல்லியது . 
வ - று . அஞ்சுவரு தானை யமரென்னு நீள்வயலுள் 

வெஞ்சினம் வித்திப் புகழ்விளைக்குஞ் - செஞ்சுடர்வேற் 
பைங்கட் பணைத்தாட் பகட்டுழவ னல்கலா 
னெங்கட் கடையா விடர் . 

கண்டார்வெருவும் சேனையாகிய வரம்பையுடைய போர்க்கள் 
மென்னும் நீண்ட செறுவினுள் வெய்ய செற்றமென்னும் வித்தை விதைத்துக் 

" மூவாவிழுப்புகழ் " பு - வெ .222. இந்த வெண்பா ஏகதேச உரு 
வகத்திற்கு மேற்கோள் ; மாறன் , பக் . 178 . 

( பி - ம் . ) 1 'பூணி நூல் ' 2 ‘பகைவரிடத்து ' 8 ' கையினை யுடையானது 


ள் . 


எக் 


புறப்பொருள் வெண்பாமாலை . 


5 - 


- 


எ - 


கீர்த்தியைவிளைக்கும் சிவந்தொளிவேலாகிய கோலினையுடைய பச்சென்ற கண் 
ணினானும் பெருத்த தாளினானுஞ்சிறந்த யானையாகிய ஏருழவன் அளித்தலால் 
எம்போல்வார்க்கு வறுமையடையா . 
இது 1 மாட்டேறில்லா உருவகம் , பைங்கண் , பண்பு . 

கசு .-- களவேள்வி : 
அடுதிற லணங்கார 

விடுதிறலான் களம்வேட்டன்று . 
இ - ள் . கொல்லும் வலியினையுடைய பேய் வயிறாரவுண்ணப் பரந்தவலி 
யினையுடையான் களவேள்வி வேட்டது . 
வ - று . பிடித்தாடி யன்ன பிறழ்பற்பே யாரக் 

கொடித்தானை மன்னன் கொடுத்தான் - * முடித்தலைத் 
தோளொடு வீழ்ந்த “ தொடிக்கை துடுப்பாக 
மூளையஞ் சோற்றை முகந்து . 

ள் . பலுவையொத்த பிறழ்ந்த எயிற்றினையுடைய பேயுண்ணக் 
கொடியினையுடைய சேனைமன்னவன் வழங்கினான் ; மகுடத்தலையாகிய மிடா 
வில் தோளுடனே வெட்டுண்டுவீழ்ந்த தோள்வளையாற்சிறந்த கையே துடுப்பாக 
மூளையாகிய அழகிய சோற்தை முகந்து . 

கசுக.- மூன்றேர்க்குரவை : 
வென்றேந்திய விறற்படையோன் 

முன்றேர்க்க ணணங்காடின்று . 
இ - ள் , வென்றெடுத்த வெற்றியான்மிக்க 

ஆயுதத்தையுடையான் 
தேரின் முன் பேயாடியது . 
வ - று . உலவா வளஞ்செய்தா னூழிவாழ் கென்று 

புலவாய புன்றலைப்பே யாடுங் - கலவா 
வரசதிர நூறி யடுகளம் வேட்டான் 
முரசதிர வென்றதேர் முன் . 

ள் . கெடாத நன்மையினைச்செய்தவன் நெடுங்காலம் வாழ்வானாக 
வெனச்சொல்லிப் புலானாறும் வாயினையும் புற்கென்ற தலையினையுமுடையபேய் 
கூத்தாடும் ; பொருந்தாதமன்னர் நடுங்கவெட்டிக் களவேள்வி வேட்டான் 
முரசுமுழங்க வென்ற தேரின் முன்பு . 
முன் பேயாடும் . 

( ) 
கசுஉ.- பின்றேர்க்குரவை : 
பெய்கழலான் றேரின்பின் 

மொய்வளைவிறலியர் வயவரொடாடின்று , 
* சிலப் , 26 : 242 - 3. 1 புறநா . 26 : 10 ; மதுரை . 34 - 5. 
( பி - ம் .) 1 ' மாட்டேற்றில்லா', ' மாட்டேறேலா' 


எ - 


அ.- வாகைப்படலம் . 


எஎ 


ள் . இட்ட வீரக்கழலினையுடையான் தேரின் பின் செறிந்த தொடி 
யினையுடைய பாணிச்சியர் வீரரோடு கூத்தாடியது . 
வ - று. 

1 வஞ்சமில் கோலானை வாழ்த்தி வயவரு 
மஞ்சொல் விறலியரு மாடுபவே - 2 வெஞ்சமரிற் 
குன்றேர் மழகளிறுங் கூந்தற் பிடியும்போற் 

பின்றேர்க் குரவை பிணைந்து . 
இ - ள் . பொய்யாத செங்கோலினையுடைய அரசனைத்துதித்து வெற்றி 
யினையுடைய வீரரும் அழகிய மொழியினையுடைய பாணிச்சியரும் கூத்தாடா 
நின்றார் வெவ்விய பூசலிடத்து ; மலையையொக்கும் இளையயானையினையும் கூந்தற் 
பிடியினையுமொப்பத் தேரின் பின் கைகோத்தாடும் கோப்பைக்கொண்டு . எ - று , 

தும்பையின் முன்றேர்க்குரவை பின்றேர்க்குரவை , 3 போர்க்குச்செல்லும் 
தேரின் மேல் ; இவை வென்று நின்ற தேரின் மேல் . 

( அ ) 
கசுங .-- பார்ப்பனவாகை : -- 
கேள்வியாற் சிறப்பெய்தியானை 

வேள்வியான் விறன்மிகுத்தன்று . 
இ - ள் , கேட்கக்கடவனகேட்டுத் தலைமைபெற்றவனை யாகத்தான் வெற் 
றியைப்பெருக்கியது . 
வ - று . ஓதங் கரைதவழ்நீர் வேலி யுலகினுள் 

சிவேதங் கரைகண்டான் வீற்றிருக்கு - மேதஞ் 
சுடுசுடர் தானாகிச் சொல்லவே வீழ்ந்த 

விடுசுடர் வேள்வி யகத்து . 
இ 

- ள் . திரை கரைமீதே தத்தும் கடலேவேலியாகவுடைய ' நிலத் 
திடத்து நான்கு வேதத்தினையுங்கற்றவன் தாபதர்க்கரசாய்ச் செம்மாந்திருக்கும் ; 
குற்றத்தைச் சுடும் நெருப்புத்தானாகி எல்லாரும் போற்ற விரும்பின பரந்த அனலை 
யுடைய யாகத்திடத்து . எ - று . 
வேள்வியகத்து வீற்றிருக்குமென்க . 

கசுசு . - வாணிகவாகை : 
செறுதொழிலிற் சேணீங்கியா 

னறுதொழிலு மெடுத்துரைத்தன்று . 
ள் . பொல்லாத வினையினின்றும் நீளக்கழிந்தவனுடைய ஆறுசெய் 
தியும் உயர்த்திச் சொல்லியது . 

* தொல் . புறத் . சூ . 17 -இளம் . மேற் . 1 சிலப் . 23 : 72. + புறநா . 
166 - உரை. மேற் . திரி . 70 ; பெருங் . 3.3 : 79 - 80 . 

( பி- ம் .) 1 'வஞ்சமிலா' 2 'வெஞ்சமத்து ' 3 ' பொரச்செல்லும் ' 


எ 


எ அ 


புறப்பொருள் வெண்பாமாலை . 


வ - று . * உழுது பயன்கொண் டொலிநிரை யோம்பிப் 

பழுதிலாப் பண்டம் பகர்ந்து - முழுதுணா 
வோதி 1 யழல்வழிபட் டோம்பாத வீகையா 

னாதி வணிகர்க் கரசு . 
இ - ள். உழுது அதன் பலத்தைக்கைப்பற்றி ஆரவாரிக்கும் ஆனிரை 
யைப் பாதுகாத்துக் குற்றமில்லாத கூலங்களையும் விற்று நான் மறை முதலாயின 
பலவும் அறியக்கற்று முத்தீயை ஆராதித்துப் பொருளைச் சீர்து க்காது கொடுக் 
கும் கொடையினையுடையான் முதல்வணிகர் எல்லார்க்கும் வேந்து . எ - று . ( க 0 ) 

கசுரு.-- வேளாண்வாகை : 
மேன்மூவரு மனம்புகல 

வாய்மையான் 2 வழியொழுகின்று . 
இ - ள் . முற்பட்ட அந்தணர் அரசர் வணிகரென்னு மூவரும் நெஞ்சு 
விரும்ப மெய்ம்மையால் அவரவர் ஏவல்வழியே சென்றது . 
வ - று . மூவரு நெஞ்சமர முற்றி யவரவ 

ரேவ லெதிர்கொண்டு மீண்டுரையா - னேவல் 
வழுவான் வழிநின்று வண்டார் வயலு 

வழுவா னுலகுக் குயிர். 
இ - ள் . முன்சொன்ன மூவரும் மனமேவ முதிர்ந்து அவர் தாந்தாம் 
வின காரியத்தை ஏற்றுக்கொண்டு மீண்டும் மறுத்துச்சொல்லான் தனக்கு 
நீதி நூல் ஏவின சொல்வழுவானாய் முறையே நின்று சுரும்புநிறையும் கழனியுள் 
உழுமவன் , பூமியிலுள்ளார்க்கெல்லாம் உயிரையனையவன் . 

( கக ) 
கசுசு . - பொருந்வாகை : 
புகழொடு பெருமை நோக்கி யாரையு 

மிகழ்த லோம்பென வெடுத்துரைத் தன்று . 
இ - ள் . நின்கீர்த்தியோடு மிகுதியைப்பார்த்து யாவரையும் எள்ளுதலைப் 
பரிகரியென்று உயர்த்திச்சொல்லியது . 
வ - று . வெள்ளம்போற் றானை வியந்து விரவாரை 

யெள்ளி யுணர்த லியல்பன்று - தெள்ளியா 
ராறுமே லாறியபி னன்றித்தங் கைக்கொள்ளார் 
நீறுமேற் பூத்த நெருப்பு . 

ள் , கடல்போன்ற சேனையினையுடையேம் யாமென்றுமதித்துப் 
பகைவரை இகழ்ந்து அறியுமது தன்மையன்று ; தெண்மையுடையார் , வெம் 
மையாறுமாயின் ஆறியபின் அல்லது தங்கள்கையில் ஏந்தார் , பொடிமூடிய 

( கஉ ) 
* தொல் . புறத் . சூ . 16 - இளம் . மேற் ; நன் . சூ . 341 - மபிலை . மேற் . 
( பி- ம் . ) 1 ' அழல்வழிவேட்டு' 2 ' வழிமொழிந்தன்று' 3 ' உலகிற்கு ' 


- 


தழலை . 


அ .-- வாகைப்படலம் . 


எக 


. 


எ - 


கசுஎ.- அறிவன்வாகை : 
புகழ்நுவல முக்காலமு 

நிகழ்பறிபவ னியல்புரைத்தன்று , 
இ - ள் . தன் கீர்த்தியைச்சொல்ல மூன்றுகால நிகழ்ச்சியையும் அறியு 
மவன் தன்மையைச்சொல்லியது . 
வ - று . * இம்மூ வுலகி னிருள்கடியு மாய்கதிர்போ 

லம்மூன்று முற்ற வறிதலாற் - றம்மி 
னுறழா மயங்கி யுறழினு மென்றும் 
பிறழா பெரியோர்வாய்ச் சொல் . 
இ - ள். நாகலோகம் பூலோகம் சுவர்க்கலோகமென்னும் மூன்றுலோ 
கத்திலுமுள்ள அந்தகாரத்தைப் போக்கும் அழகிய ஆதித்தனையொப்ப இற 
ப்பு நிகழ்பு எதிர்வென்னும் மூன்று காலத்தையும் முடிய அறிதலால் தம்மில் 
தாம் மாறுபடாதன மாறுபட்டுப் பால்புளித்துப் பகலிருண்டு மாறுபடினும் 
எக்காலத்தினுந்தப்பா , சான்றோர்மெய்ம்மொழி . 

* ' ஒருபாற் கிளவி எனைப்பர்ற் கண்ணும் வரும் ' ஆதலால் , ' அறிபவன் ' 
என்றார் . 

(கங ) 
கசுஅ.-- தாபதவாகை : 
தாபத முனிவர் தவத்தொடு முயங்கி 

யோவுத லறியா வொழுக்குரைத் தன்று . 
இ - ள். தபோதனவேடத்தர் புண்ணியத்தோடு தழுவி ஒழிதலுணராத 
நடையைச்சொல்லியது . 
வ - று . ||நீர்பலகான் மூழ்கி நிலத்தசைஇத் தோலுடீஇச் 

சோர்சடை தாழச் சுடரோம்பி - யூரடையார் 
கானகத்த கொண்டு கடவுள் விருந்தோம்பல் 

வானகத் துய்க்கும் வழி. 
இ - ள் . நீரிலே பேலகான் முழுகி வெறுநிலத்துச்சாய்ந்து மான்றோலைப் 
புடைவையாகவுடுத்து நெகிழ்ந்தசடைவீழத் தீயைப் பரிகரித்துப் பதியிடத்து 
அணையாராய்க் காட்டிலுள்ள சாகமூலபலங்களைக்கைப்பற்றித் தெய்வத்தினை 
யும் விருந்தினையும் போற்றுமது , சுவர்க்கத்துத் தம்மைச்செலுத்துநெறி . எ - று 

கசுக.-- கூதிர்ப்பாசறை : 
கூற்றனையான் வியன்கட்டூர்க் கூதிர்வான் 3 றுளிவழங்க 
வாற்றாமை நனிபெருகவு மயில்வேலோ னளிதுறந்தன்று , 

கூற்றையொத்தவனுடைய அகன்றபாசறையிடத்துக் கூதிர்க் 
காலத்துமேகம் உறையைக்கொடுப்பப் பிரிவாற்றாமை மேன்மேன் மிகவும் கூரிய 
எஃகினையுடையான் கருணையை ஒழிந்தது . எ - று . 

* பெருங் . 4. 5 : 122 - 4 . * நற் . 289 : 2 - 3 ; பதிற் . 63 : 6 - 7 . 
- புறநா . 2 : 17-8. $ தொல் . பொருளியல் , சூ. 28. | தொல் . புறத் . சூ. 
16 - இளம் . மேற் ; குறள் . 26 - பரிமேல் . வி . 

( பி - ம் . ) 1 'தோலுடையா' 2 'பலகாலும் ' 8 ' தளி' 


எ - று . 


இ - ள் . 


அ 


புறப்பொருள் வெண்பாமாலை . 


இ - ள் . 


எ 


வ - று . * கவலை மறுகிற் கடுங்கண் மறவ 

ருவலைசெய் கூரை யொடுங்கத் - துவலைசெய் 
கூதிர் நலியவு முள்ளான் கொடித்தேரான் 
மூதின் மடவாண் முயக்கு . 

ள் . கவர்த்ததெருவிடத்துத் தறுகண் வீரர் தழையாற்பண்ணின 
கூரையிடத்திலேயடங்கச் சிறு துளியைப்பண்ணும் கூதிர்க்காலம் வருத்தவும் 
நினையான் , 

பதாகையாற்பொலிந்த தேரினையுடையான் ; பழைய மனையில் 
மனைக்கிழத்திபுணர் தலை . 

( கரு ) 
கஎ 0 . - வாடைப்பாசறை : 

: 
வெந்திறலான் வியன்பாசறை வேல்வயவர் விதிர்ப்பெய்த 
வந்துலாய்த் துயர்செய்யும் வாடையது மலிபுரைத்தன்று . 

இ - ள் . வெய்ய வலியினையுடையானது பரந்தவீடர்ரத்து வேல்வீரர் 
நடுக்கமுறவந்தியங்கி வருத்தம்பண்ணும் வாடைக்காற்றின் மிகுதியைச்சொல் 
லியது . 
வ று . வாடை நலிய வடிக்கணா டோணசை 

யோடை மழகளிற்றா னுள்ளான்கொல் - கோடன் 
முகையோ டலம்வர முற்றெரிபோற் பொங்கிப் 

பகையொடு பாசறையு ளான் . 
இ - ள் . - வாடைக்காற்றுவருத்த மாவடுப்போன்ற கண்ணாளுடைய 
தோளை நச்சுதல் பட்டத்தையுடைய இளவாரணத்தான் நினையான் போலும் ; 
காந்தண் முதல் மொட்டுடனே சுழல முதிர்ந்தநெருப்புப்போற்கோபித்துச் சத் 
துருக்கள்கெட்டோடும் பாடிவீட்டிலிருந்தான் . 
பாசறையுளான் உள்ளான் கொலென்க . 

( கசு ) 
கஎக.-- அரச முல்லை : 
செருமுனை யுடற்றுஞ் செஞ்சுடர் நெடுவே 

லிருநிலங் காவல னியல்புரைத் தன்று . 
இ - ள். பொரும்பகையைவருத்தும் சிவந்த சோதியாற் பொலிந்த 
நெடிய வேலினையுடைய பெரிய புவியைக்காக்கும் அரசன் றன்மையைச்சொல் 
லியது . 
வ - று . செயிர்க்க ணிகழாது செங்கோ லுயரி 

மயிர்க்கண் முரச முழங்க - வுயிர்க்கெல்லா 
நாவ வகலிடத்து ஞாயி றனையனாய்க் 

காவலன் சேறல் கடன் . 
தொல் . புறத் . சூ. 17 - இளம் . மேற் . சீவக . 547 - ந . வி . 
( பி - ம் . ) 1 ' மலிவு ' 2. 'தோணிலை' 


{ 


( 


அ . - வாகைப்படலம் , 


அக 


- 


இ - ள் . 


இ - ள். 

குற்றத்திடத்துச்செல்லாதே மனுநீதியை உயர்த்தி மயிரான் 
மிக்க கண்ணினையுடைய வீரமுரசொலிப்ப எல்லாவுயிர்க்கும் நாவலந்தீவின்கண் 
ஆதித்தனையொத்து வேந்தன் நடத்தல் முறைமை . 
முல்லை , இயல்புமிகுதி . 

( கஎ ) 
கஎஉ . - பார்ப்பனமுல்லை : 
கான்மலியு நறுந்தெரியற் கழல்வேந்த ரிகலவிக்கு 
* என்மறையோ னலம்பெருகு நடுவுநிலை யுரைத்தன்று . 

செவ்விமிக்க நறுநாற்றஞ்செறிந்த மாலையினையுடைய வீரக்கழ 
லாற்பொலிந்த மன்னர் மாறுபாட்டைக்கெடுக்கும் நான்கு வேதத்தினையுடை 
யோன் நன்மைமிக்க செப்பமுறைமையைச் சொல்லியது . 
வ - று . ஒல்லெனீர் ஞாலத் துணர்வோ விழுமிதே 

நல்லிசை முச்செந்தீ நான்மறையோன் - 1 செல்லலும் 
வென்றன்றி மீளா விறல்வேந்தர் வெம்பகை 

யென்றன்றி மீண்ட திலர் . 
இ - ள் . அநுகரண வோசையையுடைய கடல்சூழ்ந்த வையகத்து அறிவு 
சாலச்சீரிதாகவிருந்தது ; அழகிய புகழினையும் மூன்றுசெந்தீயினையும் நான் 
வேதத்தினையுமுடையோன் சந்துவேண்டிச்சென்றானாகப் பகைமே லெடுத்துச் 
சென்றால் வென்றல்லது மீளாத வெற்றிமன்னர் வெய்யமுரணென் றல்லது 
பொருந்தி மீண்டதிலர் . 

( கஅ ) 
கஎங.- அவையமுல்லை : -- 
நவைநீங்க நடுவுகூறு 

மவைமாந்த ரியல்புரைத்தன்று , 
இ ள் . குற்றங்கெட நடுவுசொல்லும் அவைக்களத்துச் சான்றோ தன் 
மையைச் சொல்லியது . 
வ - று . தொடைவிடை யூழாத் தொடைவிடை துன்னித் 

தொடைவிடை யூழிவை தோலாத் - தொடைவேட் 
டழிபட உலாற்ற லறிமுறையேன் றெட்டின் 

வழிபடர்தல் வல்ல தவை . 
இ - ள் . 3 அனுயோகமும் உத்தரமும் முறைமையாக அனுயோகத்தை 
யும் உத்தரத்தையும் புத்திபண்ணித் தொடையும் விடையும் முறைமையும் 
என் றிவை தப்பாத சயபத்திரத்தைவிரும்பித் தோல்வியும் வெற்றியும் நெறி 
யாலே நிச்சயிக்குமுறைமையை மேற்கொண்டு எட்டின் நெறியே செல்லல்வல் 
லது அவைக்களம் . 
புறநா . 305 : 2 . குறள் . 118 - பரிமேல் . வி . 

பு - வெ . 
178 : 4 ; தொல் . புறத் . சூ . 21 . 

( பி - ம் . ) 1 'செல்லவும் ' 2 ' ஆற்றால் ' 8 ' அபியோகம் ' 


கக 


அ 2 


புறப்பொருள் வெண்பாமாலை . 


எ 


- 


எட்டாவன : 

குடிப்பிறப்புக் கல்வி குணம் வாய்மை தூய்மை , நடுச் 
சொல்லு நல்லணி யாக்கங் - கெடுக்கு , மழுக்கா றவாவின்மை யவ்விரண்டோ 
டெட்டு , மிழுக்கா வவையின்க ணெட்டு ' என்பதனான றிக . 

( கசு ) 
கஎச.- கணிவன்முல்லை : 
துணிபுணருந் தொல்கேள்விக் 

கணிவனது புகழ்கிளந்தன்று , 
இ - ள் . நிச்சயித்துப் பலவுமறியும் பழைய கேள்விஞானத்தினையுடைய 
சோதிட நூல்வல்லவனது கீர்த்தியைச் சொல்லியது . 
வ - று . * புரிவின்றி + யாக்கைபோற் போற்றுவ போற்றிப் 

பரிவின்றிப் பட்டாங் கறியத் - திரிவின்றி 
விண்ணிவ் வுலகம் விளைக்கும் விளைவெல்லாங் 

கண்ணி யுரைப்பான் கணி . 
இ - ள் . தப்பா தபடி தன்னுடம்புபோலே பரிகரிக்கக்கடவ நூல்களைப் 
பலகாலுங்கற்று அடிப்படுத்தித் துன்பமின்றி உண்மையுணரத் தப்பின்றிச் 
சுவர்க்கம் இப்புவி உண்டாக்கு நிகழ்ச்சியெல்லாம் கருதிச்சொல்லுமவன் 
சோ திடவன் . 

( 20 ) 
கஎடு.---. மூதின் முல்லை: 
அடல்வே லாடவர்க் கன்றியு மவ்வின் 

மடவரன் மகளிர்க்கு மறமிகுத் தன்று . 
இ - ள் , கொல்லும் வேலினையுடைய வீரர்க்கல்லது அந்தமறக்குடியில் 
மடப்பத்தினையுடைய அரிவைமார்க்கும் சினத்தைச் சிறப்பித்தது . எ - 
வ - று . வந்த படைநோனாள் வாயின் முலைபறித்து 

வெந்திற லெஃக மிறைக்கொளீ இ - முந்தை 
முதல்வர்கற் றான்காட்டி மூதின் மடவாள் 

புதல்வனைச் செல்கென்றாள் போர்க்கு . 
இ - ள் . தங்கள் மேல் எடுத்துவந்த சேனையைப்பொறாளாய்ப் பிள்ளைவா 
யின் முலையை வாங்கி வெவ்விய வெற்றியினையுடைய வேலை முன்பு பகைவரைக் 
குத்தி வளைந்த வளைவுதவிர்த்து முன்பு தன் வழியினுள்ளோர் நடுகல்லைத் தான் 
அவனுக்குக்காட்டிப் பழைய மறக்குடியிற் பேதையானவள் பூசலுக்குப் பிள்ளை 
யைப் போவாயாகவென்று சொன்ன 

w ள் . 
இறைக்கொளீ இ - கையிலே கொடுத்தென்றுமாம் .. 

( உக ) 
கஎசு . - ஏறாண் முல்லை : -- 
மாறின்றி மறங்கனலு 

மேறாண் குடி யெடுத்துரைத்தன்று . 
* தொல் , புறத் . சூ - 16. இளம். மேற் . 1 ஆசார . 96. + தொல் . 
புறத் . சூ - 4. இளம் . வி . $ புறநா . 19 : 15, 279 : 2 . 

( பி - ம் . ) 1 ' தன்யாக்கை போற்றுவ' ' மனங் 


று . 


எ - று. 


அ .-- வாகைப்படலம் . 


அக 


( 2 ) 


- 


- 


- 


ள் . எதிரின்றியேயொழியச் சினமிகும் மேன் மேலேறாநின்ற ஆண் 
மைத்தன்மையினையுடைய குடியொழுக்கத்தினை உயர்த்துச்சொல்லியது . 
வறு . * கன்னின்றா னெந்தை கணவன் களப்பட்டான் 

முன்னின்று .மொய்யவிந்தா ரென்னையர் - பின்னின்று 
கைபோய்க் கணையுதைப்பக் காவலன் மேலோடி 
யெய்போற் கிடந்தானென் னேறு . 
இ - ள் . கல்லிலேபொருத்தி நின்றான் என் தகப்பன் ; என்கணவன் 
போர்க்களரியிலேபட்டான் ; பகைவர் முன்னேநின்று எதிர்த்துப் பூசலிலே 
விழுந்தார் என் தமையன்மார் ; தன்சேனைகெடவும் கெடாதே பின்னே நின்று 
தன்கைசென்று அம்பைச்செலுத்தப் பகையரசன் மேலேசென்று எய்ப்பன்றி 
போலே பட்டுக்கிடந்தான் என்னுடைய புதல்வன் . 

( உஉ ) 
கஎஎ . - வல்லாண்முல்லை : 
இல்லும் பதியு மியல்புங் கூறி 

நல்லாண் மையை நலமிகுத் தன்று . 
இ - ள். இல்லையும் ஊரையும் இயல்பினையுஞ்சொல்லி அழகிய ஆண் 
மைத்தன்மையை நன்மை பெருகச் சொல்லியது . 
று . வின் முன் கணைதெரியும் வேட்டைச் சிறுசிறார் 

முன்முன் முயலுகளு முன்றிற்றே - மன்முன் 
வரைமார்பின் வேன்மூழ்க வாளழுவந் தாங்கி 

யுரைமாலை சூடினா னூர் . 
இ - ள் . வில்லின் முன்னே அம்பையாராயும் வேட்டையாடும் சிறுபிள்ளை 
கள் முன்னே முன்னே முயல்பாயும் இன்முன்னையுடைத்து ; அரசனுடைய 
முன் மலைபோன்ற அகலத்துள் எஃகமழுந்த வாட்போரைத்தடுத்துக் கீர்த்தி , 
தெரியலைப் புனைந்தவன்பதி . எ - று , 
பதி முன் முன் முயலுகளு முன்றிற்றென்க , 

( உங ) 
கஎஅ .-- காவன் முல்லை : 
தவழ்திரை முழங்குந் தண்கடல் வேலிக் 

கமழ்தார் மன்னவன் காவன் மிகுத்தன்று . 

ள் . ஊருந்திரை ஆரவாரிக்கும் குளிர்ந்தகடலை வேலியாகவுடைய 
ஞாலத்து மணநாறுமாலையினையுடைய வேந்தன் பாதுகாத்தலைச் சிறப்பித்தது . 
வ - று . பெரும்பூட் சிறுதகைப் பெய்ம்மலர்ப் பைந்தார்க் 

கருங்கழல் வெண்குடையான் காவல் - விரும்பா 
குறள் , 764 - பரிமேல் . மேற் . ' கன்னின்றான் ' : சீவக 

2302 . 
t புறநா . 283 : 8 ; 290 : 5 , 297 .: 9 - 10 ; கலிங்க, 475. + புறநா . 

மேற் . 
( பி - ம் . ) 1 ' நல்லாண்மைநலம் ' 


. 


170 - உரை , 


புறப்பொருள் வெண்பாமாலை . 


னாருநாண் மடியி னுலகின்மே னில்லா 

திருநால் வகையா ரியல்பு . 
இ - ள் . பெரிய 

பெரிய ஆபரணத்தினையும் நல்லோரிடத்துத் தலைவணக்கத் 
தினையும் மலரிட்டுத்தொடுத்த பசியமாலையினையும் வலிய வீரக்கழலினையும் தவள 
சத்திரத்தினையுமுடையவன் நாடுகாத்தற்றொழில் வேண்டானாகி ஒரு வைகல் 
உள்ளமடியிற் பூமிமேற்றங்காது , குடிப்பிறப்புமுதலாகிய எண்வகையியல் 
புடைய சான்றோர் 

தன்மை . 
இயல்பு நில்லாதென்க . 

( உச ) 
கஎக. -இதுவுமது 
தக்காங்குப் பிறர்கூறினு 

மத்துறைக் குரித்தாகும் . 
இ - ள் . பொருந்தினபடி அந்நியர்சொல்லினும் முற்பட்ட துறைக்கு 
உரிமையுடைத்து . 
வ - று . ஊறின் றுவகையுள் வைக வுயிரோம்பி 

* யா றிலொன் றானா தளித்துண்டு - மா றின்றி 
வான்காவல் கொண்டான் வழிநின்று வைகலும் 

தான்காவல் + கொண்ட றகும் . 
இ - ள் . குற்றமின்றிப் பிரியத்திலே அவதரிப்ப எல்லாவுயிரையும் 
பாதுகாத்துக் கொள்ளுங்கடனாகிய ஆறிலொன்றினை அமையாது பிறர்க்குங் 
கொடுத்து உண்டு எதிரின்றிச் சுவர்க்கலோகத்தைக் காவல்கொண்ட தன்பிதா 
வின் நெறியே நிலைநின்று நாடோறும் மன்னன்றான் காவற்றொழிலை மேற் 
கொள்வது பொருந்தும் . 

( உரு ) 
கஅ.- பேராண் முல்லை : 
உளம்புகல மறவேந்தன் 

களங்கொண்ட சிறப்புரைத்தன்று . 
இ - ள் . மனம் விரும்பச் சினமன்னன் போர்க்களத்தைக்கொண்ட 
மிகுதியைச்சொல்லியது . 
வ - று . ஏந்துவாட் டானை யிரிய வுறைகழித்துப் 

போந்துவாண் மின்னும் பொருசமத்து - வேந்த 
ரிருங்களி யானை யினமிரிந் தோடக் 

கருங்கழலான் கொண்டான் களம் . 
இ - ள் . 1 உயர்த்த வாட்சேனை உடையும்படி கூட்டை நீக்கப்பட்டுப் போ 
ந்துவாள் இலங்கும் பொராநின்றபூசலிடத்துப் 

பகைமன்னருடைய 

பெரிய 
மதத்தவாரணத்திரள் கெட்டோட வலிய வீரக்கழலினையுடையான் 
கைக் 
கொண்டான் , போர்க்களத்தை , 

* குறள். 43 ; இராமா , உத்தர . அரக்கர் . 48 ; திருவிளை. நாட்டு . 28. 
t கொண்டல் : பொங் . 4. 7 : 133. 1 தொல் . புறத் . சூ . 16 - இளம் . மேற் . 

பு - வெ . 225 ; புறநா . 4 : 3 , 53 : 5 , 62 : 12 ; சீவக . 279 - ந . வி ; 
சிலப் , 28 : 104 : ( பி - ம் . ) 1 'உயர்ந்த 


எ - 


எ - 


அ . - வாகைப்படலம் . 


எ 


கஅக . - மறமுல்லை : 
* வெள்வாள் வேந்தன் வேண்டிய தீயவுங் 

கொள்ளா மறவன் கொதிப்புரைத் தன்று . 
இ - ள் . தெளிந் தவாளினையுடைய மன்னன் விரும்பிய துகொடுப்பவும் 
அதனைக்கொள்ளாத வீரனது கனற்சியைச் சொல்லியது . 
வ - வ . வின்னவி றோளானும் வேண்டிய கொள்கென்னுங் 

கன்னவி றிண்டோட் கழலானு - மன்னன்மு 
னொன்றா னழல்விழியா வொள்வாள் வலனேந்தி 

நின்றா னெடிய மொழிந்து . 
இ - ள் . சிலைகெழுமிய புயத்தினையுடைய அரசனும் விரும்பினவற்றை 
நீகொள்கவென்று சொல்லாநிற்கும் ; மலைபொருந்தின திண்ணிய புயத்தினை 
யுடைய கழல் வீரனும் அரசன் முன் பொருந்தானாகி அழலாக நோக்கா ஒள்ளிய 
நாந்தகத்தை மிசையேயெடுத்து வாளாதுநின்றான் , உயர்ந்தவார்த்தை பலவுஞ் 
சொல்லி . 

( உஎ ) 
கஅ 2 .-- குடைமுல்லை : -- 
மொய்தாங்கிய முழுவலித்தோட் ' 
கொய்தாரான் குடைபுகழ்ந்தன்று , 

- ள் . பூசலைத்தடுத்த மிக்க உரத்தாலுயர்ந்த தோளினையுடைய மட் 
டஞ்செய் தமாலையான் குடையைப் புகழ்ந்தது . 
வ - று . வேயுள் விசும்பு விளங்கு கதிர்வட்டம் 

தாய புகழான் றனிக்குடைக்குத் - தோய 
மெதிர்வழங்கு கொண்மூ விடைபோழ்ந்த சுற்றுக் 

கதிர்வழங்கு மாமலை காம்பு . 
இ - ள் . போர்வை ஆகாயம் ; இலங்கும்பருதி மேல்வட்டம் ; பரந்தகீர்த்தி 
யையுடையான்றன் ஒப்பிலா தகுடைக்கு , நீர்த்தாரையை எதிரே சொரியுமேகம் 
இடைவிட்ட சுற்றுத்தாமம் ; சந்திராதித்தவர்வழங்கு மாமேரு காம்பு . எ 

' இடைபோழ்ந்து சுற்றிக் கதிர்வழங்கு மாமலைகாம்பு' என்று பாடமோதி , 
1 மாகத்தைப்பிளந்து சுற்றிக் கதிர்வழங்குமாமலை காம்பென்பாருமுளர் . (உ.அ ) 

கஅங .-- கண்படைநிலை : 
மண்கொண்ட மறவேந்தன் 

கண்படைநிலை மலிந்தன்று . 
ள் . வென்று பூமியைக் கைக்கொண்ட சினமன்னன் உறக்கத்தை 
மிகுத்தது . எ - று . 

பு - வெ . 184 , 195 . ( பி- ம் . ) 1 'மேகத்தைப் 


எ 


. 


. 


. 


. 


* 


அகா 


புறப்பொருள் வெண்பாமாலை . 


- 


- 


வ - று . கொங்கலர் தார் மன்னருங் கூட்டளப்பக் கூற்றணங்கும் 

வெங்கதிர்வேற் றண்டெரியல் வேந்தற்குப் - பொங்கும் 
புனலாடை யாளும் புனைகுடைக்கீழ் வைகக் 
கனலா துயிலேற்ற கண் . 

ள் . திறைகொடாத மதுமலர்ந்தமாலைவேந்தரும் திறைகொடுப்ப 
இயமனைவருத்தும் வெய்ய ஒளிவேலினையும் குளிர்ந்தமாலையினையுமுடைய அரச 
னுக்குமீதெழும் கடலாகிய புடைவையையுடைய நிலமகளும் கைசெய்த குடைக் 
கீழ்த் தங்குதலான் அழலாவாய் உறக்கத்தையெதிர்ந்தன , விழிகள் . எ - று . ( உக ) 

கஅச .-- * அவிப்பலி : -- 
வெள்வா ளமருட் செஞ்சோ றல்ல 

துள்ளா மைந்த ருயிர்ப்பலி கொடுத்தன்று . 
இ - ள் . தெளிந்த வாட்பூசலிடத்துச் செஞ்சோற்றுக்கடனன்றி நினை 
யாதமறவர் உயிரைப் பலியாகக்கொடுத்தது . 

ஆவியென்பது அவியெனக் குறுகிநின்றது . 
வ - று . சிறந்த திதுவென்னச் செஞ்சோறு வாய்ப்ப 

மறந்தரு வாளம் ரென்னும் - பிறங்கழலு 
ளாருயி ரென்னு மவிவேட்டா ராங்கஃதால் 

வீரியரெய் தற்பால வீடு . 
( இ ள் . 

ததலைமைமிக்கது இதுவெனச்சொல்லிச் செஞ்சோற்றுக்கடன் 
தப்பாதபடி சினங்கொண்டவாட்பூசலென்னும் பெருத்தநெருப்பினுட் பெறுதற் 
கரிய பிராணனென்னும் அவியைக்கொடுத்தார் ; அவ்விடத்ததுவால் , வீர 

ரேத்தை 
யுடையார் கிட்டுதற்பகு தியையுடைய சுவர்க்கம் . 

( $ 0 ) 
கஅரு.-- சால்புமுல்லை : 
வான்றோயு மலையன்ன 

சான்றோர்தஞ் சால்புரைத்தன்று . 
ள் . ஆகாசத்தைக்கிட்டும் வரையையொத்த சான்றாளர் தம்முடைய 
அமைதியைச்சொல்லியது . 
வ - று . உறையார் விசும்பி னுவாமதி போல 

நிறையா நிலவுத லன்றிக் - குறையாத 
வங்கம்போழ் முந்நீர் வளம்பெறினும் வேறாமோ 

சங்கம்போல் 1 வான்மையார் சால்பு . 
இ - ள் , மழைநிறைந்த ஆகாயத்திடத்து 2 உவாநாண்மதியையொப்ப 
நிறைந்து மன்னுதலல்லது குறையாத மரக்கலம்பிளக்கும் கடலிடத்துப் பல 
பொருளினையும்பெறினும் வேறுபடுமோ , சங்கம்போலத் தூய்மையையுடையா 
ரமைதி ! 

(ஙக ) 
* சிலப் , 5 : 76 - 88 , அடியார் . வி . சீவக . 2240 ; கம்ப . கும்ப . 
156 ; கலிங்க . 477 ; வி . பாரதம் , 17 - ஆம் போர். 20. 1 தொல் . புறத். 
சூ . 17 - இளம் . மேற் - 5 மதுரை : 202 - 4 ; புறநா . 182 . 

( பி - ம் . ) 1, ' வாய்மையார் ' 2 'உவாநாளைமதியை ' 


அ . - வாகைப்படலம் . 


அஎ 


எ 


று . 


கஅசு . - கிணைநிலை : 
தண்பணை வயலுழவனைத் 

தெண்கிணைவன் றிருந்து புகழ்கிளந்தன்று . 
இ - ள் . மருதநிலத்திற் கழனியிடத்து வேளாளனைத் தெளிந்த கிணை 
கொட்டுமவன் நல்லகீர்த்தியைச் சொல்லியது . 
வ - று . பகடுவாழ் கென்று பனிவயலு ளாமை 

' யகடுபோ லங்கட் டடாரித் - துகடுடைத்துக் 
குன்றுபோற் போர்விற் குருசில் வளம்பாட 

வின்றுபோ மெங்கட் கிடர் . 
இ - ள் . ஏர்வாழ்கவென்று சொல்லிக் குளிர்ந்த கழனியுள் ஆமையினது 
வயிறுபோன்ற அழகியகண்ணினையுடையகிணையை மாசைத்துடைத்துக் குன்றை 
யொக்கும் நெற்போர்வினையுடைய உபகாரி தன் செல்வத்தை வாழ்த்த இன்று 
நீங்கும் , எங்கட்கு மிடி . 

( Ⓡ.உ ) 
கஅள.- பொருளொடுபுகறல் : 
வையகத்து விழைவறுத்து 

மெய்யாய பொருணயந்தன்று , 
இ - ள் . பூமியிடத்துப் பற்றாயவிருப்பத்தினையொழித்து மெய்ம்மை 
யானபொருளை விரும்பியது . 
வ - று . ஆமினி மூப்பு மகன்ற திளமையும் 

தாமினி நோயுந்தலைவரும் - யாமினி 
மெய்யைந்து மீதூர வைகாது மேல்வந்த 
வையைந்து மாய்வ தறிவு . 

இனி மூப்பும் ஆம் ; கழிந்தது இளமையும் ; நோய் தாமும் 
இனிமேல்வரும் ; யாம் இப்பொழுது , சரீரத்திற் பஞ்சேந்திரியங்கள் அடரத் 
தங்காது தலைவந்த பஞ்சவிருத்தியைத் தெரியுமது நல்லறிவு . 

எ - று , 
ஐயைந்தாவன : மெய்ம்முதலான ஞானேந்திரியங்கள் ஐந்தும் , பூமிமுத 

மகாபூதங்கள் ஐந்தும் , சுவைமுதலான தன்மாத்திரைகள் ஐந்தும் , 
வாக்கு முதலான கன்மேந்திரியங்கள் ஐந்தும் , மனமுதலான அந்தக்கரணம் 
நான்கும் , சீவனுமாகிய ஐந்துமாம் . 

( நா ) 
கஅஅ . - அருளொடுநீங்கல் : 
ஒலிகடல் வையகத்து 

நலிவுகண்டு நயப்பவிந்தன்று . 
இ - ள் . முழங்கும் கடலுலகத்துத் துயரத்தைப்பார்த்துப் பற்றை 
யொழிந்தது . 

* சிலப் . 10 : 138-9 ; அடியார் . மேற் . | பு - வெ . 206 ; அகநா . 356 : 
2 - 4 ; புறநா . 70 : 2 - 3 , 249 : 4 . - சீவக . 247. ந . மேற் . 5 மாறன் . 
ப . 42 - மேற் . 

( பி - ம் . ) 1 ' நெற்போர்விளக்கத்தை ' 


இ - ள். 


லான 


எ 


அஅ 


புறப்பொருள் வெண்பாமாலை . 


வ -- று . கயக்கிய நோயவாய்க் கையிகந்து நம்மை 

யியக்கிய யாக்கை யிறாமுன் - மயக்கிய 
பட்படா வைகும் பயன்ஞால நீள்வலை 

யுட்படாம் போத லுறும் . 
இ - ள் . கலக்கியநோவுகளையுடையவாய்க் கைக்டந்து நம்மை நடத்திய 
சரீரம் ஒடிவதற்கு முன்னே மருளப்பண்ணின குணம் அடுத்துத்தங்கும் பய 
த்தையுடைய உலகமாகிய நீண்டகண்ணியுள்ளே அகப்படாமாகி நன்னெறிக் 
கட்சேர்தல் உறுதியுடைத்து . 
பண்பு : பட்பென விகாரமாயிற்று . 

( ஙச) 
வாகைத்திணைப்பாட்டு க - ம் , துறைப்பாட்டு ங ங -ம் முடிந்தன . 

எட்டாவது வாகைப்படலம் முற்றிற்று . 


ஒன்பதாவது 
பாடாண் படலலம் . 


( கூ .-- சூத்திரம் .) 
பாடாண் பாட்டே வாயி னிலையே 
கடவுள் வாழ்த்தொடு பூவை நிலையே 
பரிசிற் றுறையே யியன்மொழி வாழ்த்தே 
கண்படை நிலையே துயிலெடை நிலையே 
ரு மங்கல நிலையொடு விளக்கு நிலையே 
கபிலை கண்ணிய புண்ணிய நிலையே 
வேள்வி நிலையொடு வெள்ளி நிலையே 
நாடு வாழ்த்தொடு கிணையது நிலையே 
களவழி வாழ்த்தே 
க0 வீற்றினி திருந்த பெருமங் கலமே 

குடுமி களைந்த புகழ்சாற்று நிலையே 
மணமங் கலமே பொலிவுமங் கலமே 
நாண்மங் கலமே பரிசி னிலையே 

பரிசில் விடையே யாள்வினை வேள்வி 
கரு பாணாற்றுப் படையே கூத்தராற்றுப் படையே 
பொருநாற்றுப் படையொடு விறலியாற்றுப் படையே 
வாயுறை வாழ்த்தே செவியறிவுறூஉக் 
குடைமங் கலமொடு வாண்மங் கலமே 

மண்ணுமங் கலமே யோம்படை யேனைப் 
உ0 புறநிலை வாழ்த்து முளப்படத் தொகைஇ 
( பி - ம் . ) 1 ' பொருநராற்றுப்படை ' 


கூ - பாடாண்படலம் , 


யமரர்கண் 

முடியு மறுவகை யாகிய 
கொடிநிலை கந்தழி வள்ளி குணஞ்சால் 
புலவரை யவர்வயிற் புகழ்ந்தாற்றுப் படுத்தல் 

புகழ்ந்தனர் பரவல் பழிச்சினர்ப் பணிதல் 
உரு நிகழ்ந்த காமப் பகுதியுட் டோன்றிய 

கைக்கிளை வகையும் பெருந்திணை வகையு 
* நற்றுனி நவின்ற பாடாண் பாட்டுங் 
கடவுட் பக்கத்து மேனோர் பக்கத்து 

மடவரன் மகளிர் மகிழ்ந்த பக்கமு 
» 0 மாதர் மகிழ்ந்த குழவியு மூரின் 

கண்ணே தோன்றிய காமப் பகுதியொ 
டாங்க வாறெண் பகுதிப் பொருளும் 

பாங்குற வுரைப்பது பாடாண் பாட்டே . 
என் - னின் , பாடாண்பகுதியாமாறு உணர்த்துதல் நுதலிற்று . 

ள் . பாடாண்பாட்டு முதலாகக் காமப்பகுதியீறாகச் சொல்லப்பட்ட 
நாற்பத்தெட்டும் பாடாண்டிணையும் துறைகளுமாம் , 
அவற்றுள், 

கஅக .-- பாடாண்பாட்டு : -- 
* ஒளியு மாற்றலு மோம்பா வீகையு 

மளியு மென்றிவை யாய்ந்துரைத் தன்று . 
இ . ள் . இசையும் வலியும் சீர்தூக்காக்கொடையும் தண்ணளியும் 
என்று சொல்லுமிவற்றைத் தெரிந்து சொல்லியது . 
வ - று . " மன்னர் மடங்கன் மறையவர் சொன்மாலை 

யன்ன நடையினார்க் காரமுதம் - துன்னும் 
பரிசிலர்க்கு வானம் பனிமலர்ப் பைந்தா 
ரெரிசினவேற் றானையெங் கோ , 

ள் . அரசர்பலர்க்கும் சிங்கம் , அந்தணர்க்குப் புகழ்மாலை , அன்னம் 
போன்ற செலவினையுடைய மகளிர்க்கு நிறைந்த அமிர்தம் , செறியும் இரவலர் 
க்குமழை , குளிர்ந்த பூவாற்செய்த செவ்விமாலையினையும் அழலும் சினவேற் 
சேனையினையுமுடைய எம்முடைய அரசன் 

ககள் .-- வாயினிலை : --- 
புரவல னெடுங்கடை குறுகிய வென்னிலை 
கரவின் றுரையெனக் காவலற் குரைத்தன்று . 
அரசனுடைய நெடியவாயிலைக்கிட்டிய என்வரவினை 

மறை 
வின்றிச் சொல்லென வாயில்காவலனுக்குச் சொல்லியது . 

ஒளி : குறள் . 390 , 556 , 698 ; புறநா . 51 , 309 ; சீவக . 248 ; ம.. 
19 : 128 . f நன் . சூ . 409 - மயிலை . மேற் ; மாறன் . ப . 192 - மேற் . 

( பி . ம் . ) 1 ' பரவல் ' 


. 


இ - ள். 


* 


கூ 


புறப்பொருள் வெண்பாமாலை . 


. 


று . 


வ - று . நாட்டிய வாய்மொழி நாப்புலவர் நல்லிசை 

யீட்டிய சொல்லா னிவனென்று காட்டிய 
காயலோங் கெஃகிமைக்குங் கண்ணார் கொடிமதில் 

வாயிலோய் வாயி லிசை , 
இ - ள் . பூமியின்கண் நிறுத்திய மெய்ம்மொழியினையுடைய காவாற் 
சீர்சிறந்த அறிவினையுடையோர்புகழ்ந்த நல்லபுகழைப்பாடிய சொல்லினையுடை 
யவனிவனென்று சொல்லி என்னைக் காட்டுவான் வேண்டி , சத்துருக்களைச் 
செறுதற்றொழி லுயர்ந்த வேலிலங்கும் கண்ணுக்குநிறைந்த பதாகையாற்பொ 
லிந்த புரிசையின் வாயிலிடத்துக் ' காவலாளனே, நான் வந்தவரலாற்றைச் 
சொல்லுவாயாக . 

( உ ) 
ககக.- கடவுள்வாழ்த்து 
காவல் கண்ணிய கழலோன் கைதொழு 
மூவரி லொருவனை யெடுத்துரைத் தன்று . 

ள் , பூமியைக்காத்தல்கருதிய வீரக்கழல்வேந்தன் கைகூப்பும் அரி 
அயன் அரனென்னும் மூவருளொருவனை உயர்த்துச்சொல்லியது . 
வ று . 

*வைய மகளை யடிப்படுத்தாய் வையகத்தா 
ருய்ய வுருவம் வெளிப்படுத்தாய் - வெய்ய 
வடுந்திற லாழி யரவணையா யென்று 

நெடுந்தகை நின்னையே யாம் . 
இ - ள். நிலமகளைச் சீபாதத்திலே அடக்கியருளினை , ஞாலத்துள்ளார் 
பலரும் பிழைப்பத் திருமேனியைத் தோற்றுவித்தருளினை , வெவ்விதான 
கொல்லும் வலியாற்சிறந்த சக்கரத்தினையும் பாம்பணையினையுமுடையாயென்று 
சொல்லுவம் ; ஒருவராலும் அளத்தற்கரிய தன்மையினையுடையாய் , நின்னை 
யாங்கள் . 

( ங ) 
ககூஉ .-- பூவைநிலை : 
கறவை காவல னிறனொடு பொரீஇப் 

புறவலர் பூவைப் பூப்புகழ்ந் தன்று . 
இ - ள். ஆனிரையைக்காத்த மாயவன் திருவுருவோடு உவமித்துக் காட் 
டிடத்தலரும் காயாம்பூவைப் புகழ்ந்தது . 
வ - று . " பூவை விரியும் புதுமலரிற் பூங்கழலோ 

யாவை விழுமிய யாமுணரே - மேவார் 
மறத்தொடு மல்லர் மறங்கடந்த காளை 
நிறத்தொடு நேர்தருத லான் . 

ள் . காயா மலரும் செவ்விப்பூப்போல , பொலிந்த வீரக்கழலினை 
யுடையோய் , எப்பொருள் சீரியவை ? யாங்கள் அறியேம் ; பகைவர் சினத்துட 
னே வஞ்சமல்லாது மாறுபாட்டைவென்ற இளமைப்பருவத்துமாயவனது திரு 
மேனியோடு உவமைகொள்கையால் . 

தொல் . புறத் . சூ . 22 - இளம் . மேற் . ஷஷ 5 - இளம் . மேற் , 


எ 


-- 


கூ.- பாடாண்படலம் . 


கூக 


. 


எ 


ஒன்றின முடித்த றன்னின முடித்தலென்பதனால் , ஒருவனை அவனோடு 
உவமைகூறினும் பிறகடவுளரோடுவமைகூறினும் அதுவேயாம் , இனிக் காவற் 
கடவுளாகக் காவலனைக்கூறின் என்னாமோவெனின் , கற்பகம்போல்வானைக் கற் 
பகமென்பதுபோலாம் . எ - று . 

கங.-- பரிசிற்றுறை : 
மண்ணகங் காவன் மன்னன் முன்ன 

ரெண்ணிய பரிசி லிதுவென வுரைத்தன்று . 
இ ள் , பூமியிடத்தைக்காக்கும் தொழிலையுடைய அரசன் முன்னே 
கருதிய பேறு இதுவெனச்சொல்லியது . 
வ - று . வரிசை கருதாது வான்போற் றடக்கைக் 

குரிசினீ நல்கயாங் கொள்ளும் - பரிசி 
லடுகள் மார்ப்ப வமரோட்டித் தந்த 

படுகளி நால்வாய்ப் பகடு , 
இ - ள் . எங்கள் தரத்தினை நினையாதே , மழையையொக்கவழங்கும் பெ 
ரியகையினையுடைய உபகாரி, நீவழங்க யாங்கள் பெறும் பேறு , கொல்லும் களரி 
யிலே ஆரவாரிப்பப் போரிடத்தே பகைவரைக்கெடுத்துக் கைக்கொண்ட உண் 
டான மதத்தினையும் நான் றவாயினையுமுடைய யானை . 
யானை யாம்கொள்ளும் பரிசிலென்க . 

ககூச.- இயன்மொழிவாழ்த்து : 
இன்னோ ரின்னவை கொடுத்தார் நீயு 
மன்னோர் போல வவையெமக் கீகென 

வென்னோரு மறிய வெடுத்துரைத் தன்று . 
இ - ள் . இத்தன்மையோர் இத்தன்மையவழங்கினார் , நீயும் அத்தன்மை 
யார்போல் அப்படியான பொருள்களை எமக்குத் தருவாயாகவென்று சொல்லி 
எத்தன்மையோரும் உணர உயர்த்துச்சொல்லியது . 
1 வ - று . * முல்லைக்குத் தேரு மயிலுக்குப் போர்வையு 

மெல்லைநீர் ஞாலத் திசைவிளங்கத் - தொல்லை 
யிரவாம லீந்த விறைவர்போ னீயுங் 

கரவாம லீகை கடன் . 
இ - ள் . முல்லைக்குப் பொற்றேரும் மயிலுக்கு மணிப்படாமும் எல்லை 
கடலாகவுடையவையகத்துக் கீர்த்திவிளங்க முற்காலத்து வேண்டாமே கொடுத்த 
உபகாரிகளையொப்ப நீயும் ஒளியாதுவழங்கல் கடன் . 

( சு ) 
பழ , 361. 1 இறைவர் : பாரி , பேசுனென்பார் ; சிறுபாண் . 84 - 91 ; 
புறநா . 200 , 201 ; 141 , 145 . 


எ - 


* 


புறப்பொருள் வெண்பாமாலை . 


ககசு . 


ககூரு.- இதுவு மது : -- 
மயலறு சீர்த்தி மான்றேர் மன்னவ 

னியல்பே மொழியினு மத்துறை யாகும் . 
இ - ள் . மயக்கமற்ற மிக்கபுகழினையும் குதிரையாற்பூட்டப்பட்ட தேரி 
னையுமுடைய அரசன் தன்மையினைச்சொல்லினும் முன்புசொன்ன துறையே 
யாம் . 
வ - று . ஒள்வா ளமரு ளுயிரோம்பான் றானீயக் 

கொள்வார் நடுவட் கொடையோம்பான் - வெள்வாள் 
கழியாமே மன்னர் கதங்காற்றும் வேலா 

னொழியாமே யோம்பு முலகு . 
இ - ள் . ஒள்ளியவாட்பூசலிடத்து உயிரைப் பாதுகாவான் , தான் கொடு 
ப்ப ஏற்பாரிடை வழங்குதலைப் பரிகரியான் , தெளிந்தவாளை உறையினின்றும் 
வாங்காமே அரசர்கோபத்தைக் கால்விக்கும் வேலினையுடையான் தப்பாமே 
காக்கும் , உலகத்தை . 

( எ ) 
-கண்படைநிலை : 
நெடுந்தேர்த் தானை நீறுபட நடக்குங் 

கடுந்தேர் மன்னவன் கண்படை மலிந்தன்று . 
இ - ள் . உயரிய தேரான் மிக்க பகைவர்சேனை பொடிபடச்செல்லும் 
கடுந்தேரினையுடைய வேந்தனது துயிலை மிகுத்தது . 
வ - று . * மேலா ரிறையமருண் மின்னார் சினஞ்சொரியும் 

வேலான் விறன்முனை வென்றடக்கிக் - கோலாற் 
கொடிய வுலகிற் குறுகாமை யெங்கோன் 

கடியத் துயிலேற்ற கண் . 
இ - ள். வீரர் தங்கிய போரிடத்து ஒளிநிறைந்து செற்ரம்பொழியாநிற் 
கும் வேலாலே வலிய பூசலைச் சயித்து ஒடுக்கிச் செங்கோனீதியாற் கொடியவை 
பூமியிடத்துக் கிட்டாமை எம்முடைய அரசன் நீக்குதலான் உறக்கத்தை 
மேவின , விழிகள் . 

( அ ) 
ககஎ .-- துயிலெடைநிலை : --- 
அத்திறன் மன்னரை யருளிய வெழுகெனத் 

தொடுகழன் மன்னனைத் துயிலெடுப் பின்று . 
இ - ள். கொல்லும் வலியினையுடைய வேந்தர்க்கு அருள எழுந்திருப்பா 
யாகவெனக் கட்டுங்கழல்வேந்தனைத் துயினீக்கிய 

பது . 
வ - று . அளந்த திறையா ரகலிடத்து மன்னர் 

வளந்தரும் வேலோய் வணங்கக் - களந்தயங்கப் 
தொல் . புறத் . சூ . 29- இளம் . மேற் ஷ ஷ 30 - இளம் . மேற். 


- 


கூ.- பாடாண்படலம் . 


எ 


இ - ள். 


பூமலர்மேற் புள்ளொலிக்கும் பொய்கைசூழ் தாமரைத் 
தூமலர்க்க * 1 ணேற்க துயில் , 

ள். இட்ட திறையினையுடையார் அகன்ற பூமியிடத்துவேந்தர் , வெ 
ன்றிதரும்வேலினையுடையாய் , நின்னைப்பணிய , இடம்விளங்கப் பொலிந்த 
மலர்மீதே பறவைகள் ஆரவாரிக்கும் பொய்கையிற்சூழ்ந்த தாமரையில் தூய 
மலரையொத்த கண்கள் துயிலாவாக . 
எழுகதுயிலென்றுமாம் . 

ககூஅ.-- மங்கலநிலை :--- 
கங்குற் கனை துயி லெழுந்தோன் முன்னர் 

மங்கலங் கூறிய மலிவுரைத் தன்று . 
இ - ள் . கங்குலிடத்து மிக்க உறக்கத்தை நீங்கினோன் முன்னே மங்க 
லத்தைச்சொன்ன மிகுதியைச் சொல்லியது . 
வ - று . விண்வேண்டின் வேறாதன் மங்கலம் வேந்தர்க்கு 

மண்வேண்டிற் கைகூப்பன் மங்கலம் - பெண்வேண்டிற் 
அன்னன் மடவார்க்கு மங்கலந் தோலாப்போர் 
மன்னன் வரைபுரையு மார்பு. 

சுவர்க்கத்தைவிரும்பின் , வேறுபடுதல் ஆக்கம் ; மண்ணாளவே 
ண்டின் , கைகுவித்தல் ஆக்கம் அரசர்க்கு ; பெண்மைத்தன்மையை விரும்பின் , 
அணையுமது பேதையர்க்கு ஆக்கம் ; தோல்வியறியாதபூசலையுடைய வேந்தன் 
றன் வரை போன்ற அகலத்தை . 

( 50 ) 
இதுவுமது: 
மன்னிய சிறப்பின் மங்கல மரபிற் 

றுன்னின னென்றலு மத்துறை யாகும் . 

ள் . நின்று நிலைத்த முறைமையினையுடைய மங்கலத்தை முறைமை 
யாலே மேவினனென்றுசொல்லுதலும் முன்புசொன்ன துறையேயாம் . எ - று . 
வ - று . தீண்டியுங் கண்டும் பயிற்றியுந் தன்செவியால் 

வேண்டியுங் கங்குல் விடியலு - மீண்டிய 
மங்கல மாய நுகர்ந்தான் மறமன்னர் 

வெங்களத்து வேலுயர்த்த வேந்து . 
இ - ள் . தீண்டக்கடவனதீண்டியும் காணக்கடவனகண்டும் சொல்லக் 
கடவன சொல்லியும் தன்னுடைய செவியாற் கேட்கக்கடவனகேட்டும் இரவுப் 
பொழுது புலர்ந்ததாகத் திரண்ட மங்கலமானவற்றை அனுபவித்தான் , மாற் 
சரியத்தையுடைய வேந்தர் தம் வெவ்விய போர்க்களத்து , வென்றுவேலேந்தின 
அரசன் , 

(கக ) 
புறநா . 383 : 1 ; பெருங் . 4 , 7 : 91-2 , 

புறநா . 58 : 29 ; 309 : 7 . 
( பி - ம் . ) 1 ' ஏர்க ' 


ககக . 


-- 


புறப்பொருள் வெண்பாமாலை . 


- 


உ00.- விளக்கு நிலை : 
அளப்பருங் கடற்றானையான் 

விளக்குநிலை விரித்துரைத்தன்று . 
இ - ள் . அளத்தற்கரிய கடல்போன்ற சேனையினையுடையான் றனது 
விளக்கினது நிலையைப்பரப்பிச் சொல்லிய 
வ - று . * வளிதுரந்த கண்ணும் வலந்திரியாப் பொங்கி 

யொளிசிறந் தோங்கி வரலா - வளிசிறந்து 
நன்னெறியே காட்டு நலந்தெரி கோலாற்கு 

வென்னெறியே காட்டும் விளக்கு . 
இ 

- ள் . காற்றெறிந்தவிடத்தும் வலமாகச்சுழன்றெழுந்து சோதிவிட்டு 
உயர்ந்துவருவதால் , தண்ணளியைமிகுத்து அழகிய வழியைக்காட்டவல்ல நன் 
றியை யாராயுஞ் செங்கோலினையுடைய வேந்தற்கு வெல்லுமுறைமையே 
காட்டாரிற்கும் , விளக்கு . 

( க 2 ) 
20 க . இதுவுமது : 
அடரவிர் பைம்பூண் வேந்தன் றன்னைச் 

சுடரொடு பொருவினு மத்துறை யாகும் . 
இ - ள் . பொற்றகட்டாற் சிறந்து விளங்கும் பூணினையுடைய மன்னன் 
றன்னை ஆதித்தனோடு உவமிப்பினும் முன்பு சொன்ன துறையேயாம் , 
வ - று . வெய்யோன் கதிர்விரிய விண்மே லொளியெல்லாம் 

மையார் தொடுங்கி மறைந்தாங்கு - வையகத்துக் 
கூத்தவை யேத்துங் கொடித்தேரான் கூடியபின் 
வேத்தவையுண் மையாக்கும் வேந்து . 

ஆதித்தனுடையசோதிபரக்க ஆகாயத்திடத்து ஒளியையுடை 
யனவெல்லாம் புற்கென்று அடங்கி ஒளித்தாற்போல , ஞாலத்துக் கூத்தர் திர 
ளெல்லாம் புகழும் கொடித்தேரினையுடையான் வந்தணைந்தபின்பு அரசவை 
யிடத்துப் புறகென்னும் , வேந்தர் திரள் . 

( கங ) 
2-02 ..-- கபிலைகண்ணியபுண்ணியநிலை : 
அண்ண னான்மறை யந்தணா ளர்க்குக் 

கண்ணிய கபிலை நிலையுரைத் தன்று. 
( 

இ.ள். தலைமையாற்சிறந்த நான்குவேதத்தினையுமுடைய அந்தணர்க் 
குக் கொடுக்கக் கருதிய பசுவின துமுறைமையைச் சொல்லியது . 
வ - று . * பருக்காழுஞ் செம்பொன்னும் பார்ப்பார் முகப்பக் 

குருக்கம் ( கபிலை கொடுத்தான் - செருக்கோ 
தொல் . புறத் . சூ . 29 - இளம் . மேற் - பெருங் . 1. 39 : 64 - 9 . 


இ - ள் . 


எ - 


கூ .-- பாடாண்படலம் . 


எ 


று . 


டிடி.முரசத் தானை யிகலிரிய வெங்கோன் 
கடிமுரசங் காலை செய . 

ள் . பருத்தமணியும் சிவந்தபொன்னும் அந்தணர்முகந்துகொள்ள 
நிறத்த கண்ணினையுடையபசுக்களைத் தானம்பண்ணினான் களிப்போடு , இடி 
போன் முழங்கும் முரசினையுடைய மாற்றார்சேனை மாறுபாடுகெட எம்முடைய 
நாயகன் , காவன் முரசம் நாட்காலையிலே முழங்க. 

(கச ) 
உ Ox.- வேள்விநிலை : -- 
அந்தமில் புகழா னமரரு மகிழச் 

செந்தீ வேட்ட சிறப்புரைத் தன்று . 
இ - ள் . முடிவில்லாத கீர்த்தியையுடையான் தேவர்களும் மனமகிழ 
யாகம்பண்ணின தலைமையைச்சொல்லியது . 
வ - று . கேள்வி மறையோர் கிளை மகிழ்த லென்வியப்பாம் 

வேள்வி விறல்வேந்தன் றான் வேட்ப - நீள்விசும்பி 
னீர்ந்தா ரிமையோரு மெய்தி யழல்வாயா 

லார்ந்தார் முறையா லவி . 
இ - ள் . கேள்வியினையுடைய வேதியர்சுற்றமுவத்தல் என்ன அதிசய 
மாம் ; யாகத்தை வென்றிமன்னன் தான் விரும்ப உயர்ந்தசுவர்க்கத்தின் ஈரத் 
தாற்சிறந்த மாலையினையுடைய தேவர்களும் கிட்டி அழலாகியவாயாலே அருந் 
தினார் , முறையாலே அவியை . 
எவனென்பது என்னெனக் குறைந்துநின்றது . 

உ 0 ச.- வெள்ளிநிலை : 
துயர்தீரப் புயறருமென 

வுயர்வெள்ளி நிலையுரைத்தன்று . 
ள் . இடரொழிய மழையைத்தருமெனச்சொல்லி உயர்ந்த வெள்ளி 
யினது நிலைமையைச் சொல்லியது . 
வ - று . சூழ்கதிர் வான்விளக்கும் வெள்ளி சுடர்விரியத் 

தாழ்புயல் வெள்ளந் தருமரோ - சூழ்புரவித் 
தேர்விற்றார் தாங்கித் திகழ்ந்திலங்கு வேலோய்நின் 
* மார்விற்றார் கோலி மழை . 
இ - ள் . சந்திராதித்தர் வலமாக வியங்கும் ஆகாயத்தினை விளங்கப் 
பண்ணாநிற்கும் வெள்ளியானகோள் ஒளிபரக்க , அதனாற் கால்விழுந்தமேகம் 
மழைவெள்ளத்தைத் தரும் ; தெரிந்த குதிரையாற்பூட்டப்பட்ட தேரின்மேல் 
வில்லையுடைய படையைத்தடுத்து மிக்குவிளங்கும் வேலினையுடையோய் , நிலன் 
னுடைய அகலத்தின் மாலைபோல நீர்த்தாரைகோலி . 

( கசு ) 
* '' மார்விற்றிருவிற் பொலிமாலையினான் ' ' கம்ப . சரபங்க . 9 . 
( பி - ம் . ) 1 ' காலைச்செய ' 


எ 


எ 


எ 


- 


ககள் 


புறப்பொருள் வெண்பாமாலை . 


- 


உ o ரு.-- நாடுவாழ்த்து : 
தாட்டாழ் தடக்கையா 

னாட்டது வளமுரைத்தன்று . 
இ - ள் . காலிலே உறத் தாழ்ந்த பெரியகரத்தினையுடையான் தேசத் 
தினது நன்மையைச் சொல்லியது , 
வ - று . எண்ணி னிடரெட்டு மின்றி வயற்செந்நெற் 

கண்ணின் மலரக் கருநீலம் - விண்ணின் 
வகைத்தாய் வளனொடு வைகின்று வென்வே 

னகைத்தாரான் றான் விரும்பு நாடு . 
இ - ள் . 

எண்ணுமிடத்து , எட்டிடருமொழிந்து பழனத்திற் செந்நெ 
லிற் கண்போலப் பூப்ப நீலோற்பலம் , தெய்வலோகத்தின்படித்தாய்ச் செல் 
வத்துடனே அவதரித்தது ; வென்றிவேலினையும் மலர்ந்தமாலையினையுமுடை 
யான் பிரியப்படும் தேசம் . 

இடரெட்டாவன : * ' ' விட்டில் கிளிகால்வாய் வேற்றரசு தன்னரசு , நட் 
டம் பெரும்பெயல்காற் றெட்டு " 

( கஎ ) 
20 சா . 

-கிணைநிலை : 
திருக்கிளரு மகன்கோயி 

லரிக்கிணைவன் வளமுரைத்தன்று . 
ள் . செல்வம் பெருகும் பரந்தமாளிகையிடத்து அழகிய கிணைகொ 
ட்டுமவனது நன்மையைச்சொல்லியது 

து . 
வ - ம . வெள்ளி முளைத்த விடியல் வயல் யாமை 

யள்ளகட் டன்ன வரிக்கிணை - வள்ளியோன் 
முன்கடை தட்டிப் பகடுவாழ் கென்னாநாமு 

னென்கடை நீங்கிற் றிடர் . 
இ - ள் . வெள்ளியெழுந்த வைகறையாமத்துச் செறுவின் யாமையி 
னது செறிந்த வயிற்றினையொத்த அழகியகினை யை உபகாரியுடைய வாசற் 
கடைமுன்னே கொட்டி யானைவாழ்வதாகவென்று சொல்லுவதன் முன்னே 
என்னிடத்து நின்றும் ஒழிந்தது , துயர் . 
இஃது அரசர்மேற்று . 

(கஅ ) 
உ 0 எ .-- களவழிவாழ்த்து 
செங்களத்துச் செழுஞ்செல்வம் 

வெண்டுறையாழ்ப் பாணர்விளம்பின்று . 
இ - ள். சிவந்த போர்க்களரியிடத்து வளவியசெல்வத்தை 1 ஆடற்பாட் 
டினை வல்ல யாழ்ப்பாணர் சொல்லியது . 

* சீவக . 64 - ந . மேற் . பொருந . 72. பு - வெ . 186 ; அகநா . 
356 : 2- 4 ; புறநா . 70 : 2 - 3 , 349 : 4 , 369 : 21 . 

( பி- ம் .) 1'யாழ்ப்பாட்டு' 


- 


எ 


கூ .--பாடாண்படலம் . 


எ 


எ 


- 


வ - று . ஈண்டி யெருவை யிறகுளரும் வெங்களத்து 

வேண்டியாங் கொண்ட விறல்வேழம் - வேண்டாள் 
வளைகள் வயிரியம்பும் வாட்டானை வேந்தே 

விளைகட் . பகர்வாள் விலை , 
இ - ள் . திரண்டு பருந்து சிறகடிக்கொள்ளும் வெவ்விய பூசற்களரி 
பிலே விரும்பி யாக்கள் கைக்கொண்ட வெற்றிவாரணத்தை விரும்பாள் , சங்கு 
களும் கொம்பும் முழங்கும் வாளையுடைய சேனையினையுடைய மன்னனே , 
முதிர்ந்த கறவைவிற்பாள் அதன் விலைக்கு . 

( கக) 
20 அ.- 

வீற்றினிதிருந்தபெருமங்கலம் : 
கூற்றிருந்த கொலைவேலான் 

வீற்றிருந்த விறன்மிகுத்தன்று , 
இ - ள் . காலன்குடியிருந்த கொலைத்தொழிலையுடையவேலோன் செம் 
மாந்திருந்த வெற்றியைச் சிறப்பித்தது . 
வ - று . அழலவிர் பைங்க ணரிமா னமளி 

நிழலவிர்பூண் மன்னர்நின் றேத்தக் - கழல்புனைந்து 
வீமலிதார் மன்னவனாய் வீற்றிருந்தான் வீங்கொலிநீர்ப் 

பூமலி நாவற் பொழிற்கு . 
இ ள் . தழலொளிரும் பசுங்கண்ணினாற்சிறந்த சிங்கஞ்சுமந்த அணை 
மேலே நிழலிலங்கும் ஆபரணத்தினையுடைய மன்னர் நின்று வாழ்த்த வீரக்கழ 
லினைக்கட்டி மலர்மிக்க மாலைவேந்தனாகிச் செம்மாந்திருந்தான் , மிகும் ஒலிக் 
கடலையுடைத்தாய்ப் பொலிவு நிறைந்த காவலந்தீவிற்கு. எ - று . ( 20 ) 

உ 0 ..-- குடுமிகளைந்தபுகழ்சாற்றுநிலை 
நெடுமதி லெறிந்து நிரைதார் மன்னன் 

குடுமி களைந்த மலிவுரைத் தன்று . 
இ - ள் . நீண்ட அரணினையழித்து நிரைத்தமாலையினையுடைய வேந்தன் 
குடுமிகளைந்த மிகுதியைச் சொல்லியது . 
வ - று . * பூந்தா மரையிற் பொடித்துப் புகல்விசும்பின் 

வேந்தனை வென்றான் விறன் முருக - னேந்து 
நெடுமதில் கொண்டு நிலமிசையோ ரேத்தக் 
குடுமி களைந்தானெங் கோ , 
இ - ள் . பொலிவினையுடைய சரவணப்பொய்கையிற் றாமரைப்பூவிலே 
தோன்றி வெற்றியாலுயர்ந்த விண்ணுலகத்தில் இந்திரனை வென்றான் , வெற்றி 
வினையுடைய குமரவேள் ; அழகேந்தும் உயரிய அரணைக்கைக்கொண்டு பூமிபி 
லுள்ளோர் வாழ்த்தத் தன்மயிர்ச்சிகையைக் கூட்டிமுடித்தான், எம்மன் 
னன் . 
மதிலரசர் மணிமுடிகடந்தானென்றுமாம் . 

( உக ) 
பரி . 5 ; 49 உரை . + புறநா , 77 : 2 ; கூர்ம , சுவேதவராக , 5 : 


சுஅ 


புறப்பொருள் வெண்பாமாலை . 


எ - று . 


- 


உக . - மணமங்கலம் : 
இகலடுதோ ளெறிவேன்மன்னன் 

மகளிரொடு மணந்த மங்கலங் கூறின்று . 
இ - ள் . பகையைக்கொல்லும் புயத்தினையும் எறியும் வேலினையுமு 
டைய வேந்தன் அரிவையரோடு புணர்ந்த நன்மையைச் சொல்லியது . 
வ - று . அணக்கருந் தானையா னல்லியந்தார் தோய்ந்தோண் 
மணக்கோல மங்கலம்யாம் பாட - 

- வணக்கருஞ்சீ 
ராரெயின் மன்னன் மடமக ளம்பணைத்தோட் 
கூரெயிற்றுச் செவ்வாய்க் கொடி . 

- ள் . பகைவரான் வருத்துதற்கரிய சேனையினையுடையான் றன் அல்லி 
மாலையைமணத்தாள் , வதுவையணிப்பொலிவை யாங்கள்புகழ ; தாழப்பண்ணு 
தற்கரிய மதிப்பினையும் நிறைந்த அரணினையுமுடைய வேந்தன் றன் பேதையாகிய 
அழகிய மூங்கில் போன்ற தோளினையும் கூரியபல்லினையும் சிவந்தவாயினையு 
முடைய காமவல்லியனையாள் . 

(உஉ ) 
உகக . - பொலிவுமங்கலம் 
வேல்வேந்த னுண்மகிழப் 

பாலன் பிறப்பப் பலர்புகழ்ந் தன்று . 
இ - ள் . வேலினையுடையமன்னன் மனமுவப்பப் புதல்வன் பிறத்தலாற் 
பலரும் கொண்டாடியது . 
வ - று . கருங்கழல் வெண்குடைக் காவலற்குச் செவ்வாய்ப் 

பெருங்கட் புதல்வன் பிறப்பப் - பெரும்பெயர் 
விண்ணார் மகிழ்ந்தார் வியலிடத்தா ரேத்தில் 

ரெண்ணா ரவிந்தா ரிகல் . 
இ - ள் . வலிய வீரக்கழலினையும் தவளசத்திரத்தையுமுடைய வேந்தற் 
குச் சிவந்தவாயினையும் பெரியகண்ணினையுமுடைய மைந்தன் பிறத்தலாற் 
பெரிய நாமத்தினையுடைய தேவர்கள் மகிழ்ந்தார் ; அகன்ற பூமியினுள்ளார் 
வாழ்த்தினார் ; புகைவர் மாறுபாடொழிந்தார் . எ - று . 

( உங ) 
உக 2 .-- நாண்மங்கலம் : 
அறந்தரு செங்கோ லருள்வெய்யோன் 
பிறந்த நாட் சிறப்புரைத் தன்று . 

ள் . தருமத்தினையுண்டாக்கும் செங்கோலினையும் அருளினையும் 
விரும்பியோன் பிறந்தநாளின் நன்மையைச் சொல்லிய 
வ - று . கரும்பகடுஞ் செம்பொன்னும் வெள்ளணிநாட் பெற்றார் 

விரும்பி மகிழ்தல் வியப்போ - சுரும்பிமிர்தார் 
( பி- ம் .) 1 ' தன்மையை ' 


மை 


று . 


1 


கூ .-- பாடாண்படலம் . 


வெம்முரண் வேந்தரும் வெள்வளையார் தோள்விழைந்து 
தம்மதி சாந்திறப்பர் தாள் . 

ள் . வலியயானையும் சிவந்தபொன்னும் பிறந்தநாளிற் பெற்றவர் 
விருப்பமுற்று இன்புறுதல் அற்புதமோ ; வண்டினமிசைக்கும் மாலையினையும் 
வெவ்விய மாறுபாட்டினையுமுடைய அரசரும் சங்கவளையுடையார்தோளைவிரும் 
பித் தம்முடைய அரணங்களிற் கதவைத் தாம் தாளினை நீக்குவர் , இந்நாளிற் 
படையேவர்ரென் 

( உச ) 
உகங.- பரிசினிலை 
புரவலன் மகிழ் தூங்க 

விரவலன் கடைக்கூடின்று . 
ள் . உபகாரி இன்பத்திலே அசைய , இரப்பாளன் போவானாக ஒருப் 


எ - று . 


- 


பட்டது . 


எ - 


ள் . 


வ - று . வெல்புரவி பூண்ட விளங்கு மணித்திண்டேர் 

நல்கிய பின்னு நனிநீடப் - பல்போர் 
விலங்குங் கடற்றானை வேற்றார் முனைபோற் 

கலங்கு மளித்தென் கடும்பு. 
இ - ள். பகைவெல்லும் குதிரை பூண்ட, விளங்குமணியினையுடைய 
திண்ணிய பொற்றேரைக்கொடுத்தபின்னும் விடைதாழ்ப்ப , பல்பூசலினையும் 
விலக்கும் கடல்போன் றசேனையினையுடைய பகைவர்தேசம் போலத் துளங்கா 
நின்றது , அளிக்கத்தக்கது என்னுடையசுற்றம் . 

( உரு ) 
உகச.-- பரிசில்விடை : 
வேந் தனுண் மகிழ வெல்புக ழறைந்தோர்க் 
கீந்து பரிசி லின்புற விடுத்தன்று , 

அரசனுடைய மனங்களிப்ப வெல்லும்புகழைச் சொன்னோர்க் 
குப் பெறும்பேற்றை வழங்கி இனிமைமிக விடைகொடுத்தது . று . 
வ - று . படைநவின்ற பல்களிறும் பண்ணமைந்த தேரு 

நடைநவின்ற பாய்மாவு நல்கிக் - கடையிறந்து 
முன்வந்த மன்னர் * முடிவணங்குஞ் சேவடியாற் 
பின்வந்தான் பேரருளி னான் . 

பல்லணங்கெழுமிய பலயானையையும் பூட்டமைந்ததேரினையும் 
தாளத்திற்கொத்த நடைபொருந்திய குதிரையையும் வழங்கிக் கடைகழிந்து 
முற்படவந்தவேந்தர் முடிபணியும் சிவந்தபாதத்தாலே நடந்து என் பின்னே 
வந்தான் , மிக்க அருளினையுடையனானவேந்தன் . 
பின்வந்தமன்னர்க்கு இடங்கிடையாதாம் . 

( உசு ) 
* “ மன்னர்தம் முடியொடு முடிபொரு வாயின் முன்னினார் ” கம்ப . 
எழுச்சி , 1 . 


எ 


இ - ள் . 


எ - று . 


- 


400 


புறப்பொருள் வெண்பாமாலை . 


உகரு. - ஆள்வினை வேள்வி : 
வினைமுற்றிய கனைகழலோன் 

மனைவேள்வி மலிவுரைத்தன்று . 
இ - ள் . கைத்தொழில் முடிவுபெற்ற செறிந்த கழலினையுடையோன் 
இல்லறத்தினுடைய நிறைவைச் சொல்லியது . 
வ - று . நின்ற புகழொடு நீடுவாழ் கிவ்வுலகி 

லொன்ற வுயிர்களிப்ப வோம்பலால் - வென்ற மருள் 
வாள்வினை நீக்கி வருக விருந்தென்னு 

மாள்வினை வேள்வி யவன் . 
இ - ள் . நிலைநின்ற கீர்த்தியோடு நெடுங்காலம் வாழ்க இந்த உலகிடத்து , 
ஒன்றுபட உயிர்க்கு மகிழ்ச்சிபெறக் 'காத்தலால் ; பகைவரைவென்று பூசலுள் 
வாட்போரை முடித்து வருகவிருந்தினரென்று சொல்லும் , முயற்சியாற் செய் 
யும் புண்ணியத்தையுடைய வேந்தன் . 

( உஎ ) 
உகசு.- பாணாற்றுப்படை : 
சேணோங்கிய வரையதரிற் 

பாணனை யாற்றுப்படுத்தன்று . 
இ - ள் . மிகவுமுயர்ந்த மலைவழியிடத்துப் பாணனை வழியிலே செலுத் 


தியது . 


இ 


வ - று . இன்றொடை நல்லிசை யாழ்ப்பாண வெம்மைப்போற் 

கன்றுடை வேழத்த கான்கடந்து - சென்றடையிற் 
காமரு சாயலாள் கேள்வன் கயமலராத் 
தாமரை சென்னி தரும் . 

- ள் , இனியகோவையினையுடைய நல்லிசையான் மலிந்த யாழினை 
வல்ல பாணனே , எங்களையொப்பக் களபத்தினையுடைய யானையியங்கப்பட்ட 
காட்டைக்கழிந்து சென்று பொருந்தின் , அழகுமருவின மென்மையினையுடை 
யாள்கணவன் வாவியிற்பூவாத பொற்றாமரைப்பூவைத் தலையிலே சூட்டும் . எ- று. 
சென்றடையின் , தருமென்க. 

( உஅ ) 
உகஎ . - கூத்தராற்றுப்படை : 
ஏத்திச்சென்ற விரவலன் 

கூத்தரை யாற்றுப்படுத்தன்று, 
- ள். தலைவனைக்கண்டு துதித்து மீண்ட இரப்பாளன் கூத்தாடுமவரை 
வழியிலே செலுத்தியது . 
வ் - று . கொலைவிற் புருவத்துக் கொம்பன்னார் கூத்தின் 

றலைவ தவிராது சேறி - சிலைகுலாங் 


- 


கூ .-- பாடாண்படலம் . 


க 0 க 


காரினை வென்ற கவிகையான் கைவளம் 

வாரினை கொண்டு வரற்கு . 
இ - ள் . கொல்லுஞ்சிலைபோன்ற புருவத்தினையுடைய வஞ்சிக்கொம் 
பன்ன விறலியர்தம் நிருத்தத்திற்குத் தலைவனே , ஒழியாதுபோவாயாக ; இந் 
திர தனுவளையும் மழையை வென்ற தியாகத்தினையுடையான் கைவழங்குஞ் 
செல்வத்தைத் தொகுத்துக்கொண்டுவர ற்கு , 

( உக ) 
உகஅ.-- பொருநாற்றுப்படை : 
பெருநல்லா னுழையீராகெனப் 

பொருகனை யாற்றுப்படுத்தன்று. 
இ - ள் . மிக்க நன்மையினையுடையவன் பக்கத்தீராகவெனக் கிணைகொ 
ட்டுமவனை வழிப்படுத்தது . எ - று . 
வ - று . தெருவி னலமருந் தெண்கட் டடாரிப் 

பொருவில் பொருநநீ செல்லிற் - செருவி 
லடுந்தடக்கை நோன்றா ளமர்வெய்யோ my 

நெடுந்தடக்கை யானை நிரை , 
இ - ள் . தெருவிலேசுழன்று திரியும் தெளிந்த கண்ணால் மலிந்த கிணை 
யினையுடைய ஒப்பில்லாதபொருகனே , நீ போவாயாகிற் பூசலிடத்துக் கொல் 
லும் பெரியகையினையும் வலிய தாளினையுமுடைய போரைவிரும்புவோன் 
வழங்குவன் , உயர்ந்த பெரியகையினையுடைய களிற்றின் நிரையை எ - று . ( B.0 ) 

உகக . - விறலியாற்றுப்படை : -- 
திறல்வேந்தன் புகழ்பாடும் 

விறலியை யாற்றுப்படுத்தன்று . 
இ - ள் . வெற்றிமன்னன் கீர்த்தியைச்சொல்லும் பாணிச்சியை வழிப் 
படுத்தது . 
வ - று . “ சில்வளைக்கைச் செவ்வாய் விறலி செருப்படையான் 

பல்புகழ்பாடிப் படர்தியே - னல்லவையோ 
ரேத்த விழையணிந் தின்னே வருதியாற் 
பூத்த கொடிபோற் பொலிந்து . 

ள் . சிலவளைகளாற்சிறந்த கையினையும் சிவந்தவாயினையுமுடைய 
பாணிச்சி , பூசலிற்சிறந்த சேனையினையுடையான்றன் பலகீர்த்தியையும்வாழ்த்திப் 
போவாயாயின் , நல்ல அவையிடத்துள்ளோர்புகழ ஆபரணத்தைப்பூண்டு இப் 
பொழுதே மீள்வையால் , மலர்ந்தவல்லியையொப்பப் பொலிவுபெற்று , எ - று . () 

உஉ0.- வாயுறைவாழ்த்து : 
பிற்பயக்கு மெஞ்சொல்லென 

முற்படர்ந்த மொழிமிகுத்தன்று. • 
மதுரை . 99 - 102. t பதிற் . 57 : 6 - உரை , 1 சீவக , 419 : 1 ; 
பெருங் , 4 , 11 : 47 - 8 . 


க 02 


புறப்பொருள் வெண்பாமாலை . 


எ 


இ - ள் . பின்னேபலிக்கும் எங்கள் வார்த்தையென்றுசொல்லி மேம்பட்ட 
சொல்லைச் சிறப்பித்தது . எ - று . 
வ - று . எஞ்சொ லெதிர்கொண் டிகழான் வழிநிற்பிற் 

குஞ்சர வெல்படையான் கொள்ளானோ - வெஞ்சு 
மிகலிட னின்றி யெறிமுந்நீர் சூழ்ந்த 

வகலிட மங்கை யகத்து , 
இ-- ள் . எம்முடையவார்த்தையை ஏற்றுக்கொண்டு எள்ளானாகி முறை 
மையேநிற்பின் யானையால் நிறைந்த வெல்லுஞ்சேனைமன்னன் கைக்கொள் 
வன் ; ஒழியும் இகல் இடமின்றியேபோக அலையுங்கடல்வளைந்த பரந்த பூமியை 
அங்கையிடத்திலே . 
அங்கையிடத்திலே கொள்ளானோவென்க . 

( ங.உ ) 
உஉக .-- செவியறிவுமாஉ 
மறந்திரி வில்லா மன்பெருஞ் சூழ்ச்சி 

யறந்தெரி கோலாற் கறிய வுரைத்தன்று . 
இ - ள் . மாற்சரியம் கெடுதலில்லாத நின்று நிலைத்த பெரிய எண்ணத்தைத் 
தருமத்தையாராயும் செங்கோலினையுடையா ற்கு உணர மொழிந்தது . எ - று . 
வ - று . * அந்தணர் சான்றோ ரருந்தவத்தோர் தம்முன்னோர் 

தந்தைதா யென் றிவர்க்குத் தார்வேந்தே - முந்தை 
வழிநின்று பின்னை வயங்குநீர் வேலி 

மொழிநின்று கேட்டன் முறை , 
இ - ள் . வேதியர் அமைந்தோர் அரிய தவத்தினையுடையோர் தம்மு 
டைய தமையன்மார் தமப்பன் மாதா இப்படி யொத்த இவர்க்கு மாலைமன்ன 
னே , முன்னோர்செய்த நெறியே நின்று பின்பு கடலை எல்லையாகவுடைய 
ஞாலத்துவார்த்தையை நின்று கேட்குமது வழக்கு . 

( ஙங ) 
உஉஉ .-- குடைமங்கலம் : 
நாற்றிசையும் புகழ்பெருக 

வீற்றிருந்தான் குடைபுகழ்ந்தன்று . 
இ - ள் . நான் குதிக்கும் சீர்த்திமிக வீற்றிருந்த அரசன் குடையைப் 
புகழ்ந்தது . 
வ - று . தன்னிழலோ ரெல்லோர்க்குந் தண்கதிராந் தற்சேரா 

வெந்நிழலோ ரெல்லோர்க்கும் வெங்கதிரா - மின்னிழல்வேன் 
மூவா விழுப்புகழ் முல்லைத்தார்ச் செம்பியன் 

கோவா யுயர்த்த குடை , 
* தொல் . புறத் . சூ . 29 - இளம் : மேற் ; குறள் , 432 - பரிமேல் . வி . 
பு- வெ . 158 . 


எ - 


( 


கூ .-- பாடாண்படலம் . 


க 05 


எ 


று . 


இ - ள் . தன்னுடைய நிழலில்வாழ்வார்பலர்க்கும் குளிர்ந்த நிறைமதி 
யாம் ; தன்னைச்சேராத வெய்யநிழலாராகிய பகையிடத்துள்ளார்பலர்க்கும் 
வெவ்விய இரவியாம் ; இனிய நிழல்விடும் வேலினையும் என்றும் புதிதாய்வரும் 
சீரிய கீர்த்தியையும் வெற்றிமாலையினையுமுடைய சோழன் அரசுதொழிற் 
கமைந்து உயர்த்த கொற்றக்குடை . 

( ஙச ) 
உஉங , --வாண்மங்கலம் : --- 
கயக்கருங் கடற்றானை 

வயக்களிற்றான் வாள்புகழ்ந்தன்று . 
இ - ள் . 

ள். பகைவராற் கலக்குதற்கரிய கடல்போலும் சேனையினையும் 
வலிய யானையினையுமுடையான் வாளைப் புகழ்ந்தது . 
வ - று . கொங்கவி ழைம்பான் மடவார் வியன்கோயின் 

மங்கலங் கூற மறங்கனலுஞ் - செங்கோ 
னிலந்தரியச் செல்லு நிரைதண்டார்ச் சேரன் 

வலந்தரிய வேந்திய வாள் . 
இ - ள் . தேன் மலரும் சுருள் குரல் அளகம் துஞ்சுகுழல் கொண்டை 
யென்னும் ஐந்துப்பகுதியானமைந்த கூந்தலையுடைய பேதையர் அகன்ற மாளி 
கையிடத்து நன்மையைச்சொல்லச் சினமழலும் ; நீதி நிலத்தைத்தருவான் 
வேண்டி நடக்கும் நிரைத்த குளிர்ந்த மாலையினையுடைய வானவன் வெற்றி 
வேண்டி உயர்த்த வாள் . 

வியன்கோயிலிற் கொங்கவிழைம்பால் மடவார் நிலந்தரியச்செல்லும் 
சேங்கோலினது மங்கலத்தைக்கூற நிரை தண்டார்ச்சேரன் வலந்தரிய ஏந்திய 
வாள் மறங்கன லுமெனக்கூட்டுக . 
செல்லும் - செலுத்துமென்றுரைப்பாருமுளர் . 

( கூரு ) 
உஉச . -- மண்ணுமங்கலம் : 
எண்ணருஞ் சீர்த்தி யிறைவ னெய்தி 

மண்ணு மங்கல மலிவுரைத் தன்று . 
ள் . எண்ணுதற்கரிய மிக்க புகழினையுடைய அரசன் பொருந்தி மஞ் 
சனம்பண்ணும் மங்கலத்தினது மிகுதியைச் சொல்லியது . 
வ - று . * கொங்கலர் கோதைக் குமரி மடநல்லாண் 

மங்கலங் கூற மலிபெய்திக் - கங்கையாள் 
பூம்புன லாகங் கெழீஇயினான் போரடுதோள் 

வேம்பார் தெரியலெம் வேந்து . 
இ - ள் . தாதுவிரியும் மாலையாற்பொலிந்த கன்னியாகிய பேதைமையினை 
யுடையநல்லவள் மங்கலத்தைச் சொல்லச்சிறந்து மணந்து கங்கையென்னும் பெய 

நன் . சூ . 409 - மயிலை . விரு . மேற் . ( பி - ம் . ) 1 ‘மலிவெய்தி " 


) 


காச 


புறப்பொருள் வெண்பாமாலை . 


எ - 


இ - ள் . 


று , 


ரினையுடையவள் பொலிந்த நீராகியமார்பை அணைந்தான் , போரைவெல்லும்புயத் 
தினையும் வேம்பு நிறைந்த மாலையினையுமுடைய எங்கள் மன்னன் . எ-று . ( ஙசு ) 

உஉரு.-- ஓ ம் படை: 
இன்னது செய்த லியல்பென விறைவன் 

முன்னின் றறிவன் மொழிதொடர்ந் தன்று . 
இ - ள் . இன்னகாரியத்தைச்செய்யுமது தன்மையெனச்சொல்லி வேக் 
தன் முன்னேநின்று புலமைமிக்கவன் அடுத்துச்சொல்லிய 
வ - று . * ஒன்றி லிரண்டாய்ந்து மூன்றடக்கி நான்கினால் 

வென்று ' களங்கொண்ட வேல்வேந்தே - சென்றுலா 
மாழ்கடல்சூழ் வையகத்து ளைந்துவென் றாறகற்றி 
யேழ்கடிந் தின்புற் றிரு . 

ள் . ஞானத்தாலே 2 காரியாகாரியங்களைத்தெரிந்து நட்புப் பகை 
உதாசீனமென்னும் மூன்றினையும் உட்கொண்டு யானை தேர் குதிரை காலா 
ளாலே பூசலைவென்று போர்க்களத்தைக் கைக்கொண்ட வேன்மன்னனே , 
பெயர்ந்து கரையைப்பொரும் ஆழ்ந்த கடல்சூழ்ந்த குவலயத்து இந்திரியங்க 
ளைந்தையும் வென்று ஆறினையும் பெருக்கி ஏழினையுங்கடிந்து இனிமையுர்று 
நெடுங்காலமிருப்பாயாக . 

ஆறு ஏழாவன : நாடிய நட்புப் பகைசெலவு நல்லிருக்கை, கூடி னரைப் 
பிரித்தல் கூட்டலா -மீடியா , வேட்டங் கடுஞ்சொன் மிகுதண்டஞ் சூதுபொரு , 
வீட்டங்கள் காமமிவை 3யேழு . " 

ஒன்று - ஆன்மா ; இரண்டு - புண்ணியபாவம் ; மூன்று - காமம் வெகுளி 
மயக்கம் , உச்சாகசத்தி பிரபுசத்தி மந்திரசத்தி ; நான்கு - சாம தான பேத 
தண்டம் ; ஐந்து - சத்தப் பரிச ரூபரத கந்தம் ; ஆறு படை குடி கூழ் 
அமைச்சு நட்பு அரண் என்றுமாம் . 

( ஙஎ ) 
உஉசு .-- புறநிலைவாழ்த்து : 
வழிபடு தெய்வ நிற்புறங் காப்ப 

வழிவழி சிறக்கென வாய்மொழிந்தன்று . 
இ - ள் . நீவணங்குந் தெய்வம் நின்னைப் பரிகரிப்ப நின் வழிவழி மிகுவ 
தாகவெனச்சொல்லி உண்மை சொல்லியது . 
வ - று . கொடிபடு முத்தலைவேற் கூற்றக் கணிச்சிக் 

கடிபடு கொன்றையான் காப்ப - நெடிதுலகிற் 
பூமலி நாவற் பொழிலகத்துப் போய்நின்ற 
மாமலைபோன் மன்னுக நீ. 
நன் . சூ . 268 - மயிலை . விரு . மேற் . 

பு - வெ . 180 - செய் . 
4- அடிக் குறிப்பைப்பார்க்க . - குறள் , 566 - பரிமேல் . வி . மேற் . 

( பி - ம் . ) 1 ' ஆறிடக்கி ' 2 ' காரணகாரியங்களை ' 3 ' ஏழ் 


க . - பாடாண்படலம் . 


காரு 


இ - ள். ஒழுங்குவிடும் மூன்றிலைத்தொழிலாற்பொலிந்த சூலத்தினையும் 
கூற்றம் போன்ற குந்தாலியினையும் நறுநாற்றமிகும் இதழியினையுமுடைய இறை 
வன் காப்ப நெடுங்காலம் நிலவலயத்துப் பொலிவுமிக்க நாவலந்தீவிடத்து 
அண்டமுருவிப்போய்நின்ற மாமேருவென்னும் பெரியமலைபோல நின்று நிலைப் 
பாயாக . 

நாவலந்தீவிடத்து மன்னுவாயாகவெனக்கூட்டுக . 
பூமியில் ஒருகூறு நாவலந் தீவு . 

( நஅ ) 
உஉ எ . - கொடிநிலை : 
மூவர்கொடி யுள்ளு மொன்றொடு பொரீஇ 

மேவரு மன்னவன் கொடிபுகழ்ந்தன்று . 
இ - ள் . அரி அயன் அரனென்னும் மூவர்கொடியுள்ளும் ஒன்றோடுவமித் 
துப் பலரும் பொருந்துதல்வரும் வேந்தனுடைய கொடியைப்புகழ்ந்தது . எ - று . 
வ - று . * பூங்க ணெடுமுடிப் பூவைப்பூ மேனியான் 

" பாம்புண் பறவைக் கொடிபோல - வோங்குக 
பல்யானை மன்னர் பணியப் பனிமலர்த்தார்க் 

கொல்யானை மன்னன் கொடி . 
இ - ள் . பொலிந்த கண்ணினையும் நெடிய திருமுடியினையும் காயாவின் 
மலர்போன்ற திருமேனியினையுமுடைய மாயவன் பாம்பையருந்தும் கருடக் 
கொடியையொப்ப உயர்க ; பலவாரணத்தையுடைய வேந்தர்வணங்கக் குளிர் 
ந்தபூவாற்செய்த மாலையினையும் கொல்லுங்களிற்றினையுமுடைய வேந்தன் றன் 
வீரக்கொடி . 
வீரக்கொடி ஓங்குகவென்க. 

( ஙகூ ) 
உஉ அ .-- கந்தழி : 
சூழுநேமியான் சோவெறிந்த 

வீழாச்சீர் விறன்மிகுத்தன்று . 
இ - . 

ள் . வளைந்த திகிரியையுடையவன் சோவென்னும் அரணத்தினை 
அழித்த கெடாத தன்மையினையுடைய வெற்றியைச் சிறப்பித்தது . 
வ - று . மாயவன் மாய மதுவான் மணிநிரையு 

ளாயனா வெண்ண லவனருளான் - காயக் 
கழலவிழக் கண்கனலக் கைவளையார் சோரச் 
சுழலழலுள் வைகின்று சோ , 

ள் . கரியவன் வஞ்சம் அவ்வகையால் ; மணியையுடைய ஆனிரை 
யிடத்துக் கோவலனாக எண்ணாதேகொள் ; அவன் அளியானாகிக் கோபிக்க அசு 
ரர் கட்டின வீரக்கழல்நெகிழ விழியழலக் கையில்தொடியுடையமகளிர்கள்மயக் 
கச் சுற்று நெருப்புள்ளே தங்கினது , சோவென்னும் அரண் . எ - று . (ச O ) 

* தொல் . புறத் . சூ . 27 - இளம் . மேற் . 1 முருத . 150 - 51 ; பரி . 
4 : 41 - 2. 1 தொல் . புறத் . சூ . 22 - இளம் . மேற் . ' 4 - வெ . 101 ; 
நான் மணி . கடவுள் ; சிலப் . 17 : " மூவுலகும் ' ' ; கூர்ம் . சுவேதவராக . 5 . 


கசு 


புறப்பொருள் வெண்பாமாலை . 


உஉசு.-- வள்ளி : -- 


பூண்முலையார் மனமுருக 

வேன்முருகற்கு வெறியாடின்று , 
இ - ள் . ஆபரணத்தினாற்சிறந்த முலையினையுடையார் நெஞ்சுநெகிழ 
வேலினையுடைய குமரனுக்கு வெறியென்னுங்கூத்தை ஆடியது . 
வ - று . * வேண்டுதியா னீயும் விழைவோ விழுமிதே 

யீண்டியம் விம்ம வினவளையார் - பூண்டயங்கச் 
சூலமொ டாடுஞ் சுடர்ச்சடையோன் காதலற்கு 

வேலனொ டாடும் வெறி . 
e - ள் . விரும்புதியால் நீயும் ; இவ்விருப்பம் சாலச் சீரிது ; திரண்ட 
வாச்சியங்கள் ஒலிப்பத் தம்மிற்றாமொத்த தொடியினையுடையார் ஆபரணமிலங் 
கச் சூலத்துடனே கூத்தாடும் சோதியான் மிகும் வேணியினையுடையான்புதல் 
வனுக்கு வெறியாட்டாளனுடனாடும் , வள்ளிக்கூத்தை. 
வெறி வேண்டுதியால் நீயுமென்க , 

( சக ) 
உ x0 . --புலவராற்றுப்படை : 
இருங்கீண்வானத் திமையோருழைப் 

பெரும்புலவனை யாற்றுப்படுத்தன்று . 
இ - ள் . பெரிய இடத்தினையுடைய வானத்துத் தேவர்களிடை மிக்க 
அறிவாளனை நெறியிலே செலுத்தியது . 
வ - று . * வெறிகொ ளறையருவி வேங்கடத்துச்செல்லி 

னெறிகொள் படிவத்தோய் நீயும் - பொறிகட் 
கிருளீயு ஞாலத் திடரெல்லா நீங்க 

வருளீயு மாழி யவன் . 
இ - ள் . நறுநாற்றத்தினையுடைத்தாய் ஒலிக்கும் அருவியாற்பொலிந்த 
திருவேங்கடத்திடத்துப் போவையாயின் , முறைமைகொண்டட வேடத்தை 
யுடையோய் , நீயும் , இந்திரியங்கட்கு மயக்கங்கொடுக்கும் காசினியில் துய 
ரெல்லாமொழியூ அருளைவழங்கும் , சக்கரத்தினையுடையவன் . 

நீயும்செல்லின் அருளீயுமெனவே , எனக்குநல்கினானென்பதாம் ; t “ உல 
வா ஆக்கமொடுன்னியது முடிக்கும் , புலவ ராற்றுப்படை புத்தேட்கு முரித் 
தே " என்பதனானறிக . 

( சஉ ) 
உஙக . - புகழ்ந்தனர் பரவல்: - 
இன்னதொன் றெய்துது மிருநிலத்தியாமெனத் 

துன்னருங் கடவுட் டொடுகழ றொழுதன்று . 
* தொல் , புறத் , சூ . 22 - இளம் . மேற் . பன்னிரு பாட்டியல் , 320 . 


று , 


( 


கூ .-- பாடாண்படலம் . 


காஎ 


எ . 


இ - ள் . 


எ 


இ - ள் . இன்னதொருபதத்தைக் கிட்டுவோமாகப் பெரியபூமியிடத்து 
யாங்களெனச்சொல்லிக் கிட்டுதற்கரிய தெய்வத்தின் கட்டும் வீரக்கழலையுடைய 
பாதங்களைப் பணிந்தது . 
வ - று . சூடிய வான்பிறையோய் * சூழ்சுடலை நீற்றரங்கத் 

தாடி யசையா வடியிரண்டும் - பாடி 
யுரவுநீர் ஞாலத் துயப்போக வென்று 
பரவுதும் பல்காற் பணிந்து . 

சடையிலே சூடிய வாலிதான இளமதியையுடையோய் , சுற் 
றிய சுடுகாடான சாம்பலரங்கத்திலே நிருத்தமாடி வருந்தாத சீர்பாதமிரண்டை 
யும் துதித்து , உலாவும் கடல் சூழ்ந்த பூமியினின்றும் பிழைத்து நன்னெறிக்கண் 
ணே போவோமென்றுசொல்லிப் பழிச்சுதும் ,பலகாலும் வணங்கி . எ - று . (சங ) 

உங 2 , -- பழிச்சினர்பணிதல் : -- 
வயங்கியபுகழ் வானவனைப் 

பயன்கருதிப் பழிச்சினர்ப் பணிந்தன்று . 
இ - ள் . விளங்கிய கீர்த்தியையுடைய இறைவனைப் பெறும்பேற்தை 
நினைந்து வாழ்த்தினராய் வணங்கியது . 
வ - று . ஆட லமர்ந்தா னடியடைந்தா ரென்பெறா 

ரோடரி யுண்க ணுமையொருபாற் - கூடிய 
சீர்சா லகலத்தைச் செங்க ணழனாகர் 

தாராய்த் தழுவப் பெறும் . 
இ - ள் . திருக்கூத்தாடுதலை மேவினவன் சீர்பாதங்களைச் சேர்ந்தார் 
என்பெறார் ? செவ்வரி கருவரிபரந்த மையுண்கண்ணினையுடைய உமாதேவி ஒரு 
பக்கத்தே பொருந்திய விழுப்பமமைந்த திருமார்பத்தைச் சிவந் தகண்ணினை 
யுடைத்தாய் அழலும்பாம்பு மாலையாய்ப் பொருந்தப்பெறும் . 
ஆதலால் , ஆடலமர்ந்தான் அடியடைந்தார் என்பெறாரென்க . 

உங. - கைக்கிளை : 
தண்டாக் காதற் றளரிய றலைவன் 

வண்டார் விரும்பிய வகையுரைத் தன்று . 
இ - ள் . கெடாத அன்பினையும் நுடங்குந்தன்மையினையுமுடையவள் தலைவ 
னுடைய வளவிய மாலையை ஆசைப்பட்ட கூறுபாட்டைச்சொல்லியது . எ - று . 
வ - று . மங்குன் மனங்கவர மான்மாலை நின்றேற்குப் 

பொங்கு மருவிப் புனனாடன் - கங்குல் 


எ - று . 


* கலி , கடவுள் வாழ்த்து . 
( பி - ம் . ) 1 ' பழிச்சினர்பணிந்தன்று ' 


40 அ 


புறப்பொருள் வெண்பாமாலை . 


வருவான்கொல் வந்தென் வனமுலைமேல் வைகித் 

தருவான்கொன் மார்பணிந்த தார் . 
இ - ள் . சிறு துவலை துவற்றும் கார் என்னெஞ்சைக்கொள்ள மயக்கத் 
தைச்செய்யும் மாலைப்பொழுதிலே தனியேநின்றேற்கு மிகும் ஒழுக்கத்தினை 
யுடைய நீராற்சிறந்த நாடனாகிய சோழன் இரவுப்பொழுதிடத்து வருவான் 
கொல் ? வந்து என்னுடைய அழகியகொங்கைமேலே தங்கித் தருவான்கொல் , 
மார்பினணிந்த மாலையை ? 

உஙச .-- பெருந்திணை : -- 
பெய்கழற் பெருந்தகை பேணா முயக்கிவர்ந்து 
மல்கிருட் செல்வோள் வகையுரைத்தன்று , 

- ள் . இட்ட வீரக்கழலினையும் மிக்க தலைமையினையுமுடையவன் 
விரும்பாத புல்லுதலைவேட்டு மிக்க இருட்காலத்துப் போமவளது தன்மையைச் 
சொல்லியது . 
வ - று . வயங்குளைமான் றென்னன் வரையகலந் தோய 

வியங்கா விருளிடைச் செல்வேன் - மயங்காமை 
யோடரிக் கண்ணா யுறைகழிவாண் மின்னிற்றான் 
* மாட மறுகின் மழை . 
இ - ள் . விளங்கும் தலையாட்டத்தால் அழகுபெற்ற குதிரையினை 

எயுடைய 
பாண்டியனது வரைபோன் றமார்டைத் தழுவ ஒருவரும் நடக்கத் தகாத செறி 
ந்த இருளிடத்துப் போவேன் மருளாதபடி , செவ்வரிகருவரிபரந்த கண்ணினை 
யுடையாய் , உறைநீக்கினவாள் போல மின்னிற்று , மாளிகையான் மிக்க தெரு 
விலே மேகம் , 
ஆல் , அசை . 

( சசு ) 
உஙரு. - புலவிபொருளாகத்தோன்றியபாடாண்பாட்டு : 

வில்லேர் நுதலி விறலோன் மார்பம் 

புல்லேம் யாமெனப் புலந்துரைத் தன்று . 
( இ - ள் . விற்போன் நெற்றியினையுடையாள் வீரன் றன் அகலத்திடத் 
தைத் தழுவேம்யாமென்று ஊடிச்சொல்லியது . 
வ - ம . மலைபடு சாந்த மலர்மார்ப யாநின் 

பலர்படி செல்வம் படியேம் - புலர்விடியல் 
வண்டினங்கூட் டுண்ணும் வயல்சூழ் திருநகரிற் 

கண்டனங் காண்டற் கினிது , 
இ - ள் . 

ள் . மலையகத் துண்டான சந்தனத்தையுடைய அகன்றமார்பனே , 
யாங்கள் நின்னுடைய பரத்தையர்பலரும்தோயும் சம்பத்தைத் தோயேம் ; 

முருது . 71 ; பரி . 20 : 25. - தொல் . புறத் . சூ. 22- இளம் . மேற். 


எ - று . 


எ 


* 


க . - பாடாண்படலம் , 


காக 


- 


பொழுது புலரும் விடியற்காலத்தே சுரும்பினங்கள் புணர்ந்து நுகரும் பழனஞ் 
சூழ்ந்த செல்வப்பதியிலேகண்டேம் ; நோக்குதற்கு இனிதாயிருந்தது . எ - று . 

மலர்மார்பனே , பரத்தையர் பலர்படியும் நின்செல்வத்தை வயல் சூழ்திரு 
நகரிற்கண்டேம் ; இனி யாங்கள் தோயேமெனக்கூட்டுக . 

பாடாண்டிணையிற் கைக்கிளைவகையும் பெருந்திணைவகையும் புலவி 
பொருளாகத்தோன்றியபாடாண்பாட்டும் , பாட்டுடைத்தலைமகனையே கிளவித் 
தலைமகனாகக் கூறினாராதலின் , * 1 " உருவி யாகிய வொருபெருங் கிழவனை , 
உயருவி கூறுத லானந் தம்மே " என்னும் விதி தகாது . 

( சஎ ) 
உஙசு.-- கடவுண்மாட்டுக்கடவுட்பெண்டிர்நயந்தபக்கம் : 

இமையா நாட்டத் திலங்கிழை மகளி 

ரமையாக் காத லமரரை மகிழ்ந்தன்று . 

ள் . இமையாதகண்ணினையும் ஒளிவிடும் ஆபரணத்தினையுமுடைய 
தெய்வமகளிர் ஆராத அன்புடைய கடவுளரைவிரும்பியது . று . 
வ - று . நல்கெனி னாமிசையா ணோமென்னுஞ் சேவடிமே 

லொல்கெனி னுச்சியா ணோமென்னு - மல்கிரு 
ளாட லமர்ந்தாற் கரிதா லுமையாளை 
யூட லுணர்த்துவதோ ராறு , 

ள் . அருள்செய்கெனச்சொல்லின் , நும்முடைய நாவின் மேலிருக் 
கும் சொன்மகள் நோவுபடுமென்று சொல்லும் ; சிவந்தபாதத்திலே வணங்கு 
வேனென்று சொல்லின் , 

சொல்லின் , நும்முடைய திருமுடிமேலிருக்கும் கங்காதேவி 
நோவுப்படுமென்று சொல்லும் ; மிக்க இருளிடத்துத் திருக்கூத்தைமேவின இறை 
வனுக்கு அருமையுடைத்தாயிருந்தது , உமாதேவியை வழக்காட்டினைத்தீர்ப்ப 
தொருநெறி , 

( சஅ ) 
உஙஎ.-- கடவுண்மாட்டுமானிடப்பெண்டிர்நயந்தபக்கம் : 

முக்கணான் முயக்கம் வேட்ட 

மக்கட்பெண்டிர் மலிவுரைத்தன்று . 
- ள் . மூன்று திருநயனத்தையுடையானது புல்லுதலை விரும்பின 
மானிடமகளிர்கூறுபாட்டைச் சொல்லியது . 
று . அரிகொண்ட கண்சிவப்ப வல்லினென் னாகம் 

புரிகொண்ட நூல்வடுவாப் புல்லி - வரிவண்டு 
பண்ணலங்கூட் டுண்ணும் பனிமலர்ப் பாசூரென் 
னுண்ணலங் கூட்டுண்டா னூர் . 

ள் . செவ்வரிகருவரிபரந்தவிழி சிவப்பக் கனவில் என்னுடைய 
மார்பினை முறுக்குதலுடைத்தான பூணூற்றழும்புப்படப்புல்லி , வரியினையுடைய 

யா - வி . சூ . 95 - மேர் , ' 1 தொல் . புறத். சூ : 23 - இளம் . மேற் . 
( பி - ம் . ) 1 'உருபி ' 2 ' அருபி ' 3 'இராப்பொழுதில் ' 


எ 


எ - 


வ 


. 


* 


ககம் 


புறப்பொருள் வெண்பாமாலை . 


எ . 


சுரும்பினம் பண்ணின் நலத்தைப்பாடித் திரண்டு அனுபவிக்கும் குளிர்ந்த 
பூவினையுடைய திருப்பாசூர் , என்னுடைய மனத்தின் அழகைச் சிறிதும் 
ஒழியாமல் நுகர்ந்தவனுடைய பதி . 

( சகூ ) 
உங.அ .- * குழவிக்கட்டோன்றிய காமப்பகுதி 

இளமைந்தர் நலம்வேட்ட 

வளமங்கையர் வகையுரைத்தன்று , 
இ - ள் . குழவிப்பதத்தராகிய மைந்தரது நலத்தை விரும்பின காமப் 
பகுதிநிறைந்த மங்கையாது தன்மையைச் சொல்லியது . 
வ - று . வரிப்பந்து கொண்டொளித்தாய் வாள் வேந்தன் மைந்தா 

வரிக்கண்ணி யஞ்சி யலற - வெரிக்கதிர்வேற் 
செங்கோல னுங்கோச் சினக்களிற்றின் மேல்வரினு 

மெங்கோலந் தீண்ட லினி . 
இ - ள் . அழகிய கந்துகத்தைக் கைப்பற்றிக் கரந்தாய் , வாள்வேந்தன் 
மைந்தனே , செவ்வரிகருவரிபரந்த கண்ணினையுடையாள் 

பயப்பட்டு அழ ; 
நெருப்புப்போன்ற ஒளிவேலினையும் செவ்விய கோலினையுமுடைய நும்மு 
டைய சாமி கோபத்தினை யுடைய யானையின் மேலே வந்துதோன்றினும் , எம் 
முடைய அணியினைத் தீண்டாதேகொள் , இப்பொழுது . 

( ரு ) 
உங.க.- ஊரின்கட்டோன்றியகாமப்பகுதி : 
நீங்காக் காதன் மைந்தரு மகளிரும் 

பாங்குறக் கூடும் பதியுரைத் தன்று . 

ள் . ஒழியாத அன்பினையுடைய ஆடவரும் மகளிரும் அழகுபொ 
ருந்தக் கூடும் பதியைச் சொல்லியது . 
வ - று . ஊடிய வூட லகல வுளநெகிழ்ந்து 

வாடிய மென்றோள் வளையொலிப்பக் - கூடியபின் 
யாம  ேடாகென்ன யாழ்மொழியார் கைதொழூஉ 

மேமநீர்க் கச்சியெம் மூர் . 
இ - ள். வழக்காடிய வழக்காட்டுப்போக மனநெகிழ்ந்து வாட்டமுற்ற 
மெல்லிய தோளில் தொடி . ஆர்ப்பப் புணர்ந்தபின்பு இரவுப்பொழுது நீட்டிப்ப 
தாக 

வெனச்சொல்லி யாழிசைபோலும் சொல்லினையுடையார் கைகூப்பும் 
காவலுடைத்தாய்ப் புனலாற்சிறந்தகாஞ்சி , எங்கள்பதி . 
ஆகவென்பது , ஆகெனக் குறைந்துநின்றது . 

( ருக ) 
பாடாண் திணைப்பாட்டு க - ம் , துறைப்பாட்டு –0 - ம் முடிந்தன . 

ஒன்பதாவது பாடாண்படலம் முற்றிற்று . 


எ . 


* பரி . 10 : 107 ; கலி . 51 ; திருவாய் . 6. 2 : " மின்னிடை " ; திரு 
வேங்கடத் . 97. f தொல் . புறத் . சூ . 24 - இளம் . மேற் ; வரிப்பந்து : 
முந்து . 68 ; நற் . 305 : 1 ; கலி . 51 : 3. 14 - வெ . 317 : செய் , 


வது 


பொது வியற் படலம் . 


எ 


எ - 


( க .-- சூத்திரம் . ) 
சீர்சால் போந்தை வேம்பொ டாரே 
யுன்ன நிலையே யேழக நிலையே 
கழனிலை யேனைக் * கற்காண் டல்லே 
கற்கோ ணிலையே கன்னீர்ப் படுத்தல் 
ரு கன்னடு தல்லே கன்முறை பழிச்ச 
லிற்கொண்டு புகுத லென்றபன் னிரண்டும் 

பொதுவியற் பால வென்மனார் புலவர் . 
என் - னின் , பொதுவியற்பால வருமாறு உணர்த்துதல் நுதலிற்று . 

இ - ள் . போந்தைமுதல் இற்கொண்டு புகுத லிறுதியாகிய பன்னிரண் 
டும் பொதுவியற்பாலவாம் . 
அவற்றுள் , 

உச.- போந்தை : 
கலவா மன்னர் கண்ணுறு ஞாட்பிற் 

புலவேல் வானவன் பூப்புகழ்ந்தன்று . 
இ - ள் . பொருந்தாவேந்தர் சிட்டின பூசலிடத்துப் புலானாறும் வே 
லினையுடைய சேரன்சூடும்பூவைப் புகழ்ந்தது . 
வ - று . + குடையலர் காந்தட்டன் கொல்லிச் சுனைவாய்த் 

1 தொடையவிழ் தண்குவளை சூடான் - புடைதிகழும் 
தேரதிரப் பொங்குந் திருந்துவேல் வானவன் 

போரெதிரிற் போந்தையாம் பூ . 
இ - ள் . 

குடைபோன்மலரும் கோடலையுடைய தன் கொல்லிமலைச் சுனை 
யிடத்துக் கட்டலரும் குளிர்ந்த செங்கழுநீர்ப்பூவை மலையான் ; பக்கம் விளங் 
கும் பகைவர்தேர்த்தானை நடுங்கக் கோபிக்கும் திருந்திய வேலையுடைய சேரன் 
பூசல்தோற்றிற் பனந்தோ ..-ாம் , அவன் சூடும்பூ . 

( க) 
உசக . - வேம்பு : 
விரும்பா ரமரிடை வெல்போர் வழுதி 
சுரும்பார் முடிமிசைப் பூப்புகழ்ந் தன்று , 

. 
இ - ள் . பகைவர் பூசலிடத்து வெல்லும் போரையுடைய பாண்டியன் 
வண்டுநிறைந்த மகுடத்தின் மீதே புனையும் மலரினைப்புகழ்ந்தது . 
வ - று . தொடியணிதோ ளாடவர் தும்பை புனையக் 

கொடியணி தேர் கூட்டணங்கும் போழ்தின் - முடியணியுங் 
* தொல் . புறத் . சூ . 5 : 19 - 20 ; சலப் பதிகம் : 84 - 5. 1 தொல் . 
புறத் . சூ . 5 - இளம் . மேற் . 

( பி - ம் . ) 1 ' தொடையளி' 


எ 


- 


ககஉ 


புறப்பொருள் வெண்பாமாலை . 


எ 


( 
உ 
) 


- 


று . 


காத்தல்சால் செங்கோற் கடுமா னெடுவழுதி 
யேத்தல்சால் வேம்பி னிணர் . 

ள் . கடகம்பொலிவுறு புயத்தினையுடைய வீரர் போர்ப்பூவைச் 
சூடப் பதாகையாற்சிறந்ததேர் பகைத்திர ளவருத்துங் காலமாகிய போரில் 
மகுடத்திலே சூடும் ; காத்தலமைந்தசெங்கோலினையும் கடிய குதிரையினையு 
முடைய அளவிடுதற்கரிய பாண்டியன் புகழ்தலமைந்த வேம்பின்பூக்கொத் 
தினை . 
ணர் முடியணியுமென்க . 

உசஉ . ஆ 
விறற்படை மறவர் வெஞ்சமங் காணின் 
மறப்போர்ச் செம்பியன் மலைபூ வுரைத்தன்று . 

ள் . வெற்றியினையுடைய சேனைவீரர் தம்வெய்ய பூசலைக்காணிற்கொடு 
வினைப்பூசலைச்செய்யவல்ல சோழன் புனையும் மலரினைச்சொல்லியது . 
வ - று . * கொல்களி றூர்வர் கொலைமலி வாண்மறவர் 

வெல்கழல் வீக்குவர் வேலிளையர் - மல்குங் 
கலங்க லொலிபுனற் காவிரி நாட 

னலங்க லமரழுவத் தார். 
இ - ள் . கொல்லும்யானையைச்செலுத்துவர் கொலைத்தொழிலின் மிக்க 
வாள் வீரர் ; வெல்லும் வீரக்கழலினைக் கட்டுவர் வேலினையுடைய இளையவர் ; 
மிகும் செங்கலங்கலையுடைத்தாய் முழங்கும் புனலினையுடைய பொன்னி நாடன் 
மாலை , பூசல்நடுவு ஆத்தி . 

உசங .--- உன்னநிலை : -- 
துன்னருஞ் சிறப்பிற் றொடுகழன் மன்னனை 

யுன்னஞ் சேர்த்தி யுறுபுகழ் மலிந்தன்று . 
இ ள் . கிட்டு தற்கரிய நன்மையினையும் கட்டுங்கழலினையுமுடைய வேந் 
தனை நிமித்தம்பார்க்குமரத்தொடுகூட்டி மிகுபுகழைச் சொல்லியது . எ - று . 

துன்னருந் தானைத் தொடுகழலான் றுப்பெதிர்ந்து 
முன்னர் வணங்கார் முரண்முருங்க - மன்னரு 
மீடெலாந் தாங்கி யிகலவிந்தார் நீயுநின் 
கோடெலா முன்னங் குழை . 

ள், கிட்டுதற்கரிய சேனையினையும் கட்டும் வீரக்கழலினையுமுடைய 
நம் வேந்தன் றன் வலியோடு மாறுபட்டு முன்னே வந்து பணியாதார் மாறுபாடு 
இனிக்கெட, எதிர்ந்த வேந்தரும் இவன்வலியெலாம் தடுத்து மாறுபாடொழிக் 
தார் ; நீயும் , நின்னுடை யபணையெல்லாம் f உன்னமரமே , தளிர்ப்பாயாக . எ - று . 

* தொல் . புறத் . சூ . 5 - இளம் . மேற் - தொல் . புறத் . சூ. 5 ; 
பதிற் . 40 : 17-8, 61 ) 6 ; புறநா . 3 : 23. 


எ - 


- 


வ - று . 


- 


க 


பொதுவியற்படலம் . 


கககூ 


உசசு .-- ஏழகநிலை : -- 
ஏழக மூரினு மின்ன னென்றவன் 

றாழ்வி லூக்கமொடு தகைபுகழ்ந் தன்று . 

ள் . ஏழகத்தகரினை மேற்கொண்டுசெலுத்தினும் இத்தன்மைய 
னென்று அவனுடைய குற்றமில்லாத மனவெழுச்சியோடு மிகுதியைச்சொல் 


லியது . 


எ 


எ . 


வ - று . எம்மனை யாமகிழ * 1 வேழக மேற்கொளினுந் 

தம்மதி றாழ்வீழ்த் திருக்குமே - தெம்முனையுண் 
மானொடு தோன்றி மறலுங்கா லேழகத் 
தானொடு நேரா மரசு . 

ள் . எம்முடைய இல்லிடத்து யாங்கள் பிரியப்பட ஏழகத்தை 
யேறினும் , தம்முடைய அரணிடத்துத் தாழ்கோத்திருக்கும் ; பகைப்புலத்துக் 
குதிரைமிசையே தோற்றிப் போரைச்செய்யுங்காலத்துக் கிடாயின்மே லமைக் 
தானொடு செலவாம் , அரசு . 

உசரு . - இதுவுமது : 
ஏந்துபுக ழுலகி னிளமை நோக்கான் 

வேந்து நிற்றலு மேழக நிலையே . 
இ - ள் . உயருங்கீர்த்தியையுடையஞாலத்தின் இளமையைப்பாராதே 
அரசன் பூமிகாவல்பூண்டுநிற்பினும் ஏழகநிலையேயாம் . 
வ - று . வேண்டார் பெரியர் விறல்வேலோன் றானிளையன் 

பூண்டான் பொழில்காவ லென்றுரையா - மீண்டு 
மருளன்மின் +கோள்கருது மால்வரை யாளிக் 

குருளையுங் கொல்களிற்றின் கோடு . 
இ - ள் . பகைவர்பெரியர் , வென்றிவேலினையுடையோன்றான் இளமைப் 
பருவத்தோன் , பூமிகாவலைமேற்கொண்டானென்றுசொல்லாம் ; இவ்விடத்து 
மயங்காதேகொண்மின் ; கொள்கையைநினையும் , பெரியமலையிடத்து யாளியின் 
குட்டியும் கொல்லும்யானையின் கொம்டை . 

உசசு .-- கழனிலை : 
அடுமுர ணகற்று மாளுகு ஞாட்பிற் 

கடுமுரண் வயவன் கழல்புனைந் தன்று . 

ள் . கொல்லு மாறுபாட்டைப்பெருக்கும் வீரர்படும் பூசலிற் கடிய 
முரணையுடையவீரன் கழலைப்புனைந்தது , எ - று . 
வ - று . t வாளமரின் முன்விலக்கி வான்படர்வார் யார்கொலோ 

கேளலார் நீக்கிய கிண்கிணிக்காற் - காளை 
* " விரைசெலல் வெம்பரி மேழக மேற்றி '' சீவக . 521 . 

+ பொருந . 
139 - 42 ; அகநா . 381 : 1 - 3 ; சீவக . 2554. + தொல் . புறத். சூ . 5 - 
இளம் . மேற் . 

( பி- ம் . ) 1 ' மேழகம் ' 2 ' தாள் ' 


சு 


- 


ககச 


புறப்பொருள் வெண்பாமாலை . 


இ - ள் . 


இ - ள். 


கலங்கழல் வாயிற் கடுத்தீற்றி யற்றாற் 

பொலங்கழல் கான்மேற் புனைவு . 
இ - ள் . வாட்பூசலில் எதிர்நின்று விலக்கிச் சுவர்க்கத்திடத்துச் செல்வார் 
யாவர்கொல்லோ ? உறவல்லாதாரைப்போக்கிய சதங்கையமைந்த தாளினை 
யுடைய இளமைப்பருவத்துவேந்தன் , மிக்கநெருப்பின் வாயிலே நஞ்சைத்தீற்றிய 
தன்மைத்து , பொன்னாற் செய்தவீரக்கழலைச் சேவடியின் மீது அணியுமது . எ - று . 

உசஎ.- கற்காண்டல் : 
ஆனா வென்றி யமரில்வீழ்ந் தோற்குக் 
கான நீளிடைக் கற்கண் டன்று . 

அமையாதவெற்றியையுடைய பூசலிற் பட்டோற்குக் காட்டில் 
நீண்டவிடத்துக் கல்லைக்கண்டது . 
வ - று . * மிகையணங்கு மெய்ந்நிறீஇ மீளி மறவர் 

புகையணங்கப் பூமாரி சிந்திப் - பகையணங்கும் 
வீளைக் கடுங்கணையால் வேறாகி விண்படர்ந்த 
காளைக்குக் கண்டமைத்தார் கல் . 

ள் . மிக்கதெய்வத்தை உடம்பிலேநிறுத்தித் தலைமையினையுடைய 
வீரர் தூமமணி ஆர்ப்ப மலர்மழையைச்சிதறிச் சத்துருக்களை வருத்தும் சத்தத் 
தினையுடைய கொடிய அம்பாலே வேறுபட்டு விண்ணிடத்துச்சென்ற இள 
மைப்பருவத்துவீரனுக்குப் பார்த்து நிச்சயித்தார் , கல்லினை . 

(அ) 
உச அ . - கற்கோணிலை : 
மண்மருளத் துடிகறங்க 

விண்மேயாற்குக் கற்கொண்டன்று . 
அ - ள் . பூமிமயங்கப் பறையொலிப்பச் சுவர்க்கத்திலேபொருந்தினவ 
னுக்குக் கல்லினைக்கொண்டது . 
வ - று . * பூவொடு நீர் தூவிப் பொங்க விரைபுகைத்து 

நாவுடை நன்மணி நன்கியம்ப - மேவா 
ரழன் மறங் காற்றி யவிந்தாற்கென் றேத்திக் 
கழன்மறவர் கைக்கொண்டார் கல் , 

மலருடனே புனலைச்சிந்தி எழும்படியாக நறுநாற்றமுடையன 
வற்றைப் புகையப்பண்ணி நாவினாற்பொலிந்த அழகியமணி நன்றாக இசைப்ப , 
பொருந்தாதார் எரியுஞ்சின த்தைக்காலுவித்துப் பட்டவனுக்குத் தக்கது இது 
வென்று துதித்துக் கழல் வீரர் கைக்கொண்டார் கல்லினை . 

உசாகூ - கன்னீர்ப்படுத்தல் - 
வண்டு சூழ் தாமம் புடையே யலம்வரக் 

கண்டு கொண்ட கன்னீர்ப் படுத்தன்று , 
தொல் , புறத் . சூ . 5 - இளம் . மேற் . 


இ - ள். 


க.- பொது வியற்படலம் . 


ககரு 


வ- று. 


. 


- பாடி 


எ 


எ 


e - ள் . சுரும்புசூழுமாலை பக்கத்திலே அசைந்துவரப் பார்த்துக் கைக் 
கொண்ட கல்லினைப் புனலிலேயிட்டது . 

* காடு கனலக் கனலோன் சினஞ்சொரியக் 
கூடிய வெம்மை குளிர்கொள்ளப் 
நயத்தக மண்ணி நறுவிரைகொண் டாட்டிக் 

கயத்தகத் துய்த்திட்டார் கல் . 
இ ' ' ள் . கானம் அழல ஆதித்தன் கோபத்தைப்பொழிதலாலே பொருக் 
தின வெப்பம் தண்ணென ஏத்தி நன்மையுண்டாகச் சுத்திபண்ணிப் பின் நறு 
நாற்றமுடையனவற்றைக்கொண்டு மஞ்சனமாட்டி வாவியிடத்திலேசெலுத்தி 
அழுத்தினார் கல்லினை . 

( க ) ) 
உரு . - இதுவுமது: 
ஓங்கியகல் லுய்த்தொழுக்க 

லாங்கெண்ணினு மத்துறையாகும் . 
e ள் . உயர்ந்த கல்லினைச்செலுத்தி நிரைத்தலை அவ்விடத்துக்கருதி 
னும் முன்பு சொன்ன துறையேயாம் 
வ - று . கணனார்ந் துவப்பக் கடுங்கண் மறவர் 

பிணனார்ந்து பேய்வழங்கு ஞாட்பி - னிணனார் 
விழுக்கினால் வேய்ந்த விறல் வேலோர் கல்லை 

யொழுக்கினா ரொன்றொருவர் முன் , 
இ ள் . தமது திரள்நிறைந்து மனமகிழத் தறுகண் வீரர் பிணத்தைத் 
தின்று கழுதுலாம்பூசலிடத்து நிண நிறையும் 

நெஞ்சிற்றசையான் மூடின 
வென்றி வேலோர் செய்த செய்தொழில்தெரித்த கற்களை நிரைத்தார் , ஒருவர்முன் 
ஒன்றாக . 

ஒருவரென்றது வினைதோறுங் கல்நடுவிக்கும் தலைவரை ; ஒன்றொருவர் 
முன் - ஒருவரொருவர்முன்னாக என்றுகொள்ளின் , ' ஒன்றொருவரின் முன் 
னந்தழைவிழைதக்கன கொய்தும் ' ' என்றது போலும் . 

(கக ) 
உருக.-- கன்னடு தல் : 
அவன்பெயர்கன் மிசைப்பொறித்துக் 

கவின்பெறக் கன்னாட்டின்று. 
இ - ள் . வீரன் நாமத்தைக் கல்லிலேயெழுதி அழகுபெறக் கல்லை நட் 


எ 


வ - று . * மாலை துயல மணியெறிந்து மட்டுகுத்துப் 

பீலி யணிந்து பெயர்பொறித்து - வேலமரு 
ளாண்டக நின்ற வமர்வெய்யோற் காகென்று 
காண்டக நாட்டினார் . 

கல் . 
தொல் . புறத் . சூ. 5 - இளம் . மேற் . 1 இறை . சூ. 2 - உரை , மேற் 


ககக 


புறப்பொருள் வெண்பாமாலை . 


று . 


இ - ள் . மாலையசையத் தூமமணியைக் கறங்கப்பண்ணி மதுவைத் 
தெளித்துப் பீலியைச்சூட்டி அவன்பெயரையெழுதி வேற்பூசலிடத்து ஆண் 
மைத்தன்மை மிகுதிபெறநின்ற போரைவிரும்பினவனுக்கு இஃது உருவமாக 
வென்று சொல்லிக் காட்சிபொருந்த நட்டார் , கல்லினை . எ'- று . ( கஉ ) 

உருஉ . - கன்முறைபழிச்சல் : 
நிழலவி ழெழின்மணிப்பூட் 

கழல்வெய்யோன் கல்வாழ்த்தின்று . 
இ - ள் . நிழல் விடும் அழகிய மணிப்பூணினையும் வீரக்கழலையுமுடைய 
போர்விருப்பத்தோனுடையகல்லினை ஏத்தியது . 
வ - று . * அடும்புகழ் பாடி யழுதழுது நோனா 

திடும்பையுள் 1 வைகி யிருந்த - கடும்பொடு 
கைவண் குருசில் “ கற்கைதொழூஉச் செல்பாண 
தெய்வமாய் நின்றான் றிசைக்கு . 

ள் . பகைவரைக்கொல்லும் கீர்த்தியைச் சொல்லிக் கலுழ்ந்து 
கலுழ்ந்து பொறாதே துன்பத்துள்ளே தங்கியிருந்த சுற்றத்தாரோடுகை வளப்பத் 
தினையுடைய உபகாரிதன்கல்லினைக் கைதொழுதுபோவாயாக , பாணனே , 
கடவுளாய் நின்றான் , திக்கெட்டிற்கும் . 

( ங ) 
உருக .-- இற்கொண்டுபுகுதல் : -- 
வேத்தமருள் விளிந்தோன் கல்லென 

வேத்தினர் துவன்றி யிற்கொண்டு புக்கன்று , 

ள் . வேந்தர்போரிடத்துப் பட்டவனுடைய கல்லென்று சொல்லி 
வழுத்தினராய்ச் செறிந்து கோயிலெடுத்துப்புக்கது . 
வ - று . * 2 வாட்புகா வூட்டி வடிடமணி நின்றியம்பக் 

கோட்புலி யன்ன குருசில்க - லாட்கடிந்து 
விற்கொண்ட வென்றி விறன்மறவ ரெல்லோரு 

மிற்கொண்டு புக்கா ரியைந்து . 
இ - ள் . வாளுக்கு உணவுகொடுத்துத் தெளிந்தமணி நின்று இரட்ட , 
கோட்பாட்டையுடைய புலியையொத்த உபகாரிகல்லை , போராளைத் துரந்து 
சிலையாற்பெற்றவெற்றியினையுடைய திறல்வீரர்பலரும் கோயிலெடுத்துப்புக் 

( கச ) 
[ சிறப்பிற்பொதுவியற்பால .) 


கார் , கூடி . 


( கக . - சூத்திரம் . ) 
முதுபா லையே சுரநடை யேனைத் 
தபுதார நிலையே தாபத நிலையே 

தலைப்பெயனிலையே பூசன் மயக்கே 
தொல் . புறத் . சூ . 5 - இளம் . மேற் . புறநா . 306 : 4 . 
( பி. - ம் . ) 1'ரைகிற்றிருந்த ' 2 ' வாட்பலியூட்டி ' 


{ 


--- 


- 


பொதுவியற்படலம் . 
மாலை நிலையே மூதா னந்த 
ரு மானந் தம்மே யானந்தப் பையுள் 

கையறு நிலையுளப் படப்பதி னொன்று 

மையறு சிறப்பிற் பொதுவியற் பால . 
என் - னின் , இதுவும் பொதுவியற்பாலவாமாறு உணர்த்துதல் நுதலிற்று . 

இ - ள் . முதுபாலை முதலாகக் கையறுநிலையீறாகச் சொல்லப்பட்ட பதி 
னொன்றும் பொதுவியற்பாலவாம் . எ - று . 
அவற்றுள், 

உருசு .-- முதுபாலை : -- 
* காம்புயர் கடத்திடைக் கணவனை யிழந்த 
பூங்கொடி மடந்தை புலம்புரைத் தன்று . 

ள் . மூங்கில் ஓங்கின கானகத்துத் தன் கொழுநனையிழந்த பொலிந்த 
கொடிபோன் றமடந்தையது தனிமையைச்சொல்லியது . 
வ - று . நீர்மலி கண்ணொடு நின்றே னிலையிரங்காய் 

தார்மலி மார்பன் றகையகலஞ் - சூர்மகளே 
வெள்ளில் விளைவு திரும் வேயோங்கும் வெஞ்சுரத்துக் 
கொள்ளனீ கோடல் கொடிது . 

- ள் . நீர்மிகுங்கண்ணோடே நின்றேனுடைய நிலைக்கு வருந்தாயாய் 
மாலை மிக்க அகலத்தையுடையவன் அழகிய மார்பை , சூர்மகளே , விளாவினது 
பழமுதிரும் மூங்கிலுயர்ந்தகாட்டிடத்துக் கொள்ளுதலொழிவாயாகநீ ; கொள் 
ளுமது மிகவும் கொடுமையுடையது . 

( க ) 
உருரு .-- சுரநடை : 
மூதரி னிவந்த முதுகழை யாரிடைக் 

காதலி யிழந்த கணவனிலை யுரைத்தன்று . 
இ - ள் . முதிர்ந்த பிணக்கமோங்கிய முற்றின மூங்கிலையுடைத்தாய் நிறை 
ந்த இடத்திலே தலைவியை இழந்த தலைவன்முறையைச்சொல்லியது . 
வ - று . உரவெரி வேய்ந்த வுருப்பவிர் கானுள் 

வரவெதிரின் வைவேல்வாய் வீழ்வாய் - கரவினாற் 
பேதையைப் பெண்ணியலைப் பெய்வளையை யென்மார்பிற் 
கோதையைக் கொண்டொளித்த கூற்று . 

ள் . உலாவும் நெருப்புமூடின வெப்புமிகுங் காட்டிடத்து என் 
முன்னே நீவருதலை ஏற்பாயாயின் , என்னுடைய கூரியவேலின் வாயிலே வீழ் 
வாய் ; களவாலே , மடவாளைப் பெண்மைத்தன்மைழையுடையாளை இட்ட 
வளையினையுடையாளை என்னுடைய மார்பின்மாலையை 

மறைத்துக்கொண்ட 
கூற்றமே , 

புறநா . 253 - உரை , மேற் . 


- 


எ - 


எ 


. 


- 


ககஅ 


புறப்பொருள் வெண்பாமாலை . 


உருசு.- தபுதாரநிலை : 
புனையிழை யிழந்தபிற் புலம்பொடு வைகி 
மனையகத் துறையு மைந்தனிலை யுரைத்தன்று . 

ள் . அணிந்த ஆபரணத்தினையுடையாளை இழந்தபின் தனிமை 
யுடனே தங்கி இல்லிடத்து அவதரிக்கும் ஆண் மகன் முறைமையைச் சொல்லி 


எ . 


வ - று . பைந்தொடி மேலுலக மெய்தப் படருழந்த 

மைந்தன் குருசின் மழைவள்ள - லெந்தை 
பதவுதாரத் தாழ்ந்த தனி நிலைமை கேளாச் 
செவிடா யொழிகென் செவி . 

ள். பச்சென் றவளையினையுடையாள் சுவர்க்கத்தைப்பொருந்த வரு 
த்தமுற்ற ஆண்மகன் , தலைவன் , மழைபோலக்கொடுக்கும் உபகாரி , என்னுடைய 
சாமி மனையாளை இழந்தழுந்தின தனியான நிலைமையைக் கேளாத செவிடாய்ப் 
போக , என் செவி . 

( ங ) 
உருஎ.- தாபதநிலை 
* குருந்தலர் கண்ணிக்கொழுநன் மாய்ந்தெனக் 

கருந்தடங் கண்ணி கைம்மைகூ றின்று . 
இ - ள் . குருந்தப்பூமலரும் மாலையினையுடையகணவன் இறந்தானாகக் 
கரிய பெரிய கண்ணினையுடையாள் வைதவியமெய்தியவா ற்றைச் சொல்லி 


று . 


யது . 


வ - று. கலந்தவனைக் கூற்றங் கரப்பக் கழியா 

தலந்தினையு மவ்வளைத் தோளி - யுலந்தவன் 
றாரொடு பொங்கி நிலனசைஇத் தான்மிசையுங் 

காரடகின் மேல்வைத்தாள் கை , 
இ - ள். தன்னுடனேகூடினகொழுநனைக் கூற்றுவெனொளிப்பத் தான் 
இறந்துபடாது நொந்துவருந்தும் அழகிய வளைத்தோளினையுடையாள் , தன்னை 
விட்டு இறந்தவன்மாலையோடுகோபித்து வெறுநிலத்திலேவதிந்து தான் அருந் 
தும் கரிய அடகின் மேலே கையைவைத்தாள் . 

உரு அ .-- தலைப்பெயனிலை : -- 
இன்கதிர் முறுவற் பாலக னென்னுந் 
தன்கட னிறுத்ததாய் தபுநிலை யுரைத்தன்று . 

இனிய ஒளிநகையினையுடைய பிள்ளையென்னும் தான் கொடுக் 
கக் கடவதனைக்கொடுத்த மாதா இறந்தமுறைமையைச்சொல்லியது . 

புறநா . 248 - உரை , மேற் . 
( பி - ம் . ) 1 ' தபுதாரத் 


எ 


இ - ள் . 


எ 

று . 


4 . 


பொதுவியற்படலம் . 


ககக 


. 


எ - 


வ -று . இடம்படு ஞாலத் தியல்போ கொடிதே 

தடம்பெருங்கட் பாலக னென்னுங் - கடன்கழித்து 
முள்ளெயிற்றுப் பேதையாள் புக்காள் முரணவியா 

வள்ளெயிற்றுக் கூற்றத்தின் வாய் 
2 - ள் . அகன்ந பூமியினது தன்மையோ கொடியதொன்றே ! மிகப் 
பெரிய கண்ணினையுடைய பிள்ளையென்று சொல்லும் கொடுக்கக்கடவதனைக் 
கொடுத்து முட்போலக் கூறியபல்லினையுடையாள் தலைப்பட்டாள் , மாறுபாடு 
கெடாத வளப்ப மிக்க எயிற்றினையுடைய கூற்றுவன் வாயிலே . 

று . ( ரு ) 
உருக.- பூசன்மயக்கு : 
பல்லிதழ் மழைக்கட் பாலகன் மாய்ந்தெனப் 

புல்லிய பெருங்கிளைப் பூசல்கூ றின்று . 
இ - ள் . பூவையொத்து மழைபோலக்குளிர்ந்த 

கண்ணினையுடைய 
பிள்ளை இறந்தானாகப் பொருந்திய பெரிய சுற்றத்தினது ஆரவாரத்தினைச் 
சொல்லியது . 

பல்லிதழென்றார் , பல இதழினையுடைய பூவை ; ஆகுபெயரான் . 
வ - று . அலர்முலை யஞ்சொ 1 லவணொழிய வவ்விற் 

குலமுதலைக் கொண்டொளித்த ஒன்றி - நிலமுறப் 
புல்லிய பல்கிளைப் பூசல் பரியுமோ 
கொல்லிய வந்தொழியாக் கூற்று , 

பணைத்தமுலையினையும் அழகியசொல்லினையுமுடைய தலைவி 
அவ்விடத்தே ஒழிய அம்மனையிற் குலத்திற்கு மூலமாகிய பிள்ளையைக் கைப் 
பற்றி மறைத்தலல்லது நிலத்திலே மிகப் பொருந்தியசுற்றத்தின் ஆரவாரத் 
திற்கு இரங்குமோ ? கொல்வான் வேண்டிவந்து தவிராதகூற்றம் . 
கூற்று , பூசல்பரியுமோவென்க . 

உச O.- இதுவுமது : 
வேந்தன் மாய்ந்தென வியலிடம் புலம்பினு 

மாய்ந்த புலவ ரதுவென மொழிப. 
இ - ள் . அரசன் இறந்தானாக அகன்ற பூமியினுள்ளார் இரங்கினும் ஆரா 
ய்ந்த அறிவினையுடையோர் முன்பிற்றுறையென்று சொல்லுவர் . 

எண்ணி னிகல்புரிந்தோ செய்தாத தில்போலுங் 
கண்ணினொளிர் வேலான் கரந்தபி - னண்ணல் 
புகழொடு பூசன் மயங்கிற்றாற் பொங்கு 

மகழ்கடல் வேலி யகத்து . 
இ - ள் , விசாரிப்பிற் போரினைவிரும்பியவீரர் பெறாதது ஒன்றுமில்லை 
போலும் ; கண்ணிற்கு எறிக்கும் வேலினையுடையான் இறந்த பின்பு தலைவனு 

தொல் . புறத் . சூ . 19 - இளம் . மேற் . 
( பி- ம் . ) 1 ' அவளொழிய' 


இ - ள். 


எ 


வ- று . 


கஉ 0 


புறப்பொருள் வெண்பாமாலை . 


எ 


டைய கீர்த்தியுடன் ஆரவாரம் தலைமணந்ததால் ; மிகாநின்ற அகழ்ந்த கடலை 
வேலியாகவுடைய பூமியிடத்து . 
பூமியிடத்துப் புகழொடு பூசல் மயங்கிற்றாலென்க . 

( எ ) 
உசுக.-- மாலைநிலை : 
கதிர்வேற் கணவனொடு கனையெரி முழுக 

மதியேர் நுதவி மாலைநின் றன்று . 
இ - ள் . ஒளியால்மிக்க வேலினையுடைய கொழுகெனொடு செறிந்த நெருப் 
பிலே புகுவான் வேண்டிப் பிறையையொத்த நெற்றியினையுடையாள் மாலைக் 
காலத்திலே நின்றது . 
வ - று . சோலை மயிலன்னா டன்கணவன் சொல்லியசொன் 

மாலை நினையா மனங்கடைஇக் - காலைப் 
புகையழல் வேலோன் புணர்ப்பாகி நின்றா 

ளகையழ லீமத் தகத்து . 
இ - ள் . பொழின்மயிலை அனையாள் , தனது கணவன்பகர்ந்த வார்த் 
தையை மாலைக்காலத்திலேநினைத்து மனத்தைமுடுக்கிக் காலைப்பொழுதிலே 
மூளும் தழல்போன்ற வேலினையுடையான் தன் துணையாகிநின்றாள் , கொழு 
ந்துவிட்டெரியும் நெருப்புப்பொருந்திய சுடுகாட்டகத்து . 
ஈமத்தகத்துப் புணர்ப்பாகிநின்றாளென்க. 

உசுஉ .-- மூதானந்தம் : -- 
கயலேர் கண்ணி கணவனொடு முடிய 

வியனெறிச் செல்வோர் வியந்துரைத் தன்று . 
இ - ள் . கயலையொத்தவிழியினையுடையாள் தன்கொழுகனோடு இறந்து 
பட அகன்றவழியிடத்துப்போவார்கண்டு அதிசயித்துச்சொல்லியது . 
வ - று . * ஓருயி ராக வுணர்க வுடன்கலந்தார்க் 

கீருயி ரென்ப ரிடைதெரியார் - போரில் 
விடனேந்தும் வேலோற்கும் வெள்வளையி னாட்கு 

முடனே யுலந்த துயிர். 
இ - ள் 

ள் . ஒருபிராணனாகவறிக , ஒக்கமணந்தவர்க்கு ; இரண்டுபிராண 
னென்று சொல்லுவர் நடுவாராயாதார் ; பூசலிடத்துநஞ்சைத்தாங்கும் வேலினை 
யுடையாற்கும் விளர்த்தவளையினையுடையாட்கும் ஒக்கவிட்டது பிராணன் , 
ஆதலால் , 

( க ) 
இதுவுமது : 
கொடியான் கூர்ங்கணை குளிப்பத் தன்றொழின் 

முடியர் னவிதலு மூதா னந்தம் 
* தொல் . புறத் . சூ . 19 - இளம் ; ஷ ஷஷ 24 - ந . மேற் ; திருச் 
சீற் . 71 ; சீவக . 2344 ; சிலப் . 25 : 78 - 86 . 


( 
அ 
) 


எ - 


உசுங , 


க .-- பொதுவியற்படலம் . 


கஉக 


எ 


று . 


இ - ள் . கடுவினையாளன் தன்மேற் பகைவருடைய கூரிய அம்பு அழுந்தத் 
தான் நினைந்தவினையை முடிவுசெய்யானாகி இறத்தலும் மூதானந்தம் . எ - 
வ - று . முந்தத்தான் மாவொடு புக்கு முனையமருட் 

சிந்தத்தான் வந்தார் செருவிலக்கிக் - குந்தத்தாற் 
செல்கணை மாற்றிக் குருசில் சிறைநின்றான் 

கொல்கணைவாய் வீழ்தல் கொடிது . 
இ - ள். பலரினும் முந்தத் தான் குதிரையுடனே களம்புக்கு , முற்பட்ட 
பூசலில் எதிர்ந்துவந்தார்சிதறப் போரைவிலக்கிக் கைச்சவளத்தால் தன்மேல் 
வரும் அம்பை நீக்கி உபகாரி , கரைபோலச் சேனை தாங்கிநின்றான் ; கொல்லும் 
கோல்வாயிலேபடுமது கொடிதாயிருந்தது . 

( க 0 ) 
உசுசு . - ஆனந்தம் : 
ஆடமைத் தோளி விரிச்சியுஞ் * 1 சொகினமும் 

வேறுபட வஞ்சி விதுப்புற் றன்று . 
இ - ள் . அசையும் மூங்கில்போன்ற தோளினையுடையாள் நற்சொல் 
லும் நிமித்தமும் விகற்பிப்பப் பயப்பட்டு நடுக்கமுற்றது . 
வ - று . வேந்தார்ப்ப வெஞ்சமத்து வேலழுவந் தாங்கினான் 

சாந்தா ரகலத்துத் தாழ்வடுப்புண் - டாந்தணியா 
மன்னா சொகின மயங்கின வாய்ப்புளு 

மென்னாங்கொல் பேதை யினி . 
இ - ள் . அரசர் ஆரவாரிப்ப வெய்ய பூசலிடத்து அயிற்காட்டைத்தடுத் 
தவனுடைய சந்தன நிறைந்தமார்பிடத்து ஆழ்ந்தவாயினையுடைய புண்கள் தாம் 
தீரா ; பொருந்தா , நிமித்தமும் ; கலங்கியிருந்தன , விரிச்சியும் ; என்னாமோ , 
மடவாள் இப்பொழுது ! எ - று . 

( சக ) 
உசுரு. - இதுவுமது : 
தவப்பெரிய வெஞ்சமங்குறுகு 

மவற்கிரங்கினு மத்துறையாகும் . 
இ - ள். மிகப்பெரிய வெய்ய பூசலிற் பொருந்திய வீரனுக்குவருந்தினும் 
முன்பிற்றுறையேயாம் . 
வ - று . இன்னா சொகின மிசையா விரிச்சியு 

மன்னா வலம்வருமென் னாருயிரு - மென்னாங்கொ 
றொக்கார் மறமன்னர் தோலாத் துடிகறங்கப் 

புக்கான் விடலையும் போர்க்கு . 
பு - வெ . 265 : 1 , 310 - கொ , உரை . 
( பி- ம் . ) 1 ' சோகியும் ' 


எ 


சசு 


கஉஉ 


புறப்பொருள் வெண்பாமாலை . 


எ 


- 


எ - 


இ - ள் . இனியவல்ல , நிமித்தமும் ; பொருந்துவனவல்ல , நற்சொல்லும் ; 
அன்னே , சுழன்றுவாராநின்றது , என்னுடைய அரியபிராணனும் ; என்னாகவற் 
றோ ! திரண்டுநிறைந்த சினவேந்தருடைய வெல்லும் துடிகறங்கத் தலைவனும் 
பூசலிடத்திற்குத் தலைப்பட்டான் . 

( கஉ ) 
உசுசு.- ஆனந்தப்பையுள் : 
‘ விழுமங் கூர வேய்த்தோ ளரிவை 

கொழுநன் வீயக் குழைந்துயங் கின்று . 

ள் . இடும்பைமிக மூங்கில் போன்ற தோளினையுடையாள் கணவ 
னிறப்ப மெலிந்து வருந்தியது . 
வ - று . புகழொழிய வையகத்துப் பூங்கழற் காளை 

திகழொளிய மாவிசும்பு சேர - விகழ்வார்முன் 
கண்டே கழிகாத லில்லையாற் கைசோர்ந்து 

முண்டே யளித்தெ னுயிர். 
இ - ள் . கீர்த்தி பாரிலேநிற்பப் பொலிந்த வீரக்கழலினையுடைய தலைவன் 
இலங்கும் ஒளியினையுடைய சுவர்க்கத்தைப் பொருந்த எள்ளுவாரை முன்னே 
கண்டுவைத்து இறந்துபடும் அன்பின்றால் , செயலற்றும் உண்டாயிருந்தது , 
அளியினையுடைத்து , என்னுயிர் . 

( கங ) 
உசுஎ . - கையறுநிலை : -- 
செய்கழன் மன்னன் மாய்ந்தெனச் சேர்ந்தோர் 

கையற வுரைத்துக் கைசோர்ந் தன்று . 
இ - ள் . தொழில் அழகுபெற்ற வீரக்கழலினையுடைய வேந்தன் துஞ் 
சினானாக அணைந்தோர் இறந்தமையைச்சொல்லி ஒழுக்கந்தளர்ந்தது . 
வ - று . தாயன்னான் றார்விலங்கி வீழத் தளர்வொடு 

நீயென்னாய் நின்றாயென் னெஞ்சளியை - யீயென்றார்க் 
கில்லென்ற றேற்றா விகல்வெய்யோன் விண்படரப் 

புல்லென்ற நாப்புலவர் போன்று 
இ - ள் . எல்லாவுயிர்க்கும் தாயன்னவன் மாற்றார்கொடிப்படையைத் 
தடுத்துப்பட மெலிவுடனே சேதனமாய்நின்றாயோ ? அசேதனமாய்நின்றா 
யோ ? உகாது நீ என்னாகிநின்றாய் ? என்னுடையமனமே , நீ அளியினையுடை 
யை ; எனக்கு இது தருசவென்றுவேண்டினர்க்கு இல்லையென்னும் வார்த்தை 
யையறியாத போர் விரும்புவோன் விண்ணிலே செல்லப் புற்கென்ற செந்நாப் 
புலவரையொத்து . எ - று . 
இது சுற்றத்தார்மேற்று . 

உசுஅ,-இதுவுமது : 
கழிந்தோன் றன்புகழ் காதலித் துரைப்பினு 
மொழிந்தனர் புலவ ரத்துறை யென்ப . 
புறநா . 228 , 246 - உரை , மேற் , 1 என்ப : அசை , 


று . 


( கச ) 


( 


க 0 . 


பொதுவியற்படலம் . 


- 


கஉகூ 


எ - று . 


ள் . இறந்தோன் றன்னுடைய நாமத்தை அன்புற்றுச்சொல்லினும் 
முன்பு சொன்ன துறையென்று சொல்லுவர் அறிவுடையோர் . 
வ - று . நின்று நிலமிசையோ ரேத்த கெடுவிசும்பிற் 

சென்று கழிந்தான் செருவெய்யோ - னென்று 
மழலுங் கதிர்வே லவன்புகழ் பாடி 

யுழலு முலகத் துயிர் . 
இ - ள் . தற்பராய் நின்று பூமியினுள்ளோர் துதிப்ப நீடும் பெரிய வானி 
லே போயினான் , பூசல்விரும்புவோன் ; எந்நாளும் , எரியும் ஒளிவேலினையுடையவ 
னது கீர்த்தியைச் சொல்லிச் சுழலும் , எல்லாவுலகத்துயிரும் . று . ( கரு ) 


எ 


- 


(காஞ்சிப்பொதுவியற்பால . ) 


( கஉ . - சூத்திரம் .) 
மூதுரை பொருந்திய முதுமொழிக் காஞ்சி 
பெருங்காஞ் சிய்யே பொருண்மொழிக் காஞ்சி 
புலவ ரேத்தும் புத்தே ணாட்டொடு 
முதுகாஞ் சிய்யொடு காடுவாழ்த் துளப்பட 
ரு மையறு சீர்த்தி வருமிரு மூன்றும் 

பொய்தீர் காஞ்சிப் பொதுவியற் பால . 
என்.னின் , இதுவும் பொதுவியற்பாலவாமாறு உணர்த்துதல் நுதலிற்று , 

இ - ள் . முதுமொழிக்காஞ்சி முதலாகக் காடுவாழ்த்தீறாகச் சொல்லப் 
பட்ட ஆறும் பொதுவியற்பாலவாம் . 
அவற்றுள் , 

உசுக . - முதுமொழிக்காஞ்சி : 
பலர்புகழ் புலவர் பன்னினர் தெரியு 
முலகியல் பொருண்முடி புணரக்கூ றின்று . 

எல்லாரும் கொண்டாடும் அறிவுடையோர் குற்றநீக்கியாரா 
யும் உலகத்தியலுள் முடிந்த பொருளாகிய அறம்பொருளின்பத்தை அறியச் 
சொல்லியது . 
வ - று . ஆற்றி னுணரி னருளறமா மாற்றார்க்குப் 

போற்றார் வழங்கிற் பொருள் பொருளா - மாற்றிப் 
புகலாதொழுகும் புரிவளையார் மென்றோ 
ளகலா தளித்தொழுக லன்பு . 

ள் . நெறியான் அறியின் , அருள் தன்மமாகும் ; வறியவர்க்குப் பரி 
கரியாராய்க் கொடுப்பிற் பொருள் பொருளாம் ; மாறிவிரும்பாது ஒரு நெறிப் 
படநடக்கும் முறுக்குவளையினையுடையோர்தம் மெல்லிய தோளை 

நீங்காதே 
அளித்து நடக்குமது காதலாம் . 

( க ) 
( பி- ம் . ) 1 தற்பாராய் " 


இ - ள் . 


கஉச 


புறப்பொருள் வெண்பாமாலை . 


உஎ0.-- பெருங்காஞ்சி : 
மலையோங்கிய மாநிலத்து 

நிலையாமை நெறியுரைத்தன்று . 
ள் . வரையுயர்ந்த பெரிய குவலயத்து நிலைநில்லாநெறியைச்சொல் 


லியது . 


எ - று . 


வ - று . ஆயா தறிவயர்ந் தல்லாந் தகலிடத்து 

மாயா நிதிய மனைச்செறீஇ - யீயா 
திறுகப் பொதியன்மி னின்றொடு நாளைக் 

குறுக வருமரோ கூற்று . 
இ - ள் . ஆராயாதே உணர்ச்சிமறந்து அலம்வந்து பூமியிடத்துக் கெ 
டாத பெரும்பொருளை இல்லிலேசேர்த்திப் பிறர்க்குவழங்காதே சிக்கெனக் 
கட்டிவையாதொழிமின் ; இன்றாதல் நாளையர்தல் நும்மை அணுகவரும் , கூற் 
தம் . 

அதனால் , ஈயாது இறுகப் பொதியன்மினென்க. 
ஒடுவும் , அரோவும் அசைகள் . 

( உ ) 
உஎக . - பொருண்மொழிக்காஞ்சி : 
எரிந் திலங்கு சடைமுடி முனிவர் 

புரிந்து கண்ட பொருண்மொழிந் தன்று . 
இ - ள் . அவிர்ந்து விளங்கும் சடாமகுடத்தினையுடைய முனிவர் விரும் 
பித் தெளிந்த பொருளைச் சொல்லியது . 
வ - று . ஆய பெருமை யவிர்சடையோ ராய்ந்துணர்ந்த 

பாய நெறிமேற் படர்க் தொடுங்கித் - தீய 
விருளொடு வைகா திடம்படு ஞாலத் 

தருளொடு வைகி யகல், 
இ - ள் . உண்டாயபெருமையினையும் விளங்கும் வேணியினையுமுடை 
யோராகியமுனிவர் தெரிந்தறிந்த பரந்தவழிமேலே நினைந்து அடங்கித் தீதான 
மனமயக்கத்துடனே தங்காது அகன்றபூமியிடத்தில் அருளுடனே தங்கி 
நீங்கு , நெஞ்சே. 

உஎஉ .-- புலவரேத்தும்புத்தேணாடு : 
துழைபுலம் படர்ந்த நோயறு காட்சி 

விழைபுலங் கடந்தோர் வீடுரைத் தன்று . 
இ - ள் . நுண்ணிதான அறிவுசென்ற குற்றமற்ற தரிசனத்தையுடைய 
ராய் இந்திரிய சயம்பண்ணினார் விரும்பும் மேலுலகத்தைச் சொல்லியது . எ - று . 
று. பொய்யில் புலவர் புரிந்துறையு மேலுலக 

மையமொன் றின்றி யறிந்துரைப்பின் - வெய்ய 
பகலின் றிரவின்று பற்றின்று துற்றின் 

றிகலின் றிளிவரவு மின்று . 
நாலடி . 4 , 34. ஏலாதி , 67 . 


( 


க 0 . 


பொதுவியற்படலம் . 


கஉரு 


. 


. 


இ - ள் . மெய்ஞ்ஞானிகள் விரும்பியுறையும் விண்ணுலகத்தை ஐயப் 
பாடு ஒன்றுமின்றியே உணர்ந்துசொல்லின் , வெவ்விதான பகற்பொழுதுமில்லை ; 
இரவுப்பொழுதுமில்லை ; பாசமுமில்லை ; உணவுமில்லை ; மாறுபாடுமில்லை ; 
தாழ்வுமில்லை . எ - று . 

( ச ) 
உஎங.-- முதுகாஞ்சி : 
தலைவரும் பொருளைத் தக்காங் குணர்த்தி 
நிலைநிலை யாமை நெறிப்பட வுரைத்தன்று . 

ள் . மேலாய் வரும்பொருளைத் தக்கபடி அறிவித்து நிலைநில்லாமை 
யை முறைப்படச்சொல்லியது . 
வ - று . இளமை நிலைதளர மூப்போ டிறைஞ்சி 

யுளமை யுணரா தொடுங்கி - வளமை 
வியப்போவ லில்லா வியலிடத்து வெஃகா 
துயப்போக லெண்ணி னுறும் . 

ள் . இளமைப்பருவம் நின் தநிலையினின்றுமெலிய முதுமையுடனே 
தாழ்ந்து உண்மையையறியாதேயடங்கிச் செல்வத்தினது ஆச்சரியமொழித 
லில்லாத அகன்றபூமியிடத்து ஒன்றும் விரும்பாது பிழைத்துப்போகையை விசா 
ரிப்பின் உறுதியுடைத்து . 

உஎசு .-- காடுவாழ்த்து : -- 
பல்லவர்க் கிரங்கும் பாடிமிழ் நெய்தல் 

கல்லென வொலிக்குங் காடுவாழ்த் தின்று . 
இ - ள் . பலர்க்கும் இசைக்கும் பெரிதாகவொலிக்கும் சாப்பறை அனு 
கரன சத்தமுடைத்தாகக் கறங்கும் சுடுகாட்டைவாழ்த்தியது . று , 
வ - று . முன்புறந் தான்காணு மிவ்வுலகை யிவ்வுலகிற் 

றன்புறங் கண்டறிவார் தாமில்லை - யன்பி 
னழுதார்க ணீர்விடுத்த வாறாடிக் கூகை 
கழுதார்ந் திரவழங்குங் காடு . 

ள் , முன்னே தான் முதுகுகாணும் , இவ்வுலகத்தினை ; இவ்வுல 
கிடத்துத் தன் முதுகைக்கண்டு வென்றறிவார் தாம் ஒருவருமில்லை ; காதலாலே 
அழுதவர் கண்ணீருகுத்த ஆற்றிலேபுக்கு ஆடிக் கோட்டானும் பேயுநிறைந்து 
இராப்பொழுதின்கண் உலாவும் சுடுகாடு . 

" குறியத னிறுதிச் சினைகெட வுகர , மறிய வருதல் செய்யுளு ளூரித்தே' ' 
( தொல் . உயிர்மயங்கு . சூ . ஙஉ . ) என்பதனான் உகரம் கெட்டது . 


எ . 


( முல்லைப்பொதுவியற்பால .) 


905 


( க x.- சூத்திரம் .) 
சீர்சான் முல்லையொடு கார்முல்லை யென்றா 

தேர்முல் லையொடு நாண்முல்லை யென்று 

நன் . சூ . 451 - மயிலை . டிேற் . 1 புறநா . 194 : 1 ; மணி . 6 : 71 . 
புறநா. 356 . 

( பி - ம் . ) 1 ' மூப்புவந்தெய்தி ' 


க உசு 


புறப்பொருள் வெண்பாமாலை . 


எ 


எ 


- 


வில்லாண் முல்லையொடு பகட்டு முல்லை யென்றா 

பான்முல் லையொடு கற்புமுல்லை யென்றாங் 
ரு கிருநான் முல்லையும் பொதுவியற் பால . . 
என்-னின் , இதுவும் பொதுவியற்பாலவாமாறு உணர்த்துதல் நுதலிற்று . 

இ - ள் . முல்லை முதலாகக் கற்புமுல்லை யீறாகச்சொல்லப்பட்ட வெட்டும் 
பொதுவியற்பாலவாம் . 
அவற்றுள் , 

உஎரு.- முல்லை : 
தடவரை மார்பன் றன்னமர் காதன் 

மடவரற் புணர்ந்த மகிழ்ச்சி நிலை யுரைத்தன்று . 
இ - ள் . பெரிய மலைபோன்ற மார்பன் தன்னைமேவின அன்பினையுடைய 
மடப்பத்தினையுடையாளைக் கூடிய மிகுதியைச்சொல்லியது . 
வ - று . ஊதை யுளர வொசிந்து மணங்கமழுங் 

கோதைபோன் முல்லைக் கொடிமருங்குற் - பேதை 
குவைஇ யிணைந்த குவிமுலை யாகங் 

கவை இக் கவலை யிலம் . 
இ - ள் . காற்றசைப்ப வணங்கி மணநாறுமாலைபோன்ற முல்லைக்கொடியை 
யொக்கும் இடையினையுடையமடவாள் திரண்டு தம்மில் இணையொத்த குவிந்த 
முலையினையுடைய மார்பைத் தழுவிக்கொண்டு துயரமிலேமாயினேம் . 
முல்லைக்கொடி மருங்குற்பேதையாகமெனக்கூட்டுக . 

( க ) 
உஎசு .-- கார்முல்லை : 
அருந்திறற் கட்டூ ரவர்வா ராமுன் 

கருங்கடன் முகந்து கார்வந் தன்று . 
இ - ள் . பெறற்கரிய வலியினையுடைய பாசறையினின்றும் தலைவர் வரு 
வதற்குமுன்னே கரிய கடலை முகந்துகொண்டு மேகம் வந்தது . 
வ - று . * புனையும் பொலம்படைப் பொங்குளைமான் றிண்டேர் 

துனையும் துனைபடைத் துன்னார் - முனையு 
ளடன் முகந்த தானை யவர்வாரா முன்னங் 

கடன் முகந்து வந்தன்று கார் . 
இ - ள் . பூணும் பொற்படையாகிய மேலீட்டையும் எழுந்தசைந்த தலை 
யாட்டத்தையுமுடைய குதிரை பூண்ட திண்ணியதேர் விரையும் கடுகுஞ்சேனை 
யினையுடைய பகைவரது போரிடத்துக் கொலைத்தொழிலை ஏற்றுக்கொண்ட 
சேனையினையுடைய தலைவர் வருவதற்குமுன்னே கடனீரைமுகந்துகொண்டு 
வந்தது மேகம் . 

உஎஎ.- தேர்முல்லை : 
உருத்தெழு மன்ன ரொன்னார் தந்நிலை 
திருத்திய காதலர் தேர்வர வுரைத்தன்று , 
முல்லை . இறுதிச் செய்யுள் . * ' பொலம்படை ' : மலைபடு . 574 ; 
பறநா . 116 : 19 , 359 : 14 . 

பெருங் . 3. 24 : 76 . 


எ - று . 


- 


க : - பொது வியற்படலம் . 


கஉஎ 


- 


எ 


- 


. 


இ - ள் . கோபித்தெழும் அரசராகிய பகைவர் தம்முடையநிலைமையை 
உறவாக்கிமீண்ட அன்பர்தம் தேர்வந்தபடியைச்சொல்லியது . 
வ -று . தீர்ந்து வணங்கித் திறையளப்பத் தெம்முனையு 

ளூர்ந்துநங் கேள்வ ருழைவந்தார் - சார்ந்து 
பரிகோட்ட மின்றிப் பதவார்ந் துகளுக் 

திரிகோட்ட மாவிரியத் தேர் . 
இ - ள் . ஒன்னார் தம்பகையையொழிந்து பணிந்து திறைகொடுப்பப் 
பகைமுனையுட் செலுத்தி நம்முடைய கொழுநர் பக்கத்தே வந்தார் ; ஒன்றோ 
டொன்று கூடிச் செலவு வளைவின் றிச் செங்கோலறுகையருந்திப் பாயும் வளை 
ந்தகொம்பினையுடையகலை கெட்டோடத் தேரினை . 
தேர் ஊர்ந்து நங்கேள்வர் உழைவந்தாரென்க . 

உஎஅ.-- நாண்முல்லை : 
செறுநர் நாணச் சேயிழை யரிவை 

வறுமனை வைகித் தற்காத் தன்று , 
இ - ள் . பகைவர்நாணச் சிவந்த ஆபரணத்தினையுடையமடந்தை , கண 
வன் பிரிந்த இல்லிலே தங்கித் தன்னைப் பரிகரித்தது . 
வ - று . கொய்தார மார்பிற் கொழுநன் றணந்தபின் 

பெய்வளை யாட்குப் பிறிதில்லை - வெய்ய 
வளிமறையு மின்றி வழக்கொழியா வாயி 
னளிமனைக்கு நற்றுணை நாண் . 

- ள் . மட்டஞ்செய்த மாலையா ற்சிறந்த மார்பினையுடைய கணவன் 
பிரிந்தபின்பு இட்ட தொடியினையுடையாட்கு வேறொருகாவலுமில்லை ; இடக் 
கதவுமின்றியே யாவரும் இயங்குதலொழியாத வாயிலையுடைய பெரியமனைக்கு 
நல்ல துணைமை நாணே . 
கொய்தாரமார்பென் றவழி அகரம் , சாரியை . 

உஎ ..- இல்லாண்முல்லை : 
கழுமிய காதற் கணவனைப் பழிச்சி 
யிழுமென் சீர்த்தி யின்மலி புரைத்தன்று . 

பொருந்திய காதற்கணவனை வாழ்த்திப் பலருமிசைக்கும் அனு 
கரணத்தினையுடைய கீர்த்தியாற்சிறந்த இல்லின் மிகுதியைச் சொல்லியது . 


எ - று . 


இ 


( 
ச 
) 


இ - ள் . 


எ - று . 


வ - று . கல்லெனீர் வேலிக் கணவன் கழல்வாழ்த்தி 

யொல்லும் வகையால் விருந்தோம்பிச் 2 செல்லுந்த 
மிற்செல்வ மன்றி யிரந்தவர்க் கீகல்லாப் 
புற்செல்வம் பூவா புகழ் . 


கஉ அ 


புறப்பொருள் வெண்பாமாலை . 


இ - ள் . 


எ 


அனுகரணசத்தத்தான் மிக்க கடலை வேலியாகவுடைய ஞாலத் 
திடத்துக் கொழுநன்பாதத்தையேத்திச் செயற்படும் வகையால் விருந்தினரைப் 
பாதுகாத்து நடக்கும் தம்முடைய இல்லிடத்துச்செல்வமல்லது வேண்டினார்க் 
குக் கொடுக்கமாட்டாப் புல்லியசம்பத்து , இசை பூக்கமாட்டா . எ - று . ( ரு ) 

உஅ0.- பகட்டுமுல்லை : -- 
வயன்மிகு சிறப்பின் வருத்தமு நோன்மையும் 

வியன்மனைக் கிழவனைப் பகட்டொடு பொரீயன்று . 
இ - ள். பழனத்தின்மிக்க நன்மையாகிய முயற்சியான் வந்த 

இளைப் 
பாலும் பாரம்பொறுத்தலாலும் அகன் றமனைக்குரிமையாளனை ஏருடன் உவ 
மித்தது . எ - று . 
வ - று . உய்த்தல் பொறுத்த லொழிவின் றொலிவயலு 

ளெய்த்த லறியா * திடையின்றி - வைத்த 
படு நுகம் பூண்ட பகட்டொடு மானு 

நெடுமொழி யெங்கணவ னேர் . 
இ - ள் . செலுத்தல் பாரம் பொறுத்தல் நீங்குதலின்றி நீரொலிக்கும் 
விளைபுலத்திடத்து இளைத்தலறியாது இடையீடின்றிக் கழுத்தின் மேல் வைத்த 
மிக்க நுகத்தைப் பூண்ட ஏரொடு நேரொக்கும் , உயர்ந்த புகழினையுடைய எங் 
கொழுநன் . 

உ அக.-- பான்முல்லை : 
அரிபா யுண்க ணாயிழைப் புணர்ந்தோன் 

பரிவக லுள்ளமொடு பால்வாழ்த் தின்று . 
இ - ள். 

ள் . செவ்வரிகருவரிபரந்த மையுண்ட விழியினையும் தெரிந்த ஆபர 
ணத்தினையுமுடையாளை மணந்தவன் வருத்தநீங்கினமனத்துடனே விதியை 
ஏத்தியது . 
வ - று . திங்கள் விளங்கும் திகழ்ந்திலங்கு பேரொளி 

யங்கண் விசும்பி னகத்துறைக - செங்கட் 
குயிலனைய தேமொழிக் கூரெயிற்றுச்செவ்வாய்ப் 

பயில்வளையை நல்கிய பால் , 
இ - ள் . மீதியிலங்கும் , மிக்குவிளங்கும் பெரிய சோதியினையுடைய அழகிய 
இடத்தினையுடைய சுவர்க்கத்திலே உறைவதாக ; சிவந் தகண்ணினையுடைய குயி 
லின் இசை போன்ற இனிய சொல்லினையும் கூரிய எயிற்றினையும் செய்யவாயினை 
யும் செறிந்த தொடியினையுமுடையாளை எனக்குத் தந்த விதி . 

( எ ) 
உஅ .-- கற்புமுல்லை : 
பொன்றிகழ் சுணங்கிற் பூங்க ணரிவை 

நன்றறி கொழுநனை நலமிகுத் தன்று . 
மணி . 14 : 27 . 


எ 


எ - 


( 


க. 


பொது வியற்படலம் . 


கட்க 


எ 


- 


எ - 


எ . 


இ - ள் . பொன்போலிலங்கு சுணங்கினையும் பொலிந்தகண்ணினையு 
முடைய மடந்தை நன்மையறியும் கொழுநனுடைய நன்மையைப் பெருகச் 
சொல்லியது . 
வ- று . நெய்கொ ணிணந்தூ நிறைய வமைத்திட்ட 

குய்கொ ளடிசில் பிறர் நுகர்க - வைகலு 
மங்குழைக் கீரை யடகு மிசையினு 

மெங்கணவ னல்க லினிது. 
இ - ள் . நெய்யைத் தன்னிடத்துக்கொண்ட நிணமும் தசையும் மிகக் 
கூட்டியாக்கின பொரிக்கறியுடைத்தான சோற்றைப் பிறரருந்துக , நாடோறும் ; 
அழகிய தளிரையுடைய கீரையாகிய இலைக்கறியை நுகரினும் எமது கொழுநன் 
அருளுமது , இனிதாயிருக்கும் எமக்கு . 
குய் - நறையென்றுமாம் . 

உ அங.-- இதுவுமது : -- 
மேவருங் கணவன் றணப்பத் தன்வயிற் 

காவல் கூறினு மத்துறை யாகும் . 
இ - ள் . பொருந்துதல்வந்த ' கொழுநன் நீங்கத் தன்னிடத்துக் காவ 
லைச் சொல்லினும் முற்பட்ட துறையேயாம் . 
வ - று . மௌவல் விரியு மணங்கமழ் மான்மாலைத் 

1 தௌவன் முதுகுரம்பைத் தான்றமியள் . செவ்வ 
னிறைகாக்கு மிவ்வுலகி னிற்பிறந்த் நல்லா 
ணிறைகாப்ப வைகு நிறை . 

ள் . மௌவல்மலரும் மணநாறும் மயக்கத்தினையுடைய மாலைக் 
காலத்து அழிந்த பழங்கூரையிடத்துத் தான் தனியொருத்தி , செவ்விதாக 
இறைவன்காவல் போற்றும் இந்நிலத்திடத்துக் குடிப்பிறந்த நல்லவளுடைய 
காப்பனகாத்துக் கடிவனகடிந்தொழுகும் ஒழுக்கமாகியநிறை , பரிகரிப்பத் தங் 
கும் நிறையானது . 

உஅசு .-- இதுவுமது : 
திருவளர் நன்னக ரடைந்த கொழுநன் 

பெருவள மேத்தினு மத்துறை யாகும் . 
இ - ள் . செல்வம்பெருகும் அழகியமாளிகையிலே சேர்ந்தகண வன் றன் 
பெரிய செல்வத்தை வாழ்த்தினும் முற்பட்ட துறையேயாம் . எ - று . 
வ - று . ஊழிதோ றூழி தொழப்பட் டுலைவின்றி 

யாழிசூழ் வையத் தகமலிய - வாழி 
கருவரை மார்பினெங் காதல னல்க 

வருவிருந் தோம்பும் வளம் . 
இ - ள் . நெடுங்காலந்தோறும் நெடுங்காலந்தோறும் வணங்கப்பட்டுக் 
கேடின்றிக் கடல்சூழ்ந்த பாரகம் பெருக வாழ்வதாக ; வலிய மலைபோன்ற 
அகலத்தினையுடைய எங்கணவனருள ' யான் வருகிறவிருந்தைப்போற்றுஞ் 
செல்வம் . 

( பி - ம் . ) 1 ' தையன் ' 


இ - ள் . 


- 


எ 


- 


கா 


கங O 


புறப்பொருள் வெண்பாமாலை. 


வளம் வாழி . பெயரோட்டுத்துக் கூறியவழிப் புறப்புறமாம் ; நெடுநல் 
வாடைபோலப் பெயரோட்டாதுகூறியவழிப் பெருந்திணையாம் ; இவை பிறர் 
மதமென் றலுமொன்று . 

( க 0 ) 
பொதுவியற் சூத்திரம் நான்கிற்குப் பாட்டு நாற்பத்தைந்து முடிந்தன . 

பத்தாவது பொதுவியற்படலம் முற்றிற்று . 


பதினொன் 

ன் றுவது 


கைக்கி வளப்படலம் , 
( ஆண்பாற் கூற்று.) 


O 


(கச .-- சூத்திரம் .) 
காட்சி யையந் துணிவே யுட்கோள் 
பயந்தோர்ப் பழிச்ச னலம்பா ராட்ட 
னயப்புற் றிரங்கல் புணரா விரக்கம் 
வெளிப்பட விரத்த லெனவிவ் வொன்பது 

மாண்பாற் கூற்றுக் கைக்கிளை யாகும் . 
என் - னின் , ஆண்பாற்கூற்றுக்கைக்கிளையாமாறு உணர்த்துதல் நுதலிற்று . 

இ - ள் . காட்சிமுதலாக வெளிப்படவிரத்தலீறாகச் சொல்லப்பட்ட 
ஒன்பதும் ஆண்பாற்கூற்றுக் கைக்கிளையாம் . 
அவற்றுள் , 

உஅரு.- காட்சி : 
சுரும்பிவர் பூம்பொழிற் சுடர்வேற் காளை 

கருந்தடங் கண்ணியைக் கண்டு நயந் தன்று . 
இ - ள் . வண்டுபரக்கும் பூவினையுடைய சோலையிடத்து ஒளிவேற் 
காளை , கறுத்த பெருத்த கண்ணினையுடையாளைக் கண்டு விரும்பியது . எ - று . 
வ - று . * கருந்தடங்கண் வண்டாகச் செவ்வாய் தளிரா 

வரும்பிவர் மென்முலை தொத்தாப் - பெரும்பணைத்தோட் 
பெண்டகைப் பொலிந்த பூங்கொடி 

கண்டேங் காண்டலுங் களித்தவெங் கண்ணே . 
இ - ள் . கருமையும் பெருமையுமுடையவிழி சுரும்பாகச் சிவந்தவாய் 
தளிராக அரும்பு போன்ற மெல்லிய முலை தொத்தாகப் பெரியமூங்கில்போன்ற 
தோளாலும் பெண்மைத் தன்மையாலும் அழகுபெற்றதோர் மலர்வல்லியனை 
யாளை நோக்கினேம் ; நோக்கினேமாக , மகிழ்ந்தன எமதுவிழிகள் . எ - று . ( க ) 

உ அசு . - ஐயம் : 
கன்னவி றோளான் கண்டபி னவளை 

யின்னளென் றுணரானை யமுற் றன்று . 
தொல் , களவு . சூ . 2. ந . மேற் ; நாற்கவி . சூ . 119 - உரை , மேற் , 


கக . - கைக்கிளைப்படலம் . 


ககக் 


ள் . 


எ 


எ 


உலக்கல் சீலிக்கப்பட்ட தோளினையுடையான் தரிசித்தபின் 
அவளை இன்ன தன்மையளென்று அறியான் ஐயப்பட்டது . 

தாமரைமேல் வைகிய தையல்கொ றாழ்தளிரிற் 
காமருவும் வானோர்கள் காதலிகொ - றேமொழி 
மையம ருண்கண் மடந்தைக 

ணைய மொழியா தாழுமென் னெஞ்சே . 
இ - ள் . தாமரைப்பூவின் மேலே தங்கின திருமகள் கொல்லோ ? தாழுந் 
தளிரினையுடைய சோலைமருவும் வானிடத்தோர்தம் காதன் மிக்க தெய்வமகள் 
கொல்லோ ? இனியமொழியினையும் அஞ்சனமேவின விழியினையுமுடைய மட 
வாளிடத்து ஐயப்பாடு ஒழியாது துயரத்திலே அழுந்தாநின்றது , என்னுடைய 
நெஞ்சு . 

( உ ) 
உ அஎ .-- துணிவு : 
மாநிலத் தியலு மாத ராமெனத் 

1 தூமலர்க் கோதையைத் துணிந்துரைத் தன்று . 
இ - ள் . பெரிய பூமியிடத்துநடக்கும் காதலினையுடையார் இவரெனச் 
சொல்லித் தூய்தான பூமாலையினையுடையாளைத் தெளிந்து சொல்லியது . எ - று. 
வ - று . " திருநுதல் வேரரும்புக் தேங்கோதை வாடு 

மிருநிலஞ் சேவடியுந் தோயு - மரிபரந்த 
போகித ழுண்கணு மிமைக்கு 

மாகு மற்றிவ ளகலிடத் தணங்கே . 
e ள் . அழகிய நுதலும் வேர்முகிழ்க்கும் , தேனையுடைய மாலையும் 
வாடும் , பெரிய நிலத்தினைச் சிவந்த அடியும் பொருந்தும் , செவ்வரிகருவரிபரந்த 
நீண்ட இமையினையுடைய மையுண்ட விழியும் இமைக்கும் , இவள் அகன்ற 
பூமியிடத்து மானிடமகளாகிய தெய்வமாகும் . 
மற்று , வினைமாற்று . இவள் ஆகுமென்க . 

உஅஅ . - உட்கோள் : -- 
இணரார் கோதையென் னெஞ்சத் திருந்து 

முணரா ளென்னையென வுட்கொண் டன்று . 
இ - ள் . கொத்துநிறைந்த மாலையினையுடையாள் என்மனத்திலேயிருக் 
தும் என்னை அறியாளென உள்ளத்திலே தலைவன் கைக்கொண்டது . 
வ - று . கவ்வை பெருகக் கரந்தென் மனத்திருந்துஞ் 

செவ்வாய்ப் பெருந்தோட் டிருநுதலா - ளவ்வாயி 

நாற்கவி . சூ. 120 - உரை , மேற் . 1 ஷ ஷ 121 - உரை , மேற் ; 
பெருங் . 4 , 17 : 32 - 3 . 

( பி- ம் . ) 1 ' தூய்தாங்கோதை' 


2 


புறப்பொருள் வெண்பாமா'ல . 


எ - 


( 
ச 
) 


எ 


லஞ்சொன் மாரிபெய் தவியா 

ணெஞ்சம் பொத்தி நிறைசுடு நெருப்பே . 
இ - ள் . ஆரவாரமிக மறைந்து என்னெஞ்சிலேயிருந்தும் , சிவந்தவாய் 
னையும் பெரிய தோளினையும் அழகிய நுதலினையுமுடையவள் அழகியவாயிடத்து 
அழகிய வார்த்தையாகியமழையைச் சொரிந்து ஆற்றாள் ; என்மனத்திலேகலந்து 
என்னுடைய நிறையுடைமையைச் சுடாநின்ரது காமத்தீ . 

காமத்தீயை அஞ்சொல்மாரிபெய்து அவியாளென்க . 
உட்கோளாவது - உறலாமென்பதனை உட்கொள்கை , 

ச 
உஅக.-- பயந்தோர்ப்பழிச்சல் : 
இவட்பயந் தெடுத்தோர் வாழியர் நெடிதென 

வவட்பயந் தோரை யானாது புகழ்ந்தன்று . 
( e) ள் . இவளைப் பெற்றெடுத்தோர் பெரிதும் வாழ்வாராகவெனச் 
சொல்லி அவளைப்பெற்றோரை அமையாது புகழ்ந்தது . 
வ - று . கல்லருவி யாடிக் கருங்களிறு கார திரு 

மல்லலஞ் சாரன் மயிலன்ன - சில்வளைப் 
பலவொலி கூந்தலைப் பயந்தோர் 

நிலவரை மலிய நீடுவா ழியரே . 
இ - ள் . மலையருவியாடி வலியயானை மேகம்போல முழங்கும் வளப் 
பத்தினையுடைய அழகிய மலைப்பக்கத்து மயிற்பேடையையொத்த சிலதொடி 
யினையும் பலபகுதியாய்த் தழைந்த மயிரினையுமுடையாளைப்பெற்றோர் , பூமி 
யெல்லையிலே மிக நெடுங்காலம் வாழ்வாராக . 

உ +0.-- நலம்பாராட்டல் : -- 
அழிபட செவ்வங் கூர வாயிழை 

பழிதீர் நன்னலம் பாராட் டின்று , 
இ - ள். மிக்கு நடக்கும் விதனஞ்சிறக்க , தெரிந்த ஆபரணத்தினையுடை 
யாடன் குற்றந்தீர்ந்த அழகிய நலத்தைக் கொண்டாடியது . 
வ - று . அம்மென் கிளவி கிளிபயில வாயிழை 

கொம்மை வரிமுலை கோங்கரும்ப - விம்மலை 
நறும்பூஞ் சார லாங்கட் 
குறுஞ்சுனை மலர்ந்தன தடம்பெருங் கண்ணே . 

ள். அழகிய மெல்லிதான வார்த்தையைக் கிளிபழகத் தெரிந்த 
ஆபரணத்தினையுடையாடன் குவிந்து அழகியவான கொங்கையைக் கோங்கு 
முகிழ்ப்ப இந்தவரையிடத்து நாறுமலரினையுடைய மலைப்பக்கத்துச் சிறுசுனைக் 
குவளைகள் பூத்தன , மிகப்பெரிய விழியினை . 

கற்காமத்து நலம் பாராட்டல் புணர்ச்சிதோன் றவரும் ; இஃது அன்ன 
தன்று 


எ 


கக.- கைக்கிளைப்படலம் . 


க ங ங 


- 


எ 


- 


- 


வ 


ள் . 


- 


எ 


உகஉ 


உகக . - நயப்புற்றிரங்கல் : 
கொய்தழை யல்குல் கூட்டம் வேண்டி 
யெய்துத லருமையி னிறப்பப் புகழ்ந்தன்று , 

கொய்ததழையான் அணிந்த அல்குலையுடையாள் தன் புணர்ச் 
சியை விரும்பிப் பொருந்துதற்கு அருமையான் மிகவும் புகழ்ந்தது . 
று . பெருமட நோக்கிற் சிறுநுதற் செவ்வாய்க் 

கருமழைக்கண் வெண்முறுவற் பேதை - திருமுலை 
புல்லும் பொறியி லேனுழை 
நில்லா தோடுமென் னிறையி னெஞ்சே . 

மிக்க மடப்பத்தாற்சிறந்த பார்வையினையும் சிறிய நுதலினையும் 
சிவந்த வாயினையும் கரிய மழைபோலக் குளிர்ந்த கண்ணினையும் விளர்த்த எயிற் 
றினையுமுடைய மடவாள் தன் அழகிய முலையைத்தழுவும் விதியிலாதேனிடத்துத் 
தரியாதே ஓடாநின்றது , என்னுடைய நிறையில்லர் தமனம் . 

( எ ) 
புணராவிரக்கம் : 
உணரா வெவ்வம் பெருக வொளியிழைப் 

புணரா விரக்கமொடு புலம்புதா வைகின்று . 
இ - ள் . பிறரறியாத துக்கமிகச் சுடர் விடும் ஆபரணத்தையுடையாளை 
மணவாத விதனத்தோடே தனிமையுறத் தங்கியது . 
வ - று . இணரார் நறுங்கோதை யெல்வளையாள் கூட்டம் 

புணராமற் பூச றரவு - முணராது 
தண்டா விழுப்படர் நலியவு 

முண்டா லென்னுயி ரோம்புதற் கரிதே . 
இ - ள் . தொத்து நிறைந்த நறியமாலையினையும் இலங்குந்தொடியினையு 
முடையாள் தன் புணர்ச்சி கூடாமையாலே பிறரிகழும் ஆரவாரம் உண்டாக 
வும் , அறியாது கெடாத சீர்மையினையுடைய நினைவு வருத்தவும் சிறிது உள 
தால் , என்னுடைய உயிர் ; இனிப் பாதுகாத்தற்கு அரிது . 

( அ ) 
உங.- வெளிப்படவிரத்தல் : 
அந்தழை யல்கு லணிநலம் புணரா 

வெந்துயர் பெருக வெளிப்பட விரந்தன்று , 
இ - ள். அழகிய தழையணிந்த அல்குலினையுடையாள் தன் நல்ல நலத் 
தைக்கூடாத வெய்யவருத்தம் மிகத் தோன்ற இரந்தது . 
வ - று . உரவொலி முந்நீ ருலாய்நிமிர்ந் தன்ன 

கரவருங் காமங் கனற்ற - விரவெதிர 
முள்ளெயி றிலங்கு முகிழ்நகை 
வெள்வளை நல்காள் விடுமென் னுயிரே . 


று . 


எ 


- 


கஙச 


புறப்பொருள் வெண்பாமாலை . 


இ - ள் . வலிய ஆரவாரத்தினையுடைய கடல் கடந்தேறிப் பரந்தாலொ 
த்த ஒளித்தற்கரிய ஆசையழற்ற இரத்தலெதிர முட்போன்ற பல்லுவிளங்கும் 
மூரன்முறுவலையும் வெள்வளையினையுமுடையாள் அருளாள் . ; விடும் , என்னு 
டையவுயிர் . 

* ஆண்பாற்கூற்றுக் கைக்கிளை முற்றிற்று . 


று . 


[பெண்பாற் கூற்று. ) 


எ 


( கரு.-- சூத்திரம்.) 
காண்ட னயத்த லுட்கோண் மெலிதன் 
மெலிவொடு வைகல் காண்டல் வலித்தல் 
பகன் முனி வுரைத்த லிரவுநீடு பருவரல் 
கனவி னாற்ற னெஞ்சொடு மெலிதல் 

பெண்பாற் கூற்றுக் கைக்கிளை யாகும் . 
என் - னின் , பெண்பாற்கூற்றுக் கைக்கிளையாமாறு உணர்த்துதல் நுதலிற்று . 

இ - ள் . காண்டல்முதலாக நெஞ்சொடு மெலிதலீறாகச் சொல்லப்பட்ட 
பத்தும் பெண்பாற்கூற்றுக்கைக்கிளையாம் . 
அவற்றுள் , 

உகச . -காண்டல் : 
தேம்பாய் தெரியல் விடலையைத் திருநுதற் 

காம்பேர் தோளி கண்டுசோர்ந் தன்று . 

ள் . மதுப்பொழியும் மாலையினையுடைய தலைவனை அழகிய நுதலினை 
யும் மூங்கில்போன் றதோளினையுமுடையாள் நோக்கி மெலிந்தது , 
வ று . கடை 

டநின்று காம நலியக் கலங்கி 
யிடைநின்ற வூரலர் தூற்றப் - புடைநின்ற 
* வெற்கண் டிலனந் நெடுந்தகை 
தற்கண் டனென்யான் கண்ட வாறே , 

என்னிடத்திலே ஆசையானது நின்று நெருக்க மயங்கி நடுவு 
நின்ற ஊர் அலரெடுப்பப் பக்கத்திலேநின்ற என்னைக்கண்டிலன் , அந்தப் பெரிய 
மேம்பாட்டினையுடையவன் ; தன்னைக்கண்டேன்யான் , கண்டபடியே ! எ-று . ( க ) 

உகூரு.-- நயத்தல் : 
கன்னவி றிணிதோட் காளையைக் கண்ட 

நன்னுத லரிவை நயப்புரைத் தன்று . 
இ - ள். உலக்கல்பழகிய திண்ணியதோளையுடைய தலைவனைக்கண்ட நல்ல 
நுதலினையுடைய மடந்தையினது ஆசைப்பாட்டைச் சொல்லியது . 

பு - வெ . 3076 : 3 - 4 . 


இ - ள். 


- 


கக.- கைக்கிளைப்படலம் . 


கஙரு 


. 


- 


எ 


வ - று . கன்னவி றோளானைக் காண்டலுங் கார்க்குவளை 

யன்னவென் கண்ணுக் கமுதமா - மென்னை 
மலைமலிந் தன்ன மார்ப 

முலைமலிந் தூழூழ் முயங்குங் காலே . 
இ - ள் . மலையையொத்த தோளானைக்கண்டேனாகக் கருங்குவளையனைய 
என்கண்ணிற்கு அமிழ்தமாகாநின்றது ; எங்ஙனேயிருக்குமோ ! வரைபரந்தா 
லொத்த அகலத்தை முலைவிம்மி முறைமுறையாகத் தழுவுமிடத்து . எ - று . ( உ ) 

உகாசு . - உட்கோள் : 
வண்டமர் குஞ்சி மைந்தனை நயந்த 

வொண்டொடி யரிவை யுட்கொண் டன்று . 
இ - ள் . சுரும்பு மேவும் மயிரினையுடைய தலைவனை விரும்பிய ஒள்ளிய 
வளையினையுடைய தலைவி உட்கொண்டது . 
வ - று. உள்ள முருக வொளிவளையுங் கைநில்லா 

கள்ளவிழ் தாரானுங் கைக்கணையா - னெள்ளிச் 
சிறுபுன் மாலை தலைவரி 

னுறு துய ரவலத் துயலோ வரிதே . 
இ - ள். நெஞ்சுவருந்த ஒள்ளிய தொடிகளும் கரத்தைப் பொருந்தா 
வாயின ; தேனொழுகப்பட்ட மாலையினையுடையானும் என்னுடைய கரங்க 
ளுக்கு எய்தானாயினான் ; இகழ்ந்து சிறிய தாய்ப் புற்கென்றமாலைக்காலம் கை 
கூடின் , மிகும்வருத்தத்தைச்செய்யும் இழுக்கினின்றும் பிழைத்தல் சால 
அருமையுடைத்து . 

( ங ) 
உகஎ . - மெலிதல் : 
ஒன்றார் கூறு முறுபழி நாணி 

மென்றோ ளரிவை மெலிவொடு வைகின்று . 
ள் . பொருந்தாதார் சொல்லும் மிக்க அலருக்கு நாணி மெத்தென்ற 
தோளினையுடைய தலைவி வாட்டத்துடனே தங்கியது . 
வ - று . குரும்பை வரிமுலைமேற் கோல நெடுங்க 

ணரும்பிய வெண்முத் துகுப்பக் - கரும்புடைத்தோட் 
காதல்செய் காமங் கனற்ற 

வேதி லாளற் கிழந்தனெ னெழிலே. 
இ - ள் . குரும்பை போன்ற நல்லமுலைமேலே அழகிய நெடியவிழி 
தோற்றிய வெண்முத்தான கண்ணீரைச்சிந்தச் சந்தனகுங்குமங்களாற் காம 
னது கரும்பெழுதியதோளினைத் தழுவவேண்டுமென்னும் ஆசையைப்பண் 
ணும்விழைவு கனற்ற 
கனற்ற நமக்கு அருளாத அயலானுக்குப் 

அருளாத அயலானுக்குப் போக்கினேனே 
என் அழகினை . 

( 


- 


எ - று . 


* 


. 


( 
ச 
) 


கசக 


புறப்பொருள் வெண்பாமாலை . 


எ - று . 


- 


பமாக 


உகஅ .-- மெலிவோடுவைகல் : 
மணிவளை நெகிழ மாநலந் தொலைய 

வணியிழை மெலிவி னாற்றல்கூ றின்று : 

ள் . மாணிக்கத்தொடிகழலப் பெரிய அழகுகெட அழகிய ஆபர 
ணத்தினையுடையாளது தளர்ச்சியின் வலிமையைச் சொல்லியது . 
வ - று . பிறைபுரை வாணுதல் பீரரும்ப மென்றோ 

ளிறைபுனை யெல்வளை யேக - நிறைபுணையா 
யாம நெடுங்கட னீந்துவேன் 
காம வொள்ளெரி கனன்றகஞ் சுடுமே . 
ள் . 

இளமதியையொத்த ஒளிநுதல் பீர்போலப் பசப்புத்தோற்ற 
மெத்தென்றதோளின் முன்கையிலணிந்த இலங்குதொடி ஓட நிறையே தெப் 

யாமமாகிய பெரியகடலை நீந்தாநிற்பேனாயினும் , ஆசையென்னும் ஒள் 
ளியநெருப்பு அழன்று நெஞ்சை எரிக்கும் . 

உகூகூ.- காண்டல்வலித்தல் : 
மைவரை நாடனை மடந்தை பின்னருங் 

கைவளை சோரக் காண்டல் வலித்தன்று . 

ள் . மேகத்தைப் பொருந்தின மலைநாடனை மடவாள் இரண்டாவ 
தும் கையில் வளைசோர்கையாலே காணவேண்டுமென் றலை நிச்சயித்தது . எ - று . 
வ - று . வேட்டவை யெய்தி விழைவொழிதல் பொய்போலு 

மீட்டு மிடைமணிப் பூணானைக் - காட்டென்று 
மாமை பொன்னிறம் பசப்பத் 

தூமலர் நெடுங்கண் எயிறுறந் தனவே . 
இ - ள் . விரும்பினவற்றைப் பெற்று ஆசைப்பாடு நீங்குமது பொய்யே 
போலும் ; இரண்டாவதும் செறிந்தமணியாற்சிறந்த ஆபரணத்தினையுடையா 
னைக் காட்டுகவென்று சொல்லி மேனி பொன்னிறம் போலப் பசப்பத் தூமலர் 
போன்ற நெடியவிழிகள் உறக்கத்தையொழிந்தன . 
கண் காட்டென்று துயிறு றந்தனவென்க , 

».00.- பகன்முனிவுரைத்தல் : 
புரிவளை நெகிழப் புலம்பொடு நின்றோள் 

பருவ்ர லுள்ளமொடு பகன்முனி வுரைத்தன்று . 

ள். முறிக்குவளை சோரத் தனிமையுடனேநின்ற தலைவி துயரமிக்க 
உள்ளத்தோடே பகற்பொழுதை வெறுத்தபடியைச் சொல்லியது . 


- 


எ - 


சு 


எ - று . 


கக .-- கைக்கிளைப்படலம் . 


கஙஎ 


வ - று . தன்க ணளியவாய் நின்றேற்குத் தார்விடலை 

வன்கண்ண னல்கா னெனவாடு - மென்க 
ணிடரினும் பெரிதா லெவ்வம் 

படரினும் பெரிதாற் பாவியிப் பகலே . 
இ - ள் . தன்னிடத்து அருளை ஆசைப்பட்டு நின்ற எனக்கு மாலையினை 
யுடைய தலைவன் தறுகண்ணன் அருளானெனச்சொல்ல மெலியும் என்னி 
டத்து வருத்தத்திலும் பெரியதொன்றால் , மானம் ; என்னுடைய நினைவிலும் 
பெரிதால் , பாவியான இப்பகற்பொழுது . 

» 0க.- இரவு நீடுபருவரல் : 
புலம்பொடு வைகும் பூங்குழை கங்குற் 

கலங்கினேன் பெரிதெனக் கசிந்துரைத் தன்று , 
இ - ள். தனிமையுடனே தங்கும் பொலிந்தகுழையினையுடையாள் இர 
வின் கண் மனமயங்கினேன் பெரிதெனச்சொல்லி நெகிழ்ந்துசொல்லியது . எ - று . 
வ - று . பெண்மே னலிவு பிழையென்னாய் பேதுறீஇ 

விண்மே லியங்கு மதிவிலக்கி - மண்மே 
னினக்கே செய்பகை யெவன்கொ 

லெனக்கே நெடியை வாழிய ரிரவே . 
இ - ள் . பெண்பாலிடத்து நெருக்குநெருக்குத் தப்பென்று பாராய் , 
அறிவின்மையுற்று ஆகாசத்திடத்தே உலாவுமதியைப் போகாதபடி விலக்கி ; 
பூமியிடத்து நினக்கு யான் செய்தமாறுபாடு எவன்கொலோ ? எனக்கே நீ 
நெடியையாயிருந்தாய் ; வாழ்வாயாக , இரவுப்பொழுதே. எ - று . ( அ ) 

» 02 .--- கனவினரற்றல் : 
ஒண்டொடி மடந்தை யுருகெழு கங்குலிற் 

கண்டவன் கரப்பக் கனவி னரற்றின்று . 
இ - ள் . ஒள்ளிய வளையினையுடைய தலைவி அஞ்சுதல்பொருந்திய இர 
வுப்பொழுதிடத்துக் கண்ட தலைவன் ஒளிப்பக் கனவின் கண் வாய்விட்டுப்புலம் 
பியது , 
வ - று . அயர்வொடு நின்றே னரும்படர்நோய் தீர 

நயவரும் பள்ளிமே னல்கிக் - கயவா 
நனவிடைத் தமியேன் வைகக் 

கனவிடைத் தோன்றிக் கரத்தனீ கொடிதே . 
இ - ள். மயக்கத்தோடு நின்றேனுடைய அரியநினைவினால் வந்த நோய் 
நீங்க நன்மையுண்டாம் சயனத்தின்மேல் எனக்கருளி, கீழ்மகனே , நனவின் 
கண்ணே தனியேனாகி யான் தங்கக் கனவினிடத்தேதோற்றி நீ மறைந்து 
போவது கொடி தாயிருந்தது . 

கஅ 


கா அ 


புறப்பொருள் வெண்பாமாலை . 


- 


- 


எ . 

று . 


எ.று. 


கூகூ. இதுவுமது 
பெய்வளை யவனொடு பேணிய கங்கு 

லுய்குவன் வரினென வுரைப்பினு மதுவே . 
இ - ள் . இட்ட வளையினையுடையாள் தலைவனோடுவிரும்பிய இரவுப் 
பொழுதுவரிற் பிழைப்பேனெனச்சொல்லினும் அத்துறையாகும் . 
வ - று . தோடவிழ்தார் யானுந் தொடர வவனுமென் 

பாடகச் சீறடியின் மேற்பணிய - நாடகமா 
வைகிய கங்கு றலைவரி 

னுய்குவெ னுலகத் தளியேன் யானே . 
இ - ள் . இதழ்விரிந்தமாலை செவ்வியழிந்தமை யானும் வினவத் தலைவ 
னும் என்னுடைய பாடகத்தினையுடைய சிற்றடி மேலே வணங்கக் கூத்தாகத் 
தங்கிய இரவுப்பொழுது இன்னம்கை கூடிற் பிழைப்பேன் ; பூமியிடத்து அளி 
யேன்யான் . 

( கா ) 
ங..ச.- நெஞ்சொடுமெலிதல் : 
அஞ்சொல் வஞ்சி யல்லிருட் செலீஇய 

நெஞ்சொடு புகன்ற நிலையுரைத் தன்று . 
இ - ள் . அழகிய சொல்லினையுடைய வஞ்சிக்கொம்பையொப்பாள் இர 
வுப்பொழுது இருளின்கட் ' செல்வான்வேண்டி மனத்தோடு விரும்பிய நிலை 
யைச்சொல்லியது . 
வ - று . மல்லாடு தோளா னளியவாய் மாலிருட்கட் 

செல்லா மொழிக செலவென்பாய் - நில்லாய் 
புனையிழை யிழந்த பூச 

னினையினு நினைதியோ வாழியென் னெஞ்சே. 
இ - ள் . ' மல்லின் செய்தியுலாவும் புயத்தினையுடையான் றன் அளியை 
ஆசைப்பட்டு மயக்கமுடைய இருளிடத்துச் செல்லக்கடவேமல்லேம் ; 
தவிர்வாயாக போக்கை ' என்று சொல்லுவாய் ; நீநில்லாய் ; அணிந்த ஆபரணஞ் 
சோர்ந்த ஆரவாரத்தை உள்ளுவையோ ? உள்ளாயோ ? வாழ்வாயாக ; எனது 
நெஞ்சே . 

( கக ) 
துவுமது : 
வரிவளை நெகிழ்த்தோன் முன்செல வலித்தே 

னரிவைய ரறிகென வுரைப்பினு மதுவே . 
இ - ள். அழகிய வளையை நெகிழப்பண்ணினோன் முன்னே போவேனாகத் 
துணிந்தேன் ; அரிவையரெல்லாம் இதனை அறிகவெனச்சொல்லினும் முன்பு 
சொன்ன துறையேயாம் , 
வ - று . நல்வளை யேக நலந்தொலைவு காட்டிய 

செல்லல் வலித்தேனச் செம்மன் முன் - பில்லாத 


15 


ங O ரு . 


- 


கஉ.- பெருந்திணைப்படலம் . 


கஙக 


வம்ப வுரையொடு மயங்கிய 

வம்பற் பெண்டிரு மறைகவெம் மலரே . 
இ - ள் . அழகிய தொடி கழல என்னழகு அழிவுகாட்டுவான் வேண்டிப் 
போதல் உடன்பட்டேன் , அத்தலைவன் முன்பு ; இல்லாத புதுவார்த்தையோடு 
கலங்கிய புறங்கூறும் பெண்டிரும் சொல்லுக , எம்முடைய அலரை . 

யான் சொல்லவலித்தேனெனச்சொல்லிற் பெருந்திணையாம் . (கஉ ) 

ஆண்பாற் கூற்றுப் பெண்பாற் கூற்றுக் கைக்கிளைப் பாட்டு 
இருபத்தொன்றும் முடிந்தன . 

பதினொன்றாவது கைக்கிளைப்படலம் முற்றிற்று . 


எ 


பன்னிரண்டாவது 


பெருந்தி வணப்படலம். 

[ பெண்பாற் கூற்று. ) 


( கசு.--சூத்திரம்.) 
வேட்கைமுந் துறுத்தல் பின்னிலை முயறல் 
பிரிவிடை யாற்றல் வரவெதிர்ந் திருத்தல் 
வாராமைக் கழித லிரவுத்தலைச் சேற 
லில்லவை நகுதல் புலவியுட் புலம்பல் 
ரு பொழுதுகண் டிரங்கல் பரத்தையை யேசல் 
கண்டுகண் சிவத்தல் காதலிற் களித்தல் 
கொண்டகம் புகுதல் கூட்டத்துக் குழைத 
லூடலு ணெகிழ்த லுரைகேட்டு நயத்தல் 

பாடகச் சீறடி பணிந்தபி னிரங்கல் 
க 0 பள்ளிமிசைத் தொடர்தல் செல்கென விடுத்தலென 

வொன்பதிற் றிரட்டியோ டொன்று முளப்படப் 

பெண்பாற் கூற்றுப் பெருந்திணைப் பால . 
என் - னின் , பெருந் திணைக்குரிய பெண்பாற்கிளவியாமாறு உணர்த்துதல் 
நுதலிற்று . 

இ - ள் . வேட்கை முந்துறுத்தல்முதலாகச் செல்கெனவிடுத்தலீறாகச்சொல் 
லப்பட்ட பத்தொன்பதும் பெருந்திணைக்குரிய பெண்பாற்கிளவியாம் . எ - று . 
அவற்றுள் , 

கூசு. - வேட்கைமுந்துறுத்தல் : 
கையொளிர் வேலவன் கடவக் காம 
மொய்வளைத் தோளி முந்துற மொழிந்தன்று . 


: 


எ - று 


க்சல் புறப்பொருள் வெண்பாமாலை .. 

இ - ள் . கையிடத்தேவிளங்கும் வேலினையுடையவன்செலுத்த வேட் 
கையைச் செறிந்ததொடியாற்சிறந்த தோளினையுடையாள் தலைவன் முன்னே 
சொல்லியது . 
வ - று . எழுதெழின் மார்ப மெனக்குரித் தாகென் 

றழுதழுது வைகலு மாற்றேன் - றொழுதிரப்பல் 
வல்லிய மன்ன வயவேலோய் வாழ்கென 

வல்லியந்தார் நல்க லறம் . 
இ - ள் . சந்தனகுங்குமச்சேற்றால்வரிக்கும் அழகினையுடைய அகலம் 
எனக்கே சேமமாகவேண்டுமென்றுசொல்லி அழுதழுது நாடோறும் பொறே 
னாகிப் பணிந்து வேண்டிக்கொள்வேன் ; புலியையொத்த வலிய வெற்றி 
வேலினையுடையோய் , உயிர்வாழ்வாயாகவென எனக்கு நின் அல்லியினையுடைய 
மாலையைத் தருதல்காண் அறமாவது . 

கூ .07 . - பின்னிலை முயறல் : 
முன்னிழந்த நலனசைஇப் 

பின்னிலை மலைந்தன்று . 
இ - ள் . தலைவி முன்பு தோற்றத் தன் அழகைநச்சி இரந்து பின்னிற்றலை 
மேற்கொண்டது . 
வ - று . மற்கொண்ட திண்டோண் மறவே னெடுந்தகை 

தற்கண்டு மாமைத் தகையிழந்த - வெற்காணப் 
பெய்களி யானைப் பிணரெருத்திற் * கண்டியான் 

கைதொழுதேன் றான்கண் டிலன் . 
இ - ள் . மற்றொழிலைமேற்கொண்ட திண்ணிய புயத்தினையும் சினவே 
வினையுமுடைய பெரியமேம்பாட்டாளன் தன்னைக்கண்டு நிறத்தின் அழகை 
யிழந்த என்னைக்காணச் சொரியுமதத்தினையுடையகளிற்றினது சருச்சரையாற் 
பொலிந்த கழுத்தகத்தேகண்டு யான் கையைக்குவித்தேன் ; தான் என்னைக் 
கண்டிலன் , 

( உ ) 
» 0 அ .-- பிரிவிடையாற்றல் : 
இறைவளை நெகிழ வின்னா திரங்கிப் 

பிறை நுதன் மடந்தை பிரிவிடை யாற்றின்று . 
ள் . முன்கையில் தொடிசோர வெறுத்து வருந்தி இளமதிபோன்ற 
நுதலினையுடைய மடவாள் தலைமகன் பிரிந்தவிடத்து ஆற்றியது . 
வ் - று. ஓடுக கோல்வளையு மூரு மலாறைக 

தோடவிழ் தாழை துறைகமழக் - கோடுடையும் 
பூங்கானற் சேர்ப்பன் புலம்புகொண் மான்மாலை 
நீங்கானென் னெஞ்சகத்து ணின்று . 
பு - வெ . 294 : 3 . 4 . 

( பி - ம் .) 1 'மலிந்தன்று ' 


எ - 


க 2 .-- பெருந்திணைப்படலம் . 


ள் . 


எ 


எ 


கையைவிட்டுப்போவனவாக திரண்டதொடியும் ; ஊரிலுள் 
ளாரும் பழிதூற்றுக ; இதழ்விரியுந்தாழை நீர்த்துறையெல்லாம் மணநாறச் 
சங்குபோல் மலரும் பொலிந்தகடற்கானலையுடையசேர்ப்பன் தனிமை கொண்ட 
மயக்கமுடைத்தான மாலைக்காலத்துப் போகான் ; என்னெஞ்சத்திடத்து நிலை 
பெற்று . 

கூகூ.- வரவெதிர்ந்திருத்தல் : 
முகைபுரை முறுவன் முள்ளெயிற் றரிவை 

வகைபுனை வளமனை வரவெதிர்ந் தன்று . 
இ - ள் . முல்லையரும்பன்ன நகையாற்சிறந்த கூரியபல்லினையுடைய 
மடவாள் பலகூறுப்படக் கைசெய்த செல்வமனையிடத்தே தலைவன் வருதலை 
ஏற்றிருந்தது . 
வ - று . காம நெடுங்கட னீந்துங்காற் கைபுனைந்த 

பூமலி சேக்கைப் புணைவேண்டி - நீமலிந்து 
செல்லாய் சிலம்பன் வருதற்குச் சிந்தியா 

யெல்லாக நெஞ்ச மெதிர் . 
இ - ள் . ஆசையாகிய பெரிய கடலை நீந்துமிடத்துக் கைசெய்யப்பட்ட 
மலர்மிக்க சயனத்திடத்துக் கூட்டமாகிய தெப்பத்தை வேண்டி நீ விரைந்து 
போகாய் ; தலைவன் இவ்விடத்துவருதற்கு நினையாய் ; நீமயக்கம் நீங்கி விள 
க்கமுற என்னெஞ்சே, எதிரே . எ - று . 
எதிர் செல்லாயென்க . 

( ச ) 
ஙக.- வாராமைக்கழிதல் : 
நெடுவேய்த் தோளி நிமித்தம் வேறுபட்ட 

வடிவே லண்ணல் வாராமைக் கழிந்தன்று , 
இ - ள் . உயர்ந்த மூங்கிலன்னதோளினாள் , சொகினவிகற்பத்தாலே 
வடித்த வேலினையுடைய தலைவன் வாராதொழிய அதற்கு அழிந்தது . 
வ - று . நுடங்கருவி யார்த்திழியு நோக்கருஞ் சார 

* லிடங்கழி மான்மாலை யெல்லைத் - தடம்பெருங்கண் 
டாரார மார்பன் றமியே னுயிர் தளர 

வாரான்கொ லாடும் வலம் . 
இ - ள் . அசையும் மலையருவி ஆரவாரித்துவிழும் பார்த்தற்கரிய மலைப் 
பக்கத்து இராகவேகத்தையுண்டாக்கும் மயக்கமுடைய மாலையளவிலே மிகப் 
பெரிய கண்ணானது , மாலையாற்சிறந்த ஆரமார்பன் தனியேனுடைய உயிர் 
மெலிய வாரான் . போலும் ; வலம் துடியாநின்றது . 

தடம்பெருங்கண் வலமாடுமென்க . 
* சிலப் . 10 : 219 - 20 , அடியார் . உரை ; மணி . 10: 22 , 18 : 119 , 


எ . - 


2 


கச 


புறப்பொருள் வெண்பாமாலை . 


மின்னுவதாக , 


எ 


ஙகக .-- இரவுத்தலைச்சேறல் : 
காண்டல் வேட்கையொடு கனையிரு ணடுநாண் 

மாண்ட சாயன் மனையிறந் தன்று , 
-ள் . தலைவனைக் காணவேண்டுமென்னும் ஆசையோடு செறிந்த இரு 
ளையுடைய ஒத்த யாமத்து மாட்சிமைப்பட்ட மென்மையாள் தன் இல்லினின் 
றும் இறந்தது . 
வ - று . * பணையா வறைமுழங்கும் பாயருவி நாடன் 

பிணையார மார்பம் பிணையத் - துணையாய்க் 
கழிகாம முய்ப்பக் கனையிருட்கட் செல்கேன் 

வழிகாண மின்னுக வான் . 
இ - ள் . வீரமுரசென்னக் கற்பாறையிடத்து ஒலிக்கும் பரந்த அருவியாற் 
பொலிந்தநாடன் மூட்டுவாயினையுடைய ஆரமார்பத்தைத்தழுவ எனக்குத்துணை 
யாய் மிக்க ஆசை செலுத்தச் செறிந்த இருளிடத்துப் போவேன் , நெறியைக்காண 
மேகம் , 

( சு ) 
கூகஉ.- இல்லவைக்குதல் : 
இல்லவை சொல்லி யிலங்கெயிற் றரிவை 
நல்வய லூரனை நகைமிகுத் தன்று , 

உள்ளனவல்லாதவற்றையுரைத்து விளங்கும் பல்லினையுடைய 
மடவாள் அழகிய பழனஞ்சூழ்ந்தவூரனை நகையைப்பெருக்கியது . 
வ - று . முற்றா முலையார் முயங்க விதழ்குழைந்த 

நற்றா ரகல நகைதரலி - னற்றார் 
கலவே மெனநேர்ந்துங் காஞ்சி நல் லூர 

புலவேம் பொறுத்த லரிது . 
இ - ள் . இளமுலையினையுடையார் தழுவப் பூந்தோடுவாடின அழகிய 
மாலையினையுடைய மார்பம் சிரிப்பைத்தருதலின் , அழகியமாலையினை மணவே 
மென நிச்சயித்தும் காஞ்சிமரத்தினையுடைய அழகியவூரனே , ஊடேம் ; நின் 
னுடன் ஊடின் , ஆற்றுதலரிது . எ - று . 
அரிது ஆதலிற் புலவேம் . 

ஙக ...-- புலவியுட்புலம்பல் : 
நலவளை மடந்தை நற்றார் பரிந்து 

புலவி யாற்றாள் புலம்புற் றன்று . 
இ - ள் . அழகிய தொடியினையுடைய மடவாள் தலைவன் மார்பின் மாலை 
யை அறுத்து ஊடலர்ற்றாளாய்த் தனிமையுற்றது . 

* தொல் . அகத் . சூ . 54 - இளம் , மேற் . 


ள் . 


( 
எ 
) 


கஉ.- பெருந்திணைப்படலம் . 


இ - ள் . 


இ - ள் . 


வ - று . ஓங்கிய வேலான் பணியவு மொள்ளிழை 

தாங்காள் வரைமார்பிற் றார்பரிந் - தாங்கே 
யடும்படர் மூழ்கி யமைமென்றோள் வாட 
நெடும்பெருங்க ணீந்தின நீர் . 

ள் . உயர்ந்தவேலினையுடையான் வணங்கவும் ஒள்ளிய ஆபரணத் 
தினையுடையாள் கோபத்தைத் தடாளாய் மலையன்ன அகிலத்தின்மாலையை 
யறுத்து அவ்விடத்திலே வருத்துந்துயரத்திலே அழுந்தி மூங்கில் போன்ற 
மெல்லிய தோள்கள் மெலிய நெடியவாய்ப் பெரியவாகிய கண்கள் நீரிலே 
மிதந்தன . 

( அ ) 
ஙகச . - பொழுதுகண்டிரங்கல் : 
நிற்ற லாற்றா ணெடிதுயிர்த் தலமரும் 
பொற்றொடி யரிவை பொழுதுகண் டிரங்கின்று . 

உயிர்நிற்றலைப் பொறாளாய் நெட்டுயிர்ப்புக்கொண்டு சுழலும் 
பொன்னாற்செய்த வளையினையுடைய தலைவி மாலைப்பொழுதைக்கண்டு வரும் 
தியது . 
வ - று . இறையே பிறந்தன வெல்வளை யுண்க 

ணுறையே பொழிதலு மோவா - நிறையைப் 
பருகாப் பகல்கரந்த பையுள்கூர் மாலை 
யுருகா வுயங்கு முயிர் . 

கையிறையைக்கடந்தன , விளக்கத்தினையுடையதொடிகள் ; 
மையுண்டவிழிகள் துளியைச்சொரிதலும் ஒழியா ; என் நிறையையுண்டு 
ஆதித்தெனொளித்த நோய்மிகும் மாலைக்காலத்துக் கரைந்துவருந்தாநிற்கும் , 
பிராணன் . 

( க ) 
ஙகரு.-- பரத்தையையேசல் : -- 
அணிவய லூரனொ டப்புவிழ வமரும் 

பணிமொழி யரிவை பரத்தையை யேசின்று . 

ள் . அழகியபழனத்தையுடைய ஊரனுடனே நீர் விளையாட்டுவிரும் 
பும் மெல்லிய சொல்லினையுடைய தலைமகள் பரத்தையைப்புல்லற்கூறியது . 


எ 


- 


இ - ள். 


எ - 


வ - று . யாமுயங்கு மென்முலையால் யாணர் வயலூரன் 

றேமுயங்கு பைந்தார் திரைமுயங்க - யாமுயங்க 
வெவ்வையர் சேரி யிரவு மிமைபொருந்தாக் 
கவ்வை கருதிற் கடை . 

ள் . யாம் பொறையாற்றா துவருந்தும் மெல்லிய கொங்கையாலே 
புதுவளப்பத்தினையுடைய கழனியால் நிறைந்த ஊரனது தேன் 

தழுவும் செவ்வி 


புறப்பொருள் வெண்பாமாலை . 


- 


மாலையைப் புனற்றிரை தழுவாநிற்ப யாம் தழுவாநிற்ப , இதற்கு எந்தங்கைய 
ராகிய பரத்தையர்சேரி பலரும் உறங்கும் இரவும் கண்ணிமைகூடாத ஆரவார 
த்தைநினைப்பிற் சாலப் புல்லியது . 

( கா ) 
ஙகசு .-- கண்டுகண்சிவத்தல் : 
உறுவரை மார்ப னொள்ளிணர் நறுந்தார் 

கறுவொடு மயங்கிக் கண்சிவந் தன்று . 
இ - ள் . பெரியமலைபோன்ற 

அகலத்தினையுடையவனது 
தொத்தினையுடைய கமழுமாலையை முனிவுடனே கலங்கித் தலைவி கோபித் 


ஒள்ளிய 


எ 


- 


- 


வ - று . கூடிய கொண்கன் குறுகக் கொடிமார்பி 

னாடிய சாந்தி னணிதொடர்ந்து - வாடிய 
தார்க்குவளை கண்டு தரியா விவண்முகத்த 

கார்க்குவளை காலுங் கனல் . 
இ - ள் . மணந்தகொழுநன் அணுகக் கொடியனையாள் மார்பிடத்துத் 
தோய்ந்த சந்தனத்தின் அழகுமேவிச் செவ்வியழிந்த செங்கழுநீர்மாலையைக் 
கண்டு பொறாவாய் இவளுடைய முகத்திற் செவ்விக்குவளையாகிய கண்கள் 

அழ 
லைச்சொரியும் . 

( கக ) 
ஙகள .-- காதலிற்களித்தல் : 
மைவரை நாடன் மார்பகம் பொருந்திக் 

கைவிட லறியாக் காதலிற் களித்தன்று . 
இ - ள் . மேகம் பொருந்தின மலைநாடனுடைய மார்பிடத்தேமேவி நீங் 
குதலறியாத அன்பினால் மகிழ்ந்தது . 
வ - று . காதல் பெருகிக் களிசெய்ய வக்களியாற் 

கோதையுந் தாரு மிடைகுழைய - மாதர் 
கலந்தாள் கலந்து கடைக்கண்ணாற் கங்குல் 

புலந்தாள் புலரியம் போது . 
இ - ள் . 

அன்புமிக்குக் களிப்புச்செய்ய அம்மகிழ்ச்சியால் மாலையும் 
கோதையும் நடுவேவாடக் காதலினையுடையாள் கூடினாள் ; கூடிக் கடைக்கண் 
னாலே நோக்கி இரவுப்பொழுதைமுனிந்தாள் , விடியற்காலத்து . 
கங்குல் கழிந்ததென்று புலந்தாள் . 

( கஉ ) 
கூகஅ.-- கொண்டகம்புகுதல் : 
காதல் பெருகக் கணவனைக் கண்ணுற்றுக் 
கோதையாற் பிணித்துக் கொண்டகம் புக்கன்று . 


. 


கஉ.- பெருந்திணைப்படலம் . 


கசரு 


- 


( 
கங 
) 


இ - ள் . 


இ - ள் . 

ள் . அன்புமிகக் கொழுானைக்கண்டு மாலையாற்கட்டி அகத்திலே 
கொண்டு புக்கது . 
வ - று . கண்டு களித்துக் கயலுண்க ணீர்மல்கக் 

கொண்டகம் புக்காள் கொடியன்னாள் - வண்டினங் 
காலையாழ் செய்யுங் கருவரை நாடனை 
மாலையான் மார்பம் பிணித்து . 

-ள். தலைவனைக்கண்டு மகிழ்ந்து கயல்போன்ற மையுண்டகண் நீர் 
மிக அகத்திலே கொண்டு புக்காள் , வல்லியனையாள் ; சுரும்பினங்கள் காலைப் 
பொழுதிலே யாழ்போலவிசைக்கும் கரியமலைநாடனைத் தாராலே அகலத்தைக் 
கட்டிக்கொண்டு , 
பிணித்துக் கொண்டகம்புக்காள் கொடியன்னாளென்க. 

ஙககூ . - கூட்டத்துக்குழைதல் : 
பெய்தா ரகலம் பிரித லாற்றாக் 
கொய்தழை யல்குல் கூட்டத்துக் குழைந்தன்று . 

இட்டமாலையினையுடைய அகலத்தை நீங்குதல் பொறாத பறித்த 
தழையாற்சிறந்த அல்குலினையுடையாள் புணர்ச்சியிடத்து நெகிழ்ந்தது . எ - று . 
வ - று . மயங்கி மகிழ்பெருக மால்வரை மார்பிற் 

றயங்கு புனலூரன் றண்டார் - முயங்கியும் 
பேதை புலம்பப் பிரிதியோ நீயென்னுங் 
கோதைசூழ் கொம்பிற் குழைந்து , 

மனங்கலங்கிக் களிப்புமிகப் பெரிய வரைபோன்ற மார்பினை 
யுடைய அசையும்புனலூரன் றன் குளிர்ந் தமாலையைத் தழுவியும் மடவாள் 
யான் தனிமைப்பட நீபிரிகின்றா யோவென்று சொல்லும் ; மாலை சுற்றின பூங் 
கொம்புபோலத் தளர்ந்து . 
தளர்ந்து நீபிரிதியோவென்னும் . 

( கச ) 
».20.- ஊடலுணெகிழ்தல் 
நள்ளிருண் மாலை நடுங்கஞர் நலிய 

வொள்வளைத் தோளி யூடலு ணெகிழ்ந்தன்று . 
இ - ள் . செறிந்த இருளையுடைய மாலைக்காலத்துத் துளங்காநின்ற 
துயரநெருக்க ஒள்ளியதொடியா ற்சிறந்த தோளினையுடையாள் வழக்காட்டிடத் 
துக் குழைந்தது . 
வ - று . தெரிவின்றி யூடத் தெரிந்துநங் கேள்வர் 

பிரிவின்றி நல்கினும் பேணாய் - திரிவின்றித் 
துஞ்சே மெனமொழி தூங்கிருண் மான்மாலை 
நெஞ்சே யுடைய நி 


இ - ள் . 


எ 


- 


று . 


எ - 


புறப்பொருள் வெண்பாமாலை . 


று . 


- 


எ - 


(2 


- 


இ - ள் . குற்றமொன்றும் ஆராயாது நாம் ' ட , விசாரித்து நம் கொழு 
நர் நீங்குதலின்றியே தலை பளிபண்ணினும் விரும்பாயாய் வேறுபாடின்றி 
உறங்கேமெனச் சொல்லாநின்றாய் ; தங்கும் இருளையுடைய மயக்கத்தைச்செய் 
யும் மாலைக்காலத்து , மனமே , நிறையுடையை நீ . 

( கரு ) 
கூஉக.-- உரைகேட்டு நயத்தல் : 
துயரொடு வைகிய சூழ்வளைத் தோளி 

யுயர்வரை நாட னுரைகேட்டு நயந்தன்று . 

ள் , துன்பத்தோடு தங்கிய சூழ்ந்த தொடியினையுடையதோளி உய 
ர்ந்த மலைநாடன் றன் வார்த்தையைக் கேட்டுவிரும்பியது . 
வ - று . ஆழ விடுமோ வலரொடு வைகினுந் 

தாழ்குர லேனற் றலைக்கொண்ட - நூழில் 
விரையாற் கமழும் விறன்மலை நாட 
னுரையாற் றளிர்க்கு முயிர் . 

ள் . துயரக்கடலுள்ளே அழுந்தவிடுமோ ; பிறர் தூற்றும் பழி 
யோடு தங்கினும் குனிந்தக திரையுடைய தினையிலே தலைமணந்த நூழிலென் 
னும் வல்லியினுடைய மணங்கமழும் வெற்றியானமைந்த வரைநாடன்வார்த் 
தையாலே தளிர்க்கும் என்னுயிர் . 
உயிர் ஆழவிடுமோ . ஆல் , அசை . 

( கசு ) 
Ⓡ.உ.உ .-- பாடகச்சீறடிபணிந்தபினிரங்கல் : -- 
கோடுயர் வெற்பன் கூப்பிய கையொடு 

பாடகச் சீறடி பணிந்தபினிரங்கின்று . 
இ - ள் . குவடு நீண்ட மலையினையுடையவன் குவித்தகையுடனே பாடக 
மணிந்த சிற்றடியிலே வணங்கியபின்பு நெஞ்சுநெகிழ்ந்தது . 
வ - று . அணிவரு பூஞ்சிலம் பார்க்கு மடிமேன் 

மணிவரை மார்பன் மயங்கிப் - பணியவும் 
வற்கென்ற நெஞ்சம் வணங்காய் சிறுவரை 

நிற்கென்றி வாழியர் நீ . 
இ - ள் . அழகுமிகும் பொலிந்தசிலம்பு ஆராரிக்கும் அடிமேலே அழ 
கிய வரைபோன்ற அகலத்தையுடையவன் கலங்கிவணங்கவும் வலிமையுற்ற 
மனமே , வணங்காயாய்ச் சிறியகாலை ஊடறீராதேநிற்பனென்று சொல்லா நின் 
றாய் ; வாழ்வாயாக நீ . 
வாழியரென்பது , நகை . 

( கஎ ) 
கூஉ ங . - பள்ளிமிசைத்தொடர்தல் : 
மாயிருங் கங்குன் மாமலை நாடனைப் 
பாய னீவிப் பள்ளிமிசைத் தொடர்ந்தன்று , 


எ 


பருந்திணைப்படலம் , 


கசஎ 


இ ள் 


TATI 


. 


இ - ள். மிகவும் பெரியகங்குலிடத்துப் பெரிய வரைநாடனை உறக்கத் 
தை யொழிந்து சயனத்திலேபற்றியது . 
வ - று . யானை தொடருங் கொடிபோல யானுன்னைத் 

தானை தொடரவும் போதியோ - மானை 
மயக்கரிய வுண்கண் மடந்தைதோ ளுள்ளி 
யியக்கருஞ் சோலை யிரா . 
- ள் . யானையைப்பற்றும் வல்லிபோல நின்னை யான் 

புடைவை 
யைப் பற்றவும் போகின்றாயோ ; மானை மயக்கும் செவ்வரிகருவரிபரந்த மை 
யுண்டகண்னையுடைய மடவாள் தன் தோளைக்கருதி உலாவுதற்கரிய சோலை 
யிடத்து இரவப்பொழுதிலே . 
தானைதொடரவும் போதியோ . 

( கஅ ) 
ங.உச .-- செல்கெனவிடுத்தல் : 
பாயிருட் கணவனைப் படர்ச்சி நோக்கிச் 

சேயிழை யரிவை செல்கென விடுத்தன்று . 
இ - ள் . பரந்த இருட்காலத்துக் கொழுநனைச் செலவைப்பார்த்துச்சிவந்த 
ஆபரணத்தினையுடைய தலைவி போவாயாகவென்று சொல்லியது . 
வ - று . விலங்குக ரீங்கில்லை வென்வேலோய் சென்றீ 

யிலங்கிழை யெவ்வ நலியக் - கலங்கிக் 
குறியுள் வருந்தாமைக் குன்றுசூழ் சோலை 

நெறியுள் விரிக நிலா. 
இ - ள் . நின்னைப் 

போகாமலேவிலக்குவார் இவ்விடத்து ஒருவரு 
மில்லை ; வென்றிவேலினையுடையோய் , செல்வாயாக ; விட்டுவிளங்கும் ஆபரணத் 
தையுடை யாள் துன்பநெருக்க மயங்கிக் குறியிடத்து நின்னைக்காணாது வருத்த 
முறாதபடி மலைசுற்றினசோலையிடத்து வழியுள்ளே விரிவதாக , நிலா . 
விரிகநிலா ; வென் வேலோய் சென்றீ . 

( கக ) 
பெருந்திணைப் படலத்துட் பெண்பாற்கூற்று முற்றிற்று , 


எ - 


[ இருபாற்பெருந்திணை .) 


( கஎ .-- சூத்திரம் .) 
சீர்செல வழுங்கல் செழுமட லூர்த 
நூ திடை யாட றுயரவற் குரைத்தல் 
கண்டுகை சோர்தல் பருவ மயங்க 
லாண்பாற் கிளவி பெண்பாற்கிளவி 
தேங்கமழ் கூந்தற் றெரிவை வெறியாட் 
டரிவைக் கவடுணை பாண்வர வுகைத்தல் , 


கசஅ 


புறப்பொருள் வெண்பாமாலை . 


எ - று . 


பரிபுரச் சீறடிப் பரத்தை கூறல் 
விறலி கேட்பத் தோழி கூறல் 

வெள்வளை விறலி தோழிக்கு விளம்பல்-. 
க0 பரத்தை வாயில் பாங்கிகண் டுரைத்தல் 

பிறர்மனைத் துயின்றமை விறலி கூறல் 
குற்றிசை யேனைக் குறுங்கலி யுளப்பட 
வொத்த பண்பி னொன்றுதலை யிட்ட 

வீரெண் கிளவியும் பெருந்திணைப் பால . 
என்-னின் , இதுவும் பெருந்திணைப்பாலவாமாறு உணர்த்துதல் நுதலிற்று . 

இ - ள் . செலவழுங்கன் முதலாகக் குறுங்கலியீறாகச் சொல்லப்பட்ட 
பதினேழும் பெருந்திணைப்பாலவாம் . 
அவற்றுள் , 

ங.உரு.-- செலவழுங்கல் : 
நிலவுவே னெடுந்தகை நீள்கழை யாற்றிடைச் 

செலவுமுன் வலித்துச் செலவழுங் கின்று . 
இ - ள் . நிலவுபோல , ஒளிவிடும் வேலினையும் பெரிய மேம்பாட்டினையு 
முடையவன் உயர்ந்த மூங்கிலியைந்த வழியிடைப் போவானாக முன்னே நிச்ச 
யித்துப் போக்கு ஒழிந்தது . 
வ - று . * நடுங்கி நறுநுதலா ணன்னலம்பீர் பூப்ப 

வொடுங்கி யுயங்க லொழியக் - கடுங்கணை 
வில்லே ருழவர் விடரோங்கு மாமலைச் 

செல்லே மொழிக செலவு . 
இ - ள் . நடுக்கமுற்று , மணங்கமழும் நுதலினையுடையாள் மிக்க அழகு 
பீர்க்கம் பூப்போலப் பசப்ப மெலிந்து வருந்து தல் தவிரக் கொடிய அம்பினை 
யுடையவில்லை ஏருழவாகவுடைய வேடர் தம் முழையையுடைய உயர்ந் தபெரிய 
மலையிடத்துப் போகாம் ; நெஞ்சே , தவிர்வாயாக , போக்கை . 

( க ) 
ங உசா. - மடலூர்தல் : 
ஒன்றல்ல பலபாடி 

மன் றிடை மடலூர்ந்தன்று . 
இ - ள் . ஒன்றன்றியே பலவற்றையும் சொல்லி மன்றின் நடுவே மடன் 
மாவைச் செலுத்தியது . 
வ - று . இன்றிப் படரோடி யானுழப்ப வைங்கணையான் 

வென்றிப் பதாதை யெடுத்தானா - மன்றிற் 
றனிமடமா னோக்கி தகைநலம்பா ராட்டிக் 

குனிமடன்மாப் பண்ணிமேல் கொண்டு , 
தொல் . அகத . சூ . 54 - இளம் . மேற் 


ଗ 


- 


K 


கஉ.- பெருந்திணைப்படலம் . 


இ - ள். 


இ - ள் . இற்றைநாள் இந்தநினைவுடனே யான் பழக ஐந்தம்பினையுடைய 
காமன் வெற்றிக்கொடியை உயர்த்தானாம் ; அம்பலத்திலே ஒப்பில்லாத மடப் 
பத்தினையுடைய மானன்ன பார்வையாள் தன் மிக்க அழகைக் கொண்டாடி 
வளைந்த பனைமடலாலாகிய குதிரையைப்பண்ணி அதன் மேல் ஏறி . எ - 

ஏறி இன்றிப்படரோடு யானுழப்ப ஐங்கணையான் வென்றிப்பதாகை 
எடுத்தானாம் . 

கூஉ எ . - தூதிடையாடல் :- -- 
ஊழி மாலை யுறுதுயர் நோக்கித் 

தோழி நீங்கா டூதிடை யாடின்று. 
இ - ள் . உகம்போன்ற மாலைக்காலத்துத் தலைவியுற்ற துன்பத்தைப்பார்த் 
துத் தோழி விட்டு நீங்காளாய்த் தலைவனிடத்தே தூதாகி நடந்தது . 
வ - று . வள்வாய்ந்து பண்ணுக திண்டேர் வடிக்கண்ணா 

ளொள்வாள்போன் மாலை யுயல்வேண்டுங் - கள்வாய 
தாதொடு வண்டிமிருந் தாம வரைமார்ப 
தூதொடு வந்தேன் றொழ . 

வாரை ஆராய்ந்து பண்ணுறுத்து , ' திண்ணியதேரினை ; வடுப் 
பிளவன்ன விழியினையுடையாள் ஒள்ளியவாள்போலும் கொடிய மாலைக் 
காலத்துப் பிழைத்தல்வேண்டும் ; தேனை இடத்திலேயுடைய பூவுடனே 
சுரும்பு ஆர்க்கும் மாலையினையுடைய மலைபோலுமார்பனே , நின்னைவண 

னங்கத் 
தூதாகிவந்தேன் . 

( ங) 
கூஉ அ .-- துயரவற்குரைத்தல் : 
மான்ற மாலை மயிலியல் வருத்த 

றோன்றக் கூறித் துயரவற் குரைத்தன்று . 
ள் . மயங்கிய மாலைக்காலம் மயில்போன்ற இயலினையுடைய தலை 
வியை வருத்தலை அறியச்சொல்லி அவள் துன்பத்தைத் தோழி தலைவற்குச்சொல் 
லியது . 
வ - று . உள்ளத் தவலம் பெருக வொளிவேலோ 

யெள்ளத் துணிந்த விருண்மாலை - வெள்ளத்துள் 
தண்டா ரகலந் தழூஉப்புணையா நீநல்கி 
னுண்டாமென் றோழிக் குயிர் . 

ள் . நெஞ்சிற் றுயரமிகச் சோதிவேலோய் இகழ்தற்குரிச்சயித்த 
இருளினையுடைய மாலைவெள்ளத்திலே குளிர்ந்த மாலைமார்பத்தைத் தழுவுதற் 
குத் தெப்பமாக நீ அளிப்பாயாகில் என துதோழிக்கு உயிருண்டாம் . 

( பி - ம் . ) 1 ' ஆகின்று' 


எ 


கரு 


புறப்பொருள் வெண்பாமாலை . 


கூஉக . --கண்டுகைசோர்தல் : 
போதார் கூந்தற் பொலந்தொடி யரிவை 
காதல் கைம்மிகக் கண்டுகை சோர்ந்தன்று . 

ள் , மலர் நிறைந்த குழலினையும் பொற்றொடியினையுமுடைய தலைவி 
தன் அன்பு கைகடப்பத் தோழிகண்டு தன்னுடைய ஒழுக்கம் தளர்ந்தது . 


எ 


. 


' வ - று . ஆம்ப னுடங்கு மணிவளையு மேகின 

கூம்பன் மறந்த கொழுங்கயற்கண் - காம்பி 
னெழில்வாய்ந்த தோளி யெவனாங்கொல் கானற் 

பொழிலெல்லா மீயும் புலம்பு . 
இ - ள் . ஆம்பற்றண்டைவளைத்திட்ட அழகியவளையும் வீழ்ந்தன ; 
துயிலிழந்தன , வளவிய கயல்போலும் விழிகள் ; மூங்கிலினும் அழகுமருவின 
தோளினையுடையாள் என்னாங்கொல்லோ ! கடற்கரைச்சோலை முழுதுந் தரும் , 
தனிமையை . 

ஆம்பற்றண்டுபோலும் திரண்டவளையென்பாரும் , இதழ்போலும் வெள் 
வளை யென்பாருமுளர் . 

கூ 60.-- பருவமயங்கல் : 
உருவ வால்வளை யுயங்கத் தோழி 
பருவ மயங்கிப் படருழந் தன்று , 

ள் . அழகிய வெள்வளையினையுடையாள் வருந்தப் பாங்கி காலத்தை 
அன்றாமென மருண்டு வருத்தமுற்றது . 
று . பெரும்பணை மென்றோள் பிரிந்தாரெம் முள்ளி 

வரும்பருவ மன்றுகொ லாங்கொல் - சுரும்பிமிரும் 
பூமலி கொன்றை புறவெலாம் பொன்மலரு 
மாமயிலு மாலு மலை . 

ள். பெரிய மூங்கில் போன்ற மெல்லிய தோளினை நீங்கிய தலைவர் 
எம்மை நினைந்து வருங்காலம் அல்லகொல்லோ ? ஆங்கொல்லோ ? வண் 
டொலிக்கும் பூ மிக்க கொன்றை குறுங்காடெல்லாம் பொன்னைப்பூக்கும் ; 
அழகியமஞ்ஞையும் மலையிடத்தே ஆலியாநிற்கும் . 
து தோழி ஆற்றுவிக்கும் வகையன்றாதலிற் பெருந்திணையாயிற்று . ( சு ) 

இதுவுமது : 
ஆங்கவர் கூறிய பருவ மன்றெனத் 
தேங்கமழ் கோதை தெளிதலு மதுவே . 


வ 


. 


கஙக .. 


கஉ .-- பெருந்திணைப்படலம் . 


கருக 


எ 


எ - 


எ 


வ 


இ - ள் . அவ்விடத்துத் தலைவர்சொன்னகாலம் இஃது அன்றெனமணம் 
பொருந்தின மாலையினையுடைய தலைவி தேறுதலும் அத்துறையாம் . 
வ - 0. பொறிமயி லாலின பொங்க ரெழிலி 

சிறுதுவலை சிந்தின சிந்த - நறிய 
பவர்முல்லை தோன்றி பரியாம லீன்ற 

வவர்வருங் காலமீ தன்று . 
இ - ள் . புள்ளிகளையுடைய மஞ்ஞை ஆலித்தன ; சோலையாகிய மேகம் 
பொறையாற்றாமையான் மதுச்சிறுதுளியைச்சிதறின ; சிதற , நறிய கொடி 
நெருக்கத் தான் மலிந்த முல்லையும் மென்றோன் றியும் காலமறியாமல் முகிழ்த் 
தன ; நம்முடைய தலைவர்வருங்காலம் இஃதன்று . 

( எ ) 
ங ஙஉ .-- ஆண்பாற்கிளவி : -- 
காமுறு காமந் தலைபரிந் தேங்கி 

யேமுற் றிருந்த விறைவ னுரைத்தன்று . 
இ - ள். வேட்கைமிகும் ஆசை எல்லைகடப்ப ஏக்கமுற்று மயங்கியிருந்த 
தலைவன் சொல்லியது . 
பரிந்தென்பதனைப் பரியவென்க . 
று . கயற்கூடு வாண்முகத்தாட் கண்ணீய நெஞ்ச 

முயற்கூடு முன்னதாக் காணி - னுயற்கூடுங் 
காணா மரபிற் கடும்பகலுங் கங்குலு 

மேயா நகை . 
இ - ள் . கண்ணாகிய இணைக்கயல்பொருந்திய ஒளியாற்சிறந்த முகத் 
தினையுடையாளைக் கூடக்கருதியமனம் முயலிற்கு உறைவிடமாகிய மதியை 
முன்னே காணிற் பிழைத்தல் கூடும் ; காணாதமுறைமையிற் கொடிய பகலும் 
இரவும் நாடோறும் நாடோறும் இயையா , மகிழ்ச்சி . 
நகை - பலநாளுமகிழும் கூட்டங்கள் . 

( அ) 
கூகூகூ .-- பெண்பாற்கிளவி : 
வெள்வளை நெகிழவு மெம்முள் ளாத 
கள்வனைக் காணாதிவ் வூரெனக் கிளந்தன்று . 

சங்கவளை சோரவும் எம்மைநினையாது வெள்வளையினைக்கொ 
ண்ட கள்வனைக் காணாது இப்பதியென்று சொல்லியது . 
வ - று . வானத் தியலு மதியகத்து வைகலுங் 

கானத் தியலு முயல்காணுந் - தானத்தி ' 
னொள்வளை யோடவு முள்ளான் மறைந்துறையுங் 
கள்வனைக் காணாதிவ் வூர் . 


காண 


ளு 


எ - 


3 


இ - ள். 


எ - 


கருஉ 


புறப்பொருள் வெண்பாமாலை . 


எ 


எ 


இ - ள் . விண்ணில்நடக்கும் நிறைமதியி - த்து நாடோறும் காட்டிலே 
திரியுமுயலைக் காணாநிற்கும் ; கையிடத்து ஒள்ளியவளைகழலவும் உணரானாகி 
ஒளித்து வாழுங்கள்வனைக் காணாது , இந்தப்பதி . 

இவையிரண்டும் கைகடந்தகாமத்த ; இக்கூற்று இவர்க்கேயுரிய ; அல் 
லன் யாவர்க்குமுரிய . 

ங ஙச .-- வெறியாட்டு : -- 
தேங்கமழ் கோதை செம்ம லளிநினைக் 
தாங்கந் நிலைமை யாயறி யாமை 

வேங்கையஞ் சிலம்பற்கு வெறியா டின்று . 
இ - ள் . மணநாறுமாலையுடையாள் , தலைவனது அருளைக்கருதி அவ் 
விடத்து அந்நிலைமையைத் தாயறியாதபடி . வேங்கைமரத்தாற்பொலிந்த மலை 
யுடைய முருகற்கு வெறிக்கூத்தாடியது . 
வ - று . * வெய்ய நெடிதுயிரா வெற்ப னளிநினையா 

வைய நனிநீங்க வாடினாண் - மைய 
லயன்மனைப் பெண்டிரொ டன்னை சொ லஞ்சி 

வியன்மனையு ளாடும் வெறி . 
இ - ள் . வெவ்விதாகத் தீர்க்கச்சுவாதம்விட்டுத் தலைவனது அருளைக் 
கருதித் தலைவன் வருவனோ வாரானோவென்னும் ஐயப்பாடு மிகவும் நீங்க 
ஆடினாள் , மயக்கத்தினையுடைய அயன்மனைமகளிருடனே அன்னைசொல்லையு 
மஞ்சி , அகன்றமனையிடத்தே ஆடும் வெறிக்கூத்தை . 
ஆடினாள் யார் ? தலைவி . 

( 50 ) 
கூகூரு. - பாண்வரவுரைத்தல் : 
மாணிழைக்கு வயலூரன் 

பாண்வரவு பாங்கிமொழிந்தன்று . 
இ - ள் . மாண்ட ஆபரணத்தினை உடையாளுக்கு வயலூரன் றன் பாணன் 
வரவைத் தோழிசொல்லியது . எ - று . 
வ - று . அஞ்சொற் பெரும்பணைத்தோ ளாயிழையாய் தாநொடியும் 

வஞ்சந் தெரியா மருண்மாலை - யெஞ்சேரிப் 
பண்ணியல் யாழொடு பாணனார் வந்தாரா 
லெண்ணிய தென்கொலோ வீங்கு . 

ள் . அழகிய சொல்லையும் பெரிய வேயன்னதோளினையும் தெரிந்த 
ஆபரணத்தினையுமுடையாய் , தாஞ்சொல்லும் பொய்ம்மையை ஆராயமாட் 
டாத மயக்கஞ்செய்யும் மாலைப்பொழுதின்கண் எமதுசேரியிடத்து இசைக் 
கொத்தயாழுடனே பாணனார்வந்தார் ; இவர்கருதிய காரியம் என்னையோ ? 
இவ்விடத்து . எ - று. 

( கக ) 
* தொல் . புறத் . சூ . 5 - இளம் . மேற் . f நன் . சூ . 457 - மயிலை . மேற் , 


று . 


( 


கஉ .-- பெருந்திணைப்படலம் . 


கருங 


இ - ள். 


எ 


ங ஙசு .-- பரத்தைகூறல் : 
தேங்கமழ் சிலம்பன் றாரெமக் கெளிதெனப் 
பாங்கவர் கேட்பப் பரத்தை மொழிந்தன்று . 

மணங்கமழும் மலையையுடைய தலைவன் மாலை எமக்குப் பெறுத 
ற்கு எளிதென்று சொல்லிப் பாங்காயினார் கேட்பப் பரத்தைமொழிந்தது . எ - று . 
வறு. பலவுரைத்துக் கூத்தாடிப் பல்வய லூர 

னிலவுரைக்கும் பூணவர் சேரிச் - செலவுரைத்து 
வெங்கட் களியால் விறலி விழாக்கொள்ள 

லெங்கட் கவன்றா ரெளிது . 
இ - ள். பலபொய்யும் சொல்லிநடித்துப் பலசெய்யினையுடைய ஊரன் 
நிலவைக்காட்டும் முத்தணியினையுடைய பரத்தையர்சேரியிடத்துப் போக்கைச் 
சொல்லி வெவ்விய மதுவையுண்ட மகிழ்ச்சியாற் பாணிச்சி , விழாவினைக்கொண் 
டாடாதேகொள் ; எமக்கு அவனுடையமாலை எளிது , 
ஆதலால் , விழாக் கொள்ளல் . 

( கஉ ) 
ங ங எ.- விறலிகேட்பத்தோழிகூறல் : 
பேணிய பிறர்முயக் காரமு தவற்கெனப் 

பாணன் விறலிக்குப் பாங்கி மொழிந்தன்று . 
e - ள் . விரும்பிய பரத்தையருடைய புல்லுதலைப்பெறுதல் அரிய 
அமிழ்தத்தோடொக்கும் தலைவற்கெனச்சொல்லிப் 

பாணிச் 
சிக்குத் தோழிசொல்லியது . 
வ - று . * அரும்பிற்கு முண்டோ வலரது நாற்றம் 

பெருந்தோள் விறலி பிணங்கல் - சுரும்போ 
டதிரும் புனலூரற் காரமிர்த மன்றோ 

முதிரு முலையார் முயக்கு . 
இ - ள் . அரும்பிற்குமுண்டோ பூவின துவாசம் ? பெரிய தோளினையுடைய 
பாணிச்சி , பிணங்காதேகொள் ; வண்டுடனே ஆர்க்கும் புனலையுடைய வூரற்கு 
நிறைந்த அமிர்தமல்லவோ ? முதிருமுலையினையுடையார் தழுவுதல் . எ - று . ( கங) 

ங ங அ .-- விறலிதோழிக்குவிளம்பல் : 
ஆங்கவன் மூப்பவர்க் கருங்களி தருமெனப் 
பாங்கி கேட்ப விறலி பகர்ந்தன்று . 

ள் . அவ்விடத்துத் தலைவன் மூப்புப் பரத்தையர்க்குப் பெறுதற் 
கரிய மகிழ்ச்சியைத் தருமெனச்சொல்லி இற்பரத்தை தோழி கேட்பப் பாணிச்சி 
சொல்லியது . 

தொல் . அகத் . சூ . 54 - இளம் . ஷஷ ஷே 51 - ந . மேற் . 


பாணனுடைய 


எ 


: 


எ 


- 


று . 


. 


20 


புறப்பொருள் வெண்பாமாலை . 


1 


0 


வ - று . * உளைத்தவர் கூறு முரையெல்லா நிற்க 

முளைத்த முறுவலார்க் கெல்லாம் - விளைத்த 
பழங்க ளனைத்தாய்ப் படுகளி செய்யு 

முழங்கும் புனலூரன் மூப்பு . 
- ள் . வெறுத்தவர் கூறும்வார்த்தையெல்லாம் அங்கனே நிற்க , தோன் 
றின எயிற்றினையுடைய பரத்தையர் பலர்க்கும் ஆக்கினபழந்தேறலையொத்து 
மிக்ககளிப்பினைப்பண்ணும் , ஒலிக்குநீரினையுடைய ஊரன து முதுமை . 

கூகூகூ.-- பரத்தைவாயில்பாங்கிகண்டுரைத்தல் : 
உம்மி லரிவை யுரைமொழி யொழிய 
வெம்மில் வலவனுந் தேரும் வருமெனப் 

பரத்தை வாயிற்குப் பாங்கி பகர்ந்தன்று . 
இ - ள் . உங்கள் வீட்டிடத்து மடவாள்சொன்னவார்த்தை நீங்க , எங்கள் 
அகத்திடத்துப் பாகனும் தேரும் வருமெனச்சொல்லி இற்பரத்தை தோழிக்குச் 
சேரிப்பரத்தைதோழி சொல்லியது . 
வ - று . மாணலங் கொள்ளு மகிழ்நன் றணக்குமேற் 

பேணலம் பெண்மை யொழிகென்பார் - காணக் 
கலவ மயிலன்ன காரிகையார் சேரி 

வலவ னெடுந்தேர் வரும் . 
இ - ள் . ' மாட்சிமைப்பட்ட எமது அழகினைக் கைக்கொள்ளுந்தலைவன் 
எம்மைவிட்டு நீங்குவானாயின் , விரும்பேம் ; பெண்மைத்தன்மை எம்மிடத்து 
நீங்குக ' என்று சொல்லும் இற்பரத்தையர்காணத் தோகைமயிலினையொத்த 
பரத்தையர் தம் சேரிக்கண்பாகனையுடைய உயரியதேர் வாராநிற்கும் . 
பேணலம் பெண்மையொழிகென்பார் காணவரும் . 

கூச .-- பிறர்மனைத்துயின்றமைவிறலிகூறல் : -- 
மற்றவர் சேரியின் மைந்த னுறைந்தமை 
யிற்றென விறலி யெடுத்துரைத் தன்று . 

ள் . பரத்தையர்சேரியிடத்துத் தலைவன் தங்கினபடி இத்தன்மைத் 
தெனப் பாணிச்சி எடுத்துச்சொல்லியது . 
வ - று . தண்டா ரணியவாந் தையலார் சேரியுள் 

வண்டார் வயலூரன் வைகினமை - யுண்டா 
லறியே னடியுறை யாயிழையாற் பெற்றேன் 

சிறியேன் பெரிய சிறப்பு . 
இ - ள் . குளிர்ந்த மாலையினையுடைய அழகை ஆசைப்படும் பரத்தை 
யர் சேரியிடத்திலே சுரும்புநிறைந்த கழனியையுடைய ஊரன் றங்கினமை நீ 
அருளினபடியால் உண்டு ; யான் அறியேன் ; அடிபொருந்தும் ஆபரணத்தினை 
யுடையாளாலே பெற்றேன் , சிறியயான் பெரிய நன்மையை . 

( கசு ) 
* தொல் , அகத்..சூ . 54 - இளம் ; ஷஷஷ 51 - ந . மேற் . 


எ 


- 


ஒ N பு . 


கருரு 


எ - 


ந.சக.- குற்றிசை : 
பொற்றா ரகலம் புல்லிய மகளிர்க் 

கற்றாங் கொழுகா தறங்கண்மா றின்று , 
இ - ள் . அழகியமாலைமார்பைப்பொருந்திய அரிவையர்க்கு அற்றறுதிப் 
பட்டு நடவாது அறத்தைக் கண்மறுத்தது . 
வ - று . * கரிய பெருந்தடங்கண் வெள்வளைக்கை யாளை 

மரிய கழிகேண்மை மைந்த - தெரியின் 
விளிந்தாங் கொழியினும் விட்டகலார் தம்மைத் 

தெளிந்தாரிற் றீர்வது தீது . 
இ - ள். கரியவாய் மிகவும் பெரிய விழியினையும் விளர்த்த தொடியணிந்த 
கரத்தினையுமுடையாளைப் பொருந்திய மிக்க தொடர்ச்சியினையுடைய தலைவனே , 
ஆராயின் , இறந்துபடினும் விட்டுநீங்காராய்த் தம்மைத் துணையென்று தேறினா 
ரிடத்துநின்றும் கழிவது பொல்லாதுது . 

(கஎ) 
நசஉ. - குறுங்கலி : 
நாறிருங் கூந்தன் மகளிரை நயப்ப 

வேறுபடு வேட்கை வீயக் கூறின்று , 
இ - ள். நறுநாற்றங்கமழும் பெரியகுழலினையுடைய மடவாரைவிரும்ப 
விகற்பித்தகாதலைக் கெடச்சொல்லியது . 
வ - று . பண்ணவாந் தீஞ்சொற் பவளத் துவர்ச்செவ்வாய்ப் 

பெண்ணவாம் போல்குற் பெய்வளை - கண்ணவா 
நன்னலம் பீர்பூப்ப நல்கார் விடுவதோ 

தொன்னல முண்டார் தொடர்பு . 
இ - ள் . பண் ஆசைப்பட்ட தித்தித்தசொல்லினையும் பவளம்போல 
மிகச்சிவந்த வாயினையும் பெண்மைத்தன்மை அவாவும் பெரிய அல்குலினையும் 
இட்டவளையினையுமுடையவள் தன் கண்களாசைப்படும் நல்ல அழகு பீர்க்கம் 
பூப்போலப் பசப்ப அருளாராய்க் கைவிடுவதோ, பழைய தாகிய 56 

லத்தை அனுப் 
வித்தவர் உறவு . 

( கஅ ) 
இருபாற்பெருந்திணை முற்றிற்று . 
பெருந்திணைப்பாட்டு முப்பத்தேழும் முடிந்தன . 
பன்னிரண்டாவது பெருந்திணைப்படலம் முற்றிற்று . 

ஒழி பு . 


எ - 


1 


( கஅ .-- சூத்திரம் .) 
பாடாண் பகுதியுட் டொல்காப் பியமுதற் 

கோடா மரபிற் குணனொடு நிலைஇக் 
* தொல் . அகத் . சூ . 54 - இளம் . மேற் . 

( பி - ம் . ) 1 ' பாடாண்பாட்டிலும் வாகையிலுமுள்ள புறத்தியல் ','வென் . 
றிப்பெருந்திணை' 2 ' தொல்காப்பியன் முதல் ' 


கருகா 


புறப்பொருள் வெண்பாமாலை . 


( 


கொடுப்போ ரேத்திக் கொடாஅர்ப் பழித்தலும் 
விடுத்த லறியா விறல்புரி வாகையுள் 
ரு வாணிக வென்றியு மல்ல வென்றியு 
நீணெறி யுழவ னிலனுழு வென்றியு 
மிகல்புரி யேறொடு கோழியு மெதிர்வன் 
றகருடன் யானை தணப்பில்வெம் பூழொடு 

சிவல்கிளி பூவை செழும்பரி தேர்யா 
க 0 ழிவர் தரு சூதிடை யாடல் பாடல் 
பிடியென் கின்ற பெரும்பெயர் வென்றியொ 
டையன பிறவு முளப்படத் தொகைஇ 
மெய்யி னார்தமிழ் வெண்பா மாலையு 

ளைய னாரித னமர்ந்துரைத் தனவே . 
என் - னின் , பாடாண்பகுதியிலும் வாகையிலுமுள்ள புறத்திணையாமாறு 
உணர்த்துதல் நுதலிற்று . 

இ - ள் . பாடாண்பகுதியுட் கொடுப்போரேத்திக் கொடாஅர்ப்பழித்த 
லும் , வாகைத்திணையுள் வாணிகவென்றி மல்வென்றி உழவன்வென்றி ஏறு 
கொள்வென்றி கோழிவென்றி தகர்வென்றி யானைவென்றி பூழ்வென்றி சிவல் 
வென்றி கிளிவென்றி பூவைவென்றி குதிரைவென்றி தேர்வென்றி யாழ் 
வென்றி சூதுவென்றி ஆடல்வென்றி பாடல்வென்றி பிடிவென்றி என இவை 
பதினெட்டுமாம் . 
அவற்றுள் , 

கூசங.-- கொடுப்போரேத்திக்கொடாஅர்ப்பழித்தல் : 
வ - று . சீர்மிகு நல்லிசை பாடிச் செலவயர்துங் 

கார்முகி லன்னார் கடைநோக்கிப் - போர்மிகு 
மண்கொண்ட வேன்மற மன்னரே யாயினும் 

வெண்கொண்ட லன்னாரை விட்டு, 
இ - ள் . சீர்மிக்க நல்லபுகழைப்பாடிச் செல்லவிரும்புவேம் , காலமழை 
யன்னார் வாய்தலைக்கருதி ; பூசன் மிக்க பூமியெல்லாங் கைக்கொண்ட வேலினை 
யுடைய மறவேந்தரேயாயினும் பெய்யாமுகிலனையாரைவிட்டு . 
விட்டுக் கார்முகிலன்னார் கடைநோக்கிச் செலவயர்தும் , 

( க ) 
கூசச .-- வாணிகவென்றி : 
வ - று . காடுங் கடுந்திரை நீர்ச்சுழியுங் கண்ணஞ்சான் 

சாடுங் கவனும் பலவியக்கி . நீடும் 
பலிசையாற் பண்டம் பகர்வான் பரியான் 

கலிகையா னீக்கல் கடன் , 
இ - ள் . காட்டையும் கடிய திரையினையுடைய நீர்ச்சுழியையும் கண் 
ணஞ்சானாய்ச் சகடம்புலவும் மரக்கலம்பலவும் இடந்தோறுஞ்செலுத்தி நீடும் 


எ 


ஒழிபு. 


க்ரு எ 


எ 


இலாபங் காரணமாகப் பலபண்டமும் விற்கும் வாணிகன் பொருளிற்பற்றில 
னாய்ப் பிறர்மிடியைத் தன்கையாலே நீக்குமது , செய்தி . 

( உ ) 
கூசரு.-- மல்வென்றி : 
வ - று . கண்டான் மலைந்தான் கதிர்வானங் காட்டியே 

கொண்டான் பதாகை மறமல்லன் - வண்டார்க்கு 
மாலை துயலு மருவிய மாமலை 

போலுந் திரடோள் புடைத்து . 
இ ள் 

- ள் . எதிரிமல்லனைக்கண்டான் , மாறுபாட்டான் , ஒளியான் மிக்க 
ஆகாயத்திடத்தே அவனை எழவீசிக் குறித்த தாயத்தைக்கொண்டான் , வெற் 
றிக்கொடியினையுடைய மறமல்லன் ; வண்டொலிக்கும் மாலை அசையும் அருவி 
யினையுடைய பெரியமலையையொக்கும் திரண்டதோளினைத் தட்டி . 

புடைத்துக்கொண்டான் . 
தட்டுகை - உடக்கரிக்கை . 

( கூ 
கூசசு.- உழவன்வென்றி : 
வ - று . மண்பத நோக்கி மலிவயலும் புன்செய்யுங் 

கண்பட வேர்பூட்டிக் காலத்தா : லெண்பதனுந் 
தத்து நீ ரார்க்குங் கடல்வேலித் 'தாயர்போல் 

வித்தித் தருவான் விளைவு . 
இ - ள். நிலத்தின் செவ்வியைப்பார்த்து மிக்க வயலிடத்தும் கொல்லை 
யிடத்தும் பரக்க ஏரைப்பூட்டியுழுது தற்காலத்தால் நெல்லுவரகு முதலாயின 
எட்டுணவினையும் தவழும் திரையொலிக்கும் கடலை வேலியாகவுடைய பூமி 
யிடத்துத் தாயரைப்போல வித்திவிளைப்பான் , பல்லுயிர்க்கும் ஆக்கம் . எ - று . 

எண்பதனாவன : -- நெல் வரகு சாமை தினை இறுங்கு கேழ்வரகு கொள் 
உழுந்து என்பன ; " நெல்வரகு சாமை தினை யிறுங்கு கேழ்வரகு - கொள்ளு 
ழுந்தோ டெண்விளைவா கும் " 

கூசஎ.- ஏறுகொள்வென்றி : 
வ - று . குடைவரை யேந்தியாங் கோவலனே கொண்டா 

னடையவிழ் பூங்கோதை யஞ்சல் - விடையரவ 
மன்றங் கறங்க மயங்கப் பறைப்படுத் 
தின்று நமர்விட்ட வேறு , 

மலையாகிய குடையையேந்திய நம்ஆயனே கொண்டான் . இலை 
மலரும் பூமாலையினையுடையாய் , அஞ்சாதேகொள் ; மிக்க ஆரவாரம் மன்றி 
டத்தே யொலிப்பக் கண்டார்மயங்கப் பறையறைந்து இன்று நம்உறவுமுறை 
யார்விட்ட ஏற்றை . - எறு 

( ரு ) 


ள் . 


கருஅ 

புறப்பொருள் வெண்பாமாலை . 

கூசஅ .-- கோழிவென்றி : -- 
வ - று . பாய்ந்து மெறிந்தும் படிந்தும் பலகாலுங் 

காய்ந்தும்வாய்க் கொண்டுங் கடுஞ்சேவ - லாய்ந்து 
2 நிறங்கண்டு வித்தகர் நேர்விட்ட கோழிப் 

புறங்கண்டுந் தான்வருமே போர்க்கு . 
இ - ள் . எழப்பாய்ந்தும் காலின் முள்ளையிட்டிடித்தும் தாழ்ந்தும் பல 
காலுங் கோவித்தும் 3 கூவியும் , கடிய சேவந்கோழி , ஆராய்ந்து கோழிகளின் 
நிறமறிந்து கோழி நூல்வல்லவர் சொல்லுக்குச்சொல் ஒப்பாகவிட்ட கோழி 
யைப் புறங்கண்டும் தான் பின்பும் போர்க்குவாராநின்றது . 

புறங்கண்டும் போர்க்குவரும் . 

சொல்லுக்குச்சொல் வெல்லும் , ஆமைக்கு ஆமை வெல்லும் , தெங்குக்குத் 
தெங்குவெல்லும் எனக் கோழிகளின் 4 நிரமறிந்துவிடுதல் , வித்தகர் - கோழி 
நூல்வல்லவர் . 

( 
கூசக . - தகர்வென்றி 
வ - று . அருகோடி நீங்கா தணைதலு மின்றித் 

திரிகோட்ட மாவிரியச் சீறிப் - பொருகளம் 
புக்கு மயங்கப் பொருது புறவாயை 

நக்குமா நல்ல தகர் . 
இ - ள். சேர ஓடிமீளாதே மிகக்கிட்டுதலுமின்றிப் புரிந்த கொம்பினை 
யுடைய எதிர்த்த தகர்கெடக் கோபித்துப் போர்க்களத்தேபுக்குக் கலங்கப் 
பொருது புறவாயினைநக்கும் , நல்ல தகர் . 

( எ ) 
கூரு.- யானைவென்றி : -- 
வ - று . கஞ்சுகம் வாய்த்த கவளந்தன் கைக்கொண்ட 

குஞ்சரம் வென்ற கொலைவேழங் - துஞ்சா 
துழலையும் பாய்ந்திறுத் தோடாது தான்ற 

னிழலையுந் தான்சுளிக்கு நின்று , 
இ - ள் . 

ள். அட்டி மதுரமிட்டுத் திரட்டின கவளத்தைத் தன்கையிலே 
கொண்ட யானை யைவென்ற கொலைத்தொழிலையுடையவேழம் , உறங்காதே 
கணையத்தையும் ' பாய்ந்து முறித்து ஓடாதே தான் தன்னுடைய நிழலையும் 
வெகுண்டுநின்று துகைக்கும் . 
உம்மை , சிறப்பு . 

( அ ) 
கூடுக .-- பூழ்வென்றி : 
வ - று . சொல்லுஞ் சுவட்டவர் சொல்லுக சொல்லுங்காற் 

சொல்லும் பலவுள சொன்னபின் - வெல்லு 
( பி - ம் . ) 1 ‘க்குஞ்சொல்லாராய்ந்து ! 2 ‘நிறங் காண்டு' 3 ‘ கூடியுங் கடிய 
சொற்கோழி ' 4 'திறமறிந்து ' 


எ 


- 


ஒழி பு . 


கருக 


நலம்வர 

நாடி 

நடுங்காது நூற்கட் 
புலவரா லாய்ந்தமைத்த பூழ் . 
இ - ள். நூற்பழக்கமின்றியே சொல்லுங் குறும்பூழாடிகள் வேண்டிற் 
றுச்சொல்லுக , சொல்லுமிடத்துச் சொல்லக்கடவபலமந்திரமுள , அவற்றைச் 
சொன்னபின் , வென்றிபெறும் ; நன்மையுண்டாக ஆராய்ந்து கலங்காது நூலி 
டத்து அறிவுடையாரால் இலக்கணம் ஆராய்ந்து மதித்தபூழ் . 

சொல்லக்கடவமந்திரம் பலவாவன : தீற்றும் அரிசி ஓதுமந்திரமும் , பச்சிலை 
பிசைந்து தடவும்போது சொல்லுமந்திரமும் , செவியுள்ளுறுத்து மந்திரமும் . ( கூ ) 

கூருஉ . * சிவல்வென்றி: 
வ - று . ஒட்டியா ரெல்லா முணரார் புடைத்தபின் 

விட்டோட வேண்டுமோ தண்ணுமை - விட்ட 
சுவடேற்கு மாயிற் சுடரிழாய் சோர்ந்து 

கவடேற்க வோடுங் களத்து , 
இ - ள் . சபதங்கூறும் சிவலினையுடையாரெல்லாம் அறியார் ; எதிர்ச்சி 
வலைத் தாக்கியபின்பு தண்ணுமையைக் கைவிட்டோடவேண்டுமோ , இந்தச் 
சிவல் வந்தபொழுதே இதனுக்கஞ்சி ஓடவமையும் ; இவர் பொரவிட்டவற்றுள் 
ஏன்றொன்று எதிர்க்குமாயின் , விட்டு விளங்கும் ஆபரணத்தினையுடையாய் , வரு 
ந்தி இதன்கவட்டினுட்புகுந்து கண்டோர் நகைக்க ஓடுங் களத்திடத்து . எ - 
ஆதலால் விட்டோடவேண்டுமோ தண்ணுமை . 

( க ) 
கூருக . - கிளிவென்றி : 
இலநா முரைப்பதன்க ணெல்வளை நாணப் 
பலநாள் பணிபதமுங் கூறிச் - சிலநாளுட் 
பொங்கரி யுண்கணாள் பூவைக்கு மாறாகப் 

பைங்கிளியைக் கற்பித்தாள் பாட்டு , 
இ - ள் . நாம் அதனிடத்து இகழ்ந்து சொல்லுஞ்சொல் இல ; விளங்கும் 
வளையினையுடையாய் , நீநாணப் பலநாளும் தாழ்ந்தசொற்களையுங் கூறிச் சில 
நாளுள்ளே மிக்க செவ்வரியினையுடைய மையுண்டகண்ணாள் நம்பூவைக்கு மாறு 
படத் தன்பசுங்கிளியைப் பாட்டைக்கற்பித்தாள் . 
நாமுரைப்பு இல . 

( கக ) 
கூருச.- பூவைவென்றி: -- 
வ - று . புரிவொடு நாவினாற் பூவை புணர்த்துப் 

பெரிய வரியவை பேசுந் - தெரிவளை 
வெள்ளெயிற்றுச் செவ்வாய் வரியுண்த ணாள்வளர்த்த 
கிள்ளை கிளந்தவைகீண் டிட்டு . 


று. 


* பட் , 59 - 77. ந . 


கசா 


புறப்பொருள் வெண்பாமாலை . 


எ 


இ - ள் . பிரியத்தோடு நாவினாலே பூவையானது வகுத்துப் பெரியவான 
சொல்லுதற்கரிய வார்த்தைகளைச் சொல்லும் ; தெரிந்தவளையினையும் விளர்த்த 
எயிற்றினையும் சிவந்த வாயினையும் செவ்வரிகருவரியாற்சிறந்த மையுண்ட கண் 
ணினையுமுடையாள் தான் வளர்த்த கிளி சொன்னவார்த்தைகளைக் கிழித்துக் 
கீழ்ப்படுத்தி , எ - று. 
கீண்டிட்டுப் பேசும் . 

( கஉ ) 
கருரு .-- குதிரைவென்றி : 
வ - று . ஐந்து கதியும் பதினெட்டுச் சாரியையுங் 
கந்து மறமுங் கறங்குளைமா - முந்துற 

( டான் 
மேல்கொண் டவை செலீஇ வென்வேலான் மேம்பட் 

வேல்கொண்ட கண்ணளை மீட்டு . 
இ - ள் . விக்கிதம் வற்கிதம் உபகண்டம் ஜவம் மாஜவம் என்னுமிப் 
பஞ்சதாரையையும் பதினெட்டுவகைப்பட்ட சுற்றுவ வினையும் கழியப்பாய் 
தலையும் கறுவுதலையும் ஒலிக்குந் தலையாட்டத்தினையுமுடைய குதிரையை முந் 

மேல்கொண்டு முன்பு சொன்னவற்றைச்செலுத்தி வெற்றிவேலைக் 
கொண்டு மேம்பட்டான் , பிறரை வென்று வெற்றிமகளைத் தன்னிடத்து மீட்டுக் 
கொண்டு . 

( கங ) 
நடுசு.-- தேர்வென்றி : 
வ - று . ஒலிமணித் திண்டே ருடையாரை வெல்லுங் 

கலிமணித் திண்டேராற் காளை - கலிமாப் 
பலவுடன் பூட்டிப் படர்சிறந் தைந்து 

செலவொடு மண்டிலஞ் சென்று . 
இ - ள் , ஒலிக்கும் மணியையுடைய திண்ணிய தேரினையுடைய பகை 
வரை வெல்லும் , ஆரவாரிக்கும் மணிகளையுடைய திண்ணிய தேராலே காளை 
யானவன் ; மனவெழுச்சியையுடைய குதிரைபலவும் ஒக்கப்பூட்டிச் செல்லு 
தல் மிக்க பஞ்சதாரையுடனே பதினெட்டுச்சுற்றுவரவும் அமர்ந்து . 
சென்று வெல்லும் . 

( கச ) 
கூடுஎ.-- யாழ்வென்றி: 
வ - று . பாலை படுமலை பண்ணி யதன்கூட்டங் 

கோலஞ்செய் சீறியாழ் கொண்டபின் - வேலைச் 
சுவையெலாந் தோன்ற வெழீஇயினாள் சூழ்ந்த 

வவையெலா மாக்கி யணங்கு . 
இ - . 

ள் . ப்டுமலைப்பாலையையும் அல்ல தபாலைகளையும் ஆக்கி அழகு 
செய்த சிறியயாழைத் தன்கையிலே கொண்டபின்பு முன்பு சொன்ன 

திரி 
பாலைத்திறமெல்லாம் அமுதச்சுவைதோன்ற வாசித்தாள் , சுற்றிய அவையி 
னுள்ளாரையெல்லாம் தன்வசத்தாராக்கி , அணங்கு . 

அணங்கு எழீஇயினாள் . 


ஒழி பு . 


கசுக 


- 


எ - று , 


இ - ள். 


கூரு அ .--சூதுவென்றி : 
வ - 0. * கழகத் தியலுங் கவற்றி னிலையு 

மழகத் திருநுதலா ளாய்ந்து - புழகத்து 
பாய வகையாற் பணிதம் பலவென்றா 

ளாய வகையு மறிந்து . 
இ - ள் . சூதினியல்பையும் கவற்றினுடைய நிலையையும் பனிச்சை 
யையுடைய திருநுதலினையுடையாள் ஆராய்ந்து புகழினையுடைய மனையிட 
த்து உபாயவகையால் சூதுபொராட்டினபலவும் வென்றாள் , ஆதாயத்தின் 
கூறுபாட்டையுமறிந்து . 

அறிந்து பலவென்றாள் . 
புகழென்பதன் கட். ககரம் விகாரத்தாற்றொக்கது . 

( கசு ) 
கூருக . - ஆடல்வேன்றி : 
வ - று . கைகால் புருவங்கண் பாணி நடைதூக்குக் 

கொய்பூங்கொம் பன்னாள் குறிக்கொண்டு - பெய்பூப் 
படுகளிவண் டார்ப்பப் பயில்வளை நின் றாடுந் 
தொடுகழன் மன்னன் றுடி, 

கையாலும் , காலாலும் , புருவத்தாலும் , கண்ணாலும் தாளத் 
தையும் செலவையும் இசையையும் கொய்யப்பட்ட பூங்கொம்பன்னாள் கரு 
திக்கொண்டு சூடிய பூவில் மிக்க களிப்பினையுடைய வண்டு ஆரவாரிப்பச் 
செறிந்த வளையினை யுடையாள் நின்று ஆடும் , கட்டுங்கழல்வேந்தனுக்குத் துடிக் 
கூத்தை . 

( கன ) 
கூசு 0 .-- பாடல் வென்றி : 
வ - று . * வண்டுறையுங் கூந்தல் வடிக்கண்ணாள் பாடினாள் 

வெண்டுறையுஞ் செந்துறையும் வேற்றுமையாக் - கண்டறியக் 
கின்னரம் போலக் கிளையமைந்த தீந்தொடையா 

ழந்நரம்பு மச்சுவையு மாய்ந்து . 
இ - ள் . வண்டு தங்கும் கூந்தலினையும் மாவடுவகிர்போன்ற கண்ணி 
னையுமுடையாள் பாடினாள் ; வெண்டுறைப்பாட்டும் செந்துறைப்பாட்டும் 
வேறுபாடு தோன் ) , அறிவர் மனத்தாற் கண்டறியக் கின்னரத்தின் ஓசை 
போல , இணை கிளை பகை நட்பு இனமென்னும் வகையின் ஐந்தாவதாகியகிளைத் 
தொடர்ச்சியமைந்த தித்தித்த கோவையினையுடைய யாழிற்செய்யப்பட்ட 
அழகிய நரம்பும் மந்தர மத்திம தாரமும் ஆராய்ந்து . 

ஆய்ந்து பாடினாள் . 
செந்துறையென்பது ஓசைகுறித் 

(கஅ) 
* தொல் . புறத் . சூ . 16 - இனம் ; ஷ ஷே ஷை 20 - ந . மேற் . 
( பி- ம் . ) 1 ' நரம்புமந்தரசமுமத்திமதாரக மநராய்ந்து ' 


எ 


1 


உக 


கசு . 


புறப்பொருள் வெண்பாமாலை . 


--- 


கூசுக.-- பிடிவென்றி : 
வ - று . குவளை நெடுந்தடங்கட் கூரெயிற்றுச் செவ்வா 

யவளொடு மாமையொப் பான - விவளொடு 
பாணியுந் தூக்கு நடையும் பெயராமைப் 

பேணிப் பெயர்ந்தாள் பிடி . 
இ - ள் . செங்கழுநீர்மலரையொத்த நெடிய பெரியகண்ணினையும் 
கூரிய எயிற்றினையும் சிவந்த வாயினையுமுடைய சீதேவியுடன் நிறமொத்த 
இவளோடு தாளமும் இசையும் செலவும் தப்பாதபடி பரிகரித்துப் பிடிபோல 
அசைந்துபெயர்ந்து ஆடுங்கூத்தை ஆடினாள் . 

இனிப் பெயர்த்தாளென்று பாடமோதிப் பிடியை நடத்தினாளென்பாரு 
முளர் . 

( க்க ) 
ஒழிபு முற்றும் 
ஆகப்பாட்டு ஙசுக . 


( க்கூ .-- சூத்திரம்) : 


வெட்சி கரந்தை வஞ்சி காஞ்சி 
யுட்குடை யுழிஞை நொச்சி தும்பையென் 
றித்திற மேழும் புறமென மொழிப் 
வாகை பாடாண் பொதுவியற் றிணையெனப் 
போகிய மூன்றும் புறப்புற மாகும் . 
ஐயனாரிதனார் பாடிய புறப்பொருள் வெண்பாமாலை 

மூலமும் உரையும் முற்றுப்பெற்றன . * 


* பரிசோதனைக்குக்கிடைத்த ஏட்டுப்பிரதிகளுள் ஒன்றில் , “ சீயர் திரு 
வடிகளே சரணம், வைத்தியநாத குருவேநம : பெரிய திருவடி குருவேநம . 
அஎஎ - ம்ஹ மார்கழிமீ சதுர்த்தசியும் புதன்கிழமையும் உரோகிணியும் பெற்ற 
சுபதினத்திலே இரத்தினகவிராசர் வெண்பாமாலையுரை எழுதி முற்றும் " என் 
{ து வரையப்பெற்றிரீந்தது . 


1 அகராதி 

. 


உழிஞையோங்கிய 
கதமலிகரந்தை 
காஞ்சிகாஞ்சி 
காட்சியையம் 
காண்டனயத்தல் 
சீர்சால்போந்தை 
சீர்சால்வாகை 
சீர்சான் முல்லையொடு 
சீர்செலவழுங்கல் 
துன்னருங்கடும்போர் 


எண் - பக்கஎண் . 
46 

நுவலருங்காப்பின் 
12 பாடாண்பகுதியுள் 
30 பாடாண்பாட்டே 
130 மன்னியசிறப்பின் 
134 

முதுபாலையேசுர 
111 மூதுரைபொருந்திய 
73 | வாடாவஞ்சி 
125 

வெட்சிகரந்தை 
147 வெட்சிவெட்சியரவம் 
60 வேட்கைமுந்துறுத்தல் 


42 
155 
88 

1 
116 
123 
19 


...... 162 


2 
139 


றையகராதி . 


... 


... 


( இதில் திணைப்பெயர்களும் சிலவுண்டு. ) 
அகத்துழிஞை 55 | இரவு நீடுபருவரல் 

137 
அடிப்படவிருத்தல் 59 இருவருந்தபுநிலை 

65 
அதரிடைச்செலவு 14 இல்லவைக்குதல் 

142 
அரசமுல்லை 80 இல்லாண் முல்லை 

127 
அரசவாகை 74 இற்கொண்டுபுகுதல் 

116 
அரசவுழிஞை 49 உட்கோள் ( கைக்கிளை 

ஆண் 
அருளொடு நீங்கல் 87 பாற்கூற்று ) 

131 
அவிப்பலி 

86 ஷ ( கைக்கிளை 

பெண்பாற் 
அவையமுல்லை 

81 கூற்று ) 

135 
அழிபடைதாங்கல் 45 உண்டாட்டு 

9 
அறிவன்வாகை 79 உரைகேட்டுநயத்தல் 

146 
ஆகோள் 7 உவகைக்கலுழ்ச்சி 

71 
ஆஞ்சிக்காஞ்சி 40 உழபுலவஞ்சி 

25 
ஆடல்வென்றி 161 | உழவன்வென்றி 

157 
ஆண்பாற்கிளவி 

151 உழிஞை 
ஆர் 112 உழுதுவித்திடுதல் 

57 
ஆரெயிலுழிஞை 

51 உன்னநிலை 

112 
ஆள்வினைவேள்வி 100 ஊடலும்ணகிழ்தல் 

145 
ஆளெறிபிள்ளை 15 ஊர்கொலை 

6 
ஆனந்தப்பையுள் ... 122 | ஊர்ச்செரு 

13 
ஆனந்தம் 

121 ஊரின் கட்டோன்றிய காமப்பகுதி 110 
இயன்மொழிவாழ்த்து ... 91,92 | எயிற்பாசி 

54 
இரவுத்தபைச் சேறல் 142 எயிற்போர் 

441 


..... 47 


ககாச 


புறப்பொருள் வெண்பாமாலை . 


... 


குடைநிலை 


20 


... 


கட 


கண்படை 


92 


எயிறனையழித்தல் 44 காதலிற்களித்தல் 

144 
எருமைமறம் 66 | காந்தள் 

50 
ஏணிநிலை 54 கார்முல்லை 

126 
ஏமவெருமை 66 காவன்முல்லை 

83,84 
ஏழகநிலை 113 கிணைநிலை ( வாகை ) 

87 
ஏறாண்முல்லை 82 ஷ ( பாடாண் ) 

96 
ஏறுகொள்வென்றி 157 கிளிவென்றி 

159 
ஐயம் 

130 ) குடிநிலை 

18 
ஒருதனிநிலை 

27 குடுமிகளைந்த புகழ்சாற்றுநிலை . 97 
ஒள்வாளமலை 

69 குடைச்செலவு 

34 
ஓம்படை 

104 குடை நாட்கோள் 

47 
கட்காஞ்சி 

40 
கடவுண்மாட்டுக்கடவுட்பெண்டிர் 

குடைமங்கலம் 

102 
நயந்தபக்கம் 

109 குடைமுல்லை 

85 
வுண்மாட்டு மானிடப்பெண் குதிரைமறம் ( கொச்சி ) 

44 
டிர்நயந்தபக்கம் 

... 109 ஷ ( தும்பை ) 

63 
கடவுள் வாழ்த்து 

90 குதிரைவென்றி 

' ... 160 
கண்டுகண் சிவத்தல் 

144 

குழவிக்கட்டோன்றிய காமப் 
கண்டுகைசோர்தல் 150 

110 
டநிலை ( வாகை ) 85 குற்றிசை 

1.55 
ஷ ( பாடாண் ) குற்றுழிஞை 

52 
கணிவன் முல்லை 

82 குறுங்கலி 

155 
கந்தழி ( உழிஞை) 

49 குறுவஞ்சி 

27 
ஷ (பாடாண் ) 105 | கூட்டத்துக்குழைதல் 

145 
கபிலைகண்ணிய புண்ணியநிலை . 94 கூத்தராற்றுப்படை 

100 
கரந்தை 13 கூதிர்ப்பாசறை 

79 
கரந்தையரவம் 

13 கைக்கிளை 

107 
கழனிலை 

113 கையறுநிலை ( கரந்தை ) 

17 
களவழிவாழ்த்து 

96 ஷ (பொதுவியல் ) 

122 
களவேள்வி 

76) கொடிநிலை 

105 
களிற்றுடனிலை 

69 கொடுப்போரேத்திக்கொடாஅர்ப் 
கற்காண்டல் 

114 பழித்தல் 

156 
கற்கோணிலை 

114 கொடை 

10 
கற்புமுல்லை 

128,129 கொடைவஞ்சி 

26 
கன்முறைபழிச்சல் 

116 கொண்டகம்புகுதல் 

144 
கன்னடுதல் 

115 கொற்றவஞ்சி 

22 
கன்னீர்ப்படுத்தல் 114,115 கொற்றவள்ளை 

23 
கனவினரற்றல் 

137,138 கொற்றவுழிஞை 

48 
காஞ்சி 

31 கொற்றவைநிலை ( வஞ்சி ) 21,22 
காஞ்சியதிர்வு 

31 க்ஷ 

( வெட்சி ) 11 
காட்சி 130 கோழிவென்றி 

158 
காடுவாழ்த்து 125 சால்புமுல்லை 

86 
காண்டல் 134 சிருங்காரநிலை 

70 
காண்டல்வலித்தல் 

136 சிவல்வென்றி 

159 


... 


... 


... 


... 


... 


துறையகராதி. 


கரு 


சுரத்துய்த்தல் 


... 


... 


சுரநடை 


நூழில் 


... 


சூதுவென்றி 
செருவிடைவீழ்தல் . 
செல்கெனவிடுத் தல் 
செல் வழுங்கல் 
செலவு 
செவியறிவுறூஉ 
தகர்வென்றி 
தந்து நிறை 
தபுதாரநிலை 
தலைக்காஞ்சி 
தலைத்தோற்றம் 
தலைப்பெயனிலை 
தலைமாராயம் 
தலையொடு முடிதல் 
தழிஞ்சி ( வஞ்சி ) 

ஷை ( காஞ்சி ) 
தன்னைவேட்டல் 
தாபதநிலை 
தாபதவாகை 
தார்நிலை 
தானை நிலை 
தானைமறம் 
திறைகொண்டுபெயர்தல் 


... 


7 நாடுவாழ்த்து 

96 
117 நாண்மங்கலம் 

98 
161 நாண்முல்லை 

127 
43 

67 
147 நூழிலாட்டு 

67 
148 நெஞ்சொடுமெலிதல் 

138 
5 நெடுமொழிகூறல் 

17 
102 நெடுமொழிவஞ்சி 

24 
158 நொச்சி 

42 
8 பகட்டுமுல்லை 

'... 128 
118 பகன் முனிவுரைத்தல் 

136 
35 படைவழக்கு 

... 32,33 
8 பயந்தோர்ப்பழிச்சல் 

132 
118 பரத்தைகூறல் 

153 
36 பரத்தையையேசல் 

143 
36 பரத்தைவாயில் பாங்கிகண்டுரை 
28 த்தல் 

154 
32 பரிசில்விடை 

99 
....71,72 பரிசிற்றுறை 

91 
118 பரிசினிலை 

99 
79 பருவமயங்கல் 

150 
64 பழிச்சினர்பணிதல் 

107 
69 பள்ளிமிசைத்தொடர் தல் 

146 
62 பாசறைநிலை 

28 
59 பாசிநிலை 

53 
11 பாடகச்சீறடி பணிந்தபினிரங்கல் 146 
131 பாடல்வென்றி 

161 
61 பாடாண்பாட்டு 

89 
61 பாண்பாட்டு 

65 
149 பாண்வரவுரைத்தல் 

152 
92 பாணாற்றுப்படை 

... 100 
149 பாதீடு 

9 
65 பார்ப்பன முல்லை 

81 
126 பார்ப்பனவாகை 

77 
160 பான் முல்லை 

128 
60 பிடிவென்றி 

162 
72 பிரிவிடையாற்றல் 

140 
38 

பிள்ளைத்தெளிவு 
39 பிள்ளைப்பெயர்ச்சி 

17 
51 பிள்ளையாட்டு 

16 
1 : 4 பிள்ளை வழக்கு " 

10 
133 பிறர்மனைத்துயின்றமை விறலி 
... 29,30 கூறல் 

154 
பின்றேர்க்குரவை ( தும்பை ) 68 


துடிநிலை 


.. 


... 


... 


துணிவு 
தும்பை 
தும்பையரவம் 
துயரவற்குரைத்தல் 
துயிலெடைநிலை 
தூ திடையாடல் 
தேர்மறம் 
தேர்முல்லை 
தேர்வென்றி 
தொகைநிலை ( உழிஞை ) 

ஷ ( தும்பை ) 
தொட்டகாஞ்சி 
தொடாக்காஞ்சி 
தோலுழிஞை 
நயத்தல் 
5 யப்புற்றிரங்கல் 
நல்லிசைஞ்சி 
நலம்பாராட்டல் 


16 


... 


132 


D 


கசுசு 


புறப்பொருள் வெண்பாமாலை . 


93 


மட 


... 


... 


. 


.. 


... 


... 


35 


... 


... 


பின்றேர்க்குரவை ( வாகை ) 
பின்னிலை முயறல் 
புகழ்ந்தனர் பரவல் 
பண்ணொடுவருதல் 
புணராவிரக்கம் 
புலவராற்றுப்படை 
புலவரேத்தும்புத்தேணாடு 
புலவிபொருளாகத்தோன்றிய 

பாடாண்பாட்டு 
புலவியுட்புலம்பல் 
புலனறிசிறப்பு 
புறத்திறை ( வெட்சி ) 

ஷ ( உழிஞை) 
புறத் துழிஞை 
புறநிலைவாழ்த்து 
பூக்கோணிலை 
பூசன்மயக்கு 
பூசன்மாற்று 
பூவைநிலை 
பூவைவென்றி 
பூழ்வென்றி 
பெண்பாற்கிளவி 
பெருங்காஞ்சி (காஞ்சி ) 

க்ஷ ( பொதுவியல் ) 
பெருஞ்சோற்றுநிலை 
பெருந்திணை 
பெருவஞ்சி 
பேய்க்காஞ்சி 
பேய்க்குரவை 
பேய் நிலை 
பேராண்முல்லை 
பேராண் வஞ்சி 
பொருண்மொழிக்காஞ்சி 
பொருநவாகை 
பொருநாற்றுப்படை 
பொருளொடு புகறல் 
பொலிவுமங்கலம் 
பொழுதுகண்டிரங்கல் 
போந்தை 
போர்க்களத்தொழிதல் 
போர்மலை தல் 
மகட்பாலிகல் 
மகட்பாற்காஞ்சி 
மகண்மறுத்து மொழிதல் 


76 

மங்கலநிலை 
140 மடலூர்தல் 

148 
109 மண்ணுமங்கலம் (உழிஞை) 58 
14 

க்ஷ ( பாடாண் ) 103 
133 மணமங்கலம் 

98 
106 மல்வென்றி 

157 
124 மழபுலவஞ்சி 

26 
மறக்களவழி 

75 
108 மறக்காஞ்சி 

37 
142 | மறமுல்லை 

85 
10 மறனுடைப்பாசி 

42 
6 மன்னைக்காஞ்சி 

39 
50 மாராயவஞ்சி 

24 
53 மாலைநிலை 

120 
104 முதுகாஞ்சி 

125 
முதுபாலை 

117 
119 

முதுமொழிக்காஞ்சி ... 123 
7 முதுமொழிவஞ்சி 

25 
90 முதுவுழிஞை 

55 
159 ) மு சவாகை 

75 
158 முரசவுழிஞை 

48 
151 முல்லை 

126 
33 முற்றுமுதிர்வு 

56 
124 முற்றுழிஞை 

50 
29 முன்றேர்க்குரவை ( தும்பை )... 67 
108 

க்ஷ ( வாகை ) 76 
29 முனைகடிமுன்னிருப்பு 

41 
38 மூதானந்தம் 

120 
68 மூதின் முல்லை 

82 
38 

135 
84 மெலிவொடுவைகல் 
23 யாழ்வென்றி 

160 
யானைகைக்கோள் 

56 
78 - யானைமறம் 

63 
101 யானைவென்றி 

158 
87 | வஞ்சி 

20 
98 வஞ்சிரரவம் 

20 
143 வஞ்சிகாக்காஞ்சி 

35 
111 வரவெதிர்ந்திருத்தல் 
1.5 வல்லாண்முல்லை 

83 
14 வள்ளி 

106 
58 

73 
41 பாகையரவம் 

74 
வாடைப் பாசறை 

30 


... 


மெலிதல் 


... 136 


124 


141 


வாகை 


கொளுவின் முதற்குறிப்பகராதி . 


காஎ 


... 


... 


.... 156 


... 


12 


வாண்மங்கலம் 
வாண்மண்ணுநிலை 
வாணாட்கோள் 
வாணிகவாகை 
வாணிகவென்றி 
வாணிலை 
வாராமைக்கழிதல் 
வாயினிவை 
வாயுறைவாழ்த்து 
வாள் செலவு 
விரிச்சி 
விளக்குநிலை 
விறலிகேட்பத்தோழிகூறல் 
விறலிதோழிக்குவிளம்பல் 
விறலியாற்றுப்படை 


103 | வீற்றினிதிருந்த பெருமங்கலம் .. 97 
5 ? வெட்சி 

3 
47 வெட்சியரவம் 

4 
77 வெருவருநிலை 

70 
வெள்ளிநிலை 

95 
21 வெளிப்படவிரத்தல் 

133 ) 
141 | வெறியாட்டு ( வெட்சி ) 
89 க்ஷ ( பெருந்திணை ) 152 
101 வேட்கைமுந்துறுத்தல் 

139 
34 | வேத்தியன்மலிபு 

18 
4 வேம்பு 

111 
94 வேய் 

5 
153 வேள்விநிலை 

95 
153 வேளாண்வாகை 

78 
101 வேற்றுப்படைவரவு 

57 


1 .. 


கொளுவின் முதற்குறிப்பகராதி . 


11 . 


(கொரூவென்பது ஒவ்வொரு வெண்பாவின்ழன்னும் பெரும்பான்மை 
இரண்டடியாலும் சிறுபான்மை ழன்றடியாலும் ஆக்கப்பட்டு 
அதன்கருத்தைப் புலப்படுத் திநிற்பது . கொளு - கருத்து ; 

தனைச் சூத்திரமென்றுங் கூறுவர் . ) 
அகத்தோன் காலை 56 அருந்திறற் 

126 
அஞ்சொல்வஞ்சி 

138 அருந்திறை 

23 
அடங்காதார் 

53 அருமிளையோடு 

43 
அட.ரவிர்பைம்பூண் 

94 அருமுனையான் 

34 
அடல்வேலாடவர் 

82 அவன்பெயர் 

115 
அடலஞ்சா 39 அழிகுநர்புறக்கொடை 

28 
அடுதிறலணங்கா 76 

132 
அடுதிறலரணத் 59 அழிவின்றுபுகழ்நிறீஇ 

72 
அடுதிறன்மன்னரை 92 | அளப்பருங்கடற் 

94 
அடுமுரண கற்று 

113 அறந்தருசெங்கோல் 

... 98 
அடையாதார் 

48 ஆங்கவர்கூறிய 

150 
அண்ணனான்மறை 94 ஆங்கலன்மூப் 

153 
அணிவயலூர 

143 ஆடமைத்தோளி 

121 
அந்தமில்புகழான் 95 

50 
அந்தழையல்குல் 

133 ஆழ்ந்துபடுகிடங்கோ 

43 
அயிற்படையின் 

44 ஆற்றாரொழிய 

14 
அரிபாயுண்கண் 128 ஆனாவென்றி 

114 
அருஞ்சுரத்தும் 

7 இகலடுதோள் 

98 


... 


ஆடியலவிர் 


... 


கசு அ 


புறப்பொருள் வெண்பாமாலை . 


11 
89 
69 
148 
135 
24 
29 


.. 115 


... 


... 


93 
27 
16 

7 
120 


... 


... 


.... 103 


... 


... 


இணரார்கோதை 
மையாநாட்டத் 
இருங்கண்வானத் 
இருபடையும் 
இல்லவை சொல்லி 
இல்லும் பதியும் 
இலைப்பொலிதார் 
இலைபுனைவாகை 
இழிபுடன் றிகல் 
இவட்பயந்தெடுத் 
இளமைந்தர் 
இறுத்தபினழி 
இறைவளைநெகிழ 
இன்கதிர்முறுவற் 
இன்ன துசெய்த 
இன்னதொன்றெய் 
இன்னோரின்னவை 
ஈண்டியநிரை 
உடல்சினத்தார் 
உணராவெவ்வம் 
உம்மிலரிவை 
உரவெய்யோனினக் 
உருத்தெழுமன் 
உருவவால்வளை 
உளம்புகல 
உறுவரைமார்ப 
ஊழிமாலை 
எண்ணருஞ்சீர்த்தி 
எண்ணார்பல்லெயில் 
எம்மதிலினிகல் 
எரிந்திலங்கு 
எழுமரவக் 
எழுவு மழ்திணி 
எறிபடையானிக 
ஏத்திச்சென்ற 
ஏந்திழையாட்டரு 
ஏந்து புகழுலகி 
ஏப்புழைஞாயி 
ஏமாண்ட 
ஏழகமூரினு 
ஒண்டொடி 
ஒருகுடைமன்னனை 
ஒலிகடல்வையகத்து 
ஒலிகழலானக 


... 131 | ஒளியினீங்கா 
... 109 | ஒளியுமாற்றலு 
106 ஒளிற்றெஃகம் 
69 | ஒன் றல்ல 
142 ஒன்றார்கூறு 
83 | ஒன்னாதார்படை 
37 | ஒன்னாதார்முனை 
73 | ஓங்கியகல் 
45 கங்குற்கனை துயி 
132 

கட்டூர துவகை 
110 

கண்மகிழ்ந்து 
30 கணம்பிறங்க 
1401 கதிர்வேற்கணவ 
118 கயக்கருங்கடற் 
104 கயலேர்கண்ணி 
106 கருங்கடலுண் 
91 கருங்கழன்மற 
10 கருதாதார்மதிற் 
54 கலந்தடையார் 
133 கலவாமன்னர் 
154 கலவார்முனைமேற் 

8 கவர்கணைச்சுற்றங் 
126 கழல்வேந்தர் படை 
150 கழிந்தோன் றன் 
84 | கழுமியகாதற் 
144 | களங்கழுமியப்படை 
149 

கறவைகாவல 
103 கன்னவிறிணிதோட் 
57 கன்னவிறோளான் 
60 காண்டல்வேட் 
124 | காதல்பெருகக் 
63 | காதற்கண வெனொடு 
67 காம்புயர்கடத்திடை 
63 | காமுறுகாமம் 
100 காய்கதிர்நெடுவேற் 

காரெதிரியகடற் 
113 காவல்கண்ணிய 
42 கான்மலியுநறுந் 
44 

குடைமயங்கிய 
113 குருந் தலர்கண்ணி 
137 கூடலர்குடர்மாலை 
64 கூடார்முனை 
87 கூற்றனையான் வியன் 
75 

கூற்றிருந்தகொலை 


... 


... 


... 


... 


... 120 

50 
68 
52 
47 
111 

4 
9 
67 
122 
127 
67 
90 
134 
130 
142 
144 

40 
11.7 
151 
72 
35 
90 
81 
66 
118 
16 
26 
79 
97 


. 


41 


... 


... 


கொளுவின் முதற்குறிப்பகராதி . 


காக 


... 


... 


கேள்வியாற்சிறப் 
கேளல்லார்முனை 
கையொளிர்வேல 
கொடியான் கூர்ங்கணை 
கொடுத்தபின்னர் 


153 
134 

9 
... ' 54 

11 
49 
25 
18 


கொய் தழை 


2014 


.... 142 


... 


... 


... 


77 தேங்கமழ்சிலம் 
23 தேம்பாய் தெரிய 
139 தொட்டிமிழுங் 
... 120 தொடுகழன்மறவர்து 

33 | தொடுகழன்மறவர்தொ 
133 | தொழில்காவன் 
146 | தொன்மரபி 
130 தோள்வலிய 
105 நலவளை மடக் 
96 நவைநீங்க 
61 நள்ளிருண்மாலை 
122 | நறமலியுநறுக் 
55 நாற்றிசையும் 
80 நாறிருங்கூந்தன் 
38 

நிரைகோள் கேட்டுச் 
47 | நிலவுவேனெடுத் 
21 நிழலவிழெழி 
77 நிற்றலாற்றா 
127 நீங்காக்காதன் 
100 நீடவுங்குறுகவு 
84 நீடோளான் 
126 நுழைபுலம் படர்ந்த 
107 நெடுந்தேர்த்தானை 
87 | நெடுமதிலெறிந்து 
71 | நெடுவேய்த்தோளி 
36 | நேராதார்வள 
125 கோக்கருங்குறும்பி 

பகலன்னவாய்மொழி 
3 | பகைபுகழக்கிடக் 
83 படைக்கோடாவிறன் 
33 | பரந்தெழுதரு 
96 | பல்லவர்க்கிரங்கும் 
79 பல்லிதழ்மழைக்கட் 
62 பலர்புகழ்புலவர் 
96 பற்றார் தம்முனை 
29 பாடருந்தோம்படை 
129 பாயிருட்கணவ 
101 பிணம்பிறங்கிய 
82 | பிற்பயக்குமெஞ்சொல் 
44 | புகழ் நுவலமுக்காலமு 
95 | புகழொடுபெருமை 
146 | புண்ணிய நீரிற் 
119 | புரவலன்மகிழ் 
152 | புரவலனெடுங்கடை 


கோடுயர்வெற்பன் 
சுரும்பிவர்பூம் 
சூழுநேமியான் 
செங்களத்துச்செழு 
செங்களத்துமறங் 
செய்கழன்மன்னன் 
செருமதிலோர் 
செருமுனையுடற்றுஞ் 
செருவேலோன் 
செற்றடையார் 
செற்றார்மேற் 
செறுதொழிலிற் 
செறுநர்காண 
சேணோங்கிய 
தக்காங்குப்பிறர் 
தடவரைமார்பன் 
தண்டாக்காதற் 
தண்பணைவய 
தம்மிறைவன் விசும்ப 
தலைகொடுவந்தா 
தலைவரும்பொருளை 
தவப்பெரிய 
தன்னுறு 
தவழ்திரைமுழங்குந் 
தாங்கு திறன்மற 
தா'ட்டாழ்தடக்கை 
தாபதமுனிவர் 
தாம்படைத்தலைக் 
திருக்கிளருமகன் 
திருந்தார்தெம்முனை 
திருவளர் நன்னக 
திறல்வேந்தன் 
துணிபுணரும் 
துணிவுடைய 
துயர்தீரப் 
துயரொடுவைகிய 
துன்னருஞ்சிறப் 
தேங்கமழ்கோதை 

22 


81 
... 145 

40 
102 
155 

13 
148 
116 
143 
110 
26 
21 
124 
92 
97 
141 
25 

6 
74 
70 
15 
32 

125 
... 119 
123 

5 
52 
147 

38 

101 
... 79 


... 


...... 121 


... 78 


57 
99 
89 


கஎ O 


புறப்பொருள் வெண்பாமாலை . 


... 


68 
931 
40 

3 
152 
131 
146 
49 
82 
56 
149 


... 145 


... 109 


141 
' 47 
32 


புரிவளைநெகிழ 
புலம்பொடுவைகும் 
புனையிழையிழக் 
பூண்முலையார் 
பூம்பொழிற்புறங் 
பெய்கழலான் 
பெய்கழற்பெருந்தகை 
பெய்தாமஞ்சுரும்பிமிர 
பெய்தாரகலம் 
பெய்வளையவ 
பெருநல்லானுழை 
பேணாதார்மறங் 
பேணிய பிறர் 
பொய்யாது புண்மொழி 
பொருபடைகளத் 
பொருபடையுட் 
பொற்றாாகலம் 
பொன்புனைந்த 
பொன்புனையுழிஞை 
பொன்றிகழ் 
போதார்கூர்தற் 
போர் தாங்கிப் 
மடுத்தெழுந்தமறவே 
மண்கெழுமறவன் 
மண்கொண்டமற 
மண்டமருண் 
மண்மணிஞாலத் 
மண்ணகங்கான் 
மண்ணோடுபுகழ் 
மண்மருளத் 
மணிவளைநெகிழ 
மதிக்குடைக்கீழ் 
மயலறுசீர்த் 
மயிற்சாயன் 
மலைத்தெழுந்தோ 
மலையோங்கிய 
மற்றவர்சேரி 
மறத்துறைமலிந்து 
மறந் திரிவில்லா 
மறப்பாடைமறவே 
மறவேந்தனிற் 
மன்மேம்பட்ட 
மன்னர்யாரையு 
மன்னவன் புகழ் 


136 

மன்னனூரு 
137 மன்னியசிறப்பின் 

118 மன்னுயிர்நீத்த 
... 106 மன்னுறு 

62 | மாணிழைக்கு 

76 | மாநிலத்தியலு 
... 108 | மாயிருங்கங்குன் 
20 மாவுடைத்தார் 

மாறின்றிறங் 
138 | மாறுகொண்டா 
101 

மான் றமாலை 
59 முக்கணான் முயக்கம் 
153 | முகைபுரைமுறுவன் 
10 | முடி.மிசையுழிஞை 
65 முத்தவிர் பூண் 
27 

முதுகுடி மறவ 
155 முரணவியச் 
61 | முழவுறழ் திணிதோ 
48 | முறிமலர்த்தா 
128 முன்னடையா 
150 | முன்னிழந்த 
17 ) முன்னெழுதரு 
27 மூதரினிவந்த 
37 | மூவர்கொடி 
85 மேல் வரும்படை 
36 | மேவருங்கணவன் 
18 | மேன் மூவரு 
91 மைந்துடையாடவர் 
14 மைந்துயரமறங்கட 
114 

மைவரைநாடன் 

மைவரைநாடனை 
27 மொய்தாங்கிய முழு 
92 மொய் திகழ்வேலோன் 
58 | வண்டமர்குஞ்சி 
13 வண்டு சூழ்தாமம் 
123 வணங்காதார்மதிற்குமரி 
154 | வயங்கியபுகழ் 
50 வயன்மிகுசிறப் 
102 | வரிவளைநெகிழ்த் 
42 , வருவாரையெதிர் 
24 | வலிகெழுதோள் 
17 வழிபடுதெய்வ 
41 வள்வார்முரசமொடு 
23 | வளைஞாலவயிரார்ப்ப 


34 
55 
75 
65 
29 
140 

64 
117 


... 105 


... 136 


31 
129 
78 
22 
35 
144 
136 
85 
57 
135 
114 
58 


... 


... 107 
... 127 


138 
15 
69 
109 
20 
52 


வெண்பாவின் முதற்குறிப்பகராதி . 


கஎக 


... 


10 
45 
66 
17 


... 151 


வா அண்மறவர் 
வாடாவஞ்சிதலை 
வார்வலந்த துடி 
வாலிழையோர்வினை 
வாள்வாய்த்தவடு 
வான்றோயுமலையன் 
விண்டோயு மிளை 
வியலிடமருள 
வியன் மனைவிட்லை 
விரும்பாரமரிடை 
விரைபரிகடவி 
வில்லோர் நுதலி 
வில்லேருழவர் 
விலங்கமருள் 
விழுமங்கூர 
விறற்படைமறவர் 
வினைமுற்றியகனை 
வெஞ்சினவேந்தன் 
வெட்சியாரைக்கண் 
வெண்கண்ணியுங் 
வெண்கோட்டகளி 
வெந்திறலான்வியன் 


51 வெம்முனைநிலை 
20 வெம்முரணான்மகள் 
8 வெயர்பொடிப்பச் 
12 வெருவரும்வாளமர் 
71 வெள்வளைநெகிழ 
86 

வெள்வாள்வேந்தன் 
53 

வெள்வாளமருட் 
391 வென்றார்த்துவிறன் 
38 வென்றியோடு புகழ் 
111 வென் றிவேந்தன்பணி 

6 வென்றேந்தியவிறற்படை 
108 வேஞ்சினமாற்றான் 

5 வேண்டியபொருளின் 
70 . வேத்தமருள்விளிக் 
122 வேந்தன்மாய்க் 
112 வேந்தனுண்மகிழ 
109 வேய்பிணங்கிய 
35 வேல்வேந்தனுண் 
14 வேற்றானை மறங் 
74 வையகத்துவிழை 

வையகம் வணங்க 
80 


85 
86 

7 
51 ) 

3 
76 


31 


4 
116 


... 


... 119 


99 
55 
98 
62 
87 
22 


... 


65 


. 


வெண்பாவின் முதற்குறிப்பகராதி . 


அகத்தன வார்கழ 
அங்கட்கிணையன் 
அங்கையுணெல்லி 
அஞ்சுவருதானை 
அஞ்சொற்பெரும் 
அடக்கருந் தானை 
அடும்புகழ்பாடி 
அணக்கருந்தானை 
அணங்குடைகோலை 
அணிவருபஞ்சிலம் 
அந்தணர்சான்றோர் 
அந்தரந்தோயு 
அந்தழையல்கு 
அம்மென்கிளவி 
அயர்வொடு 
அயிலன்னகண் 
அரிகொண்டகண் 


45 | அருகோடி . நீங்கா 
10 | அரும்பிற்குமுண்டோ 
18 

அருவரைபாய்ந் திறு 
75 | அலர்முலையஞ்சொ 
152 | அவிழ்மலர்க்கோதை 
63 அழலடைந்தமன்றத் 
116 

அழலவிர்பைங் 
98 ! அழுங்கனீர்வை 
22 ! அளந்ததிறை 
146 - அளியகழல்வேந்த 
102 அறா அநிலைச்சாடி 
52 அறிந்தவராய்ந்த 
58 அறியார்வயவ 
132 அன்றெறிந்தானு , 
137 அனையவமரு 
25 

ஆடரவம்பூண் 
ஆடலமர்ந்தானடி 


158 
153 

31 
119 
27 
22 
97 
13 
92 
41 
+ 


... 


'21 


55 
49 
74 

42 
... 107 


... 109 


கஎஉ 


புறப்பொருள் வெண்பாமாலை . 


86 
49 

110 
.. 126 


ஊடியவூட 


... 


' .. 129 


ஊ 


ஆடலமர்ந்தானமர் 
ஆம்பனுடங்கு 
ஆமினி மூப்பு 
ஆயபெருமை 
ஆயாதறிவய 
ஆயுமடுதிற 
ஆழவிடுமோ 
ஆளமர்வெள்ளம் 
ஆளிமணிக்கொடி . 
ஆற்றினுணரின 
ஆனாவயவர் 
இகலே துணையா 
இடம்படுஞால 
இணரார்நறுங் 
இம்மூவுலகி 
இயவர்புகழ 
இலநாமுரைப்ப 
இளமைநிலை தளர 
இளிகொண்ட தீஞ் 
இறுமுறையெண் 
இறுவரைவீழ 
இறையேயிறந்த 
இன்றிப்படரோ 
இன்றுபகலோ 
இன்றொடைநல் 
இன்னரெனவேண்டா 
இன்னாசொகின 
ஈண்டரில்சூழ் 
ஈண்டியெருவை 
உணங்குபுலவ 
உய்த்தல்பொறுத் 
உய்ந்தொழிவா 
உரவெரிவேய் 
உரவொலி 
உரைப்பினது 
உலவாவளஞ் 
உவன் றலையென் 
உவனின்றுறு 
உழிஞைமுடிபுனை 
உழுதுபயன் கொண் 
உள்ளத்தவலம் 


67 உறையார்விசும்பி 
150 ஊக்கமுரண் 
87 
124 

ஊதையுளா 
124 

ஊழிதோ றூழி 
38 பறின்றுவகை 
146 எங்கண்மலர 
17 எங்கண வெனெ 
11 

எஞ்சொலெதிர் 
123 

எண்ணினிகல் 
68 எண்ணினிடரெ 

6 எம்மனையாமகிழ 
119 

எழுதெழின்மாடத் 
133 

எழுதெழின்மார்ப 
79 எழுவணிசீறூரி 
29 ஏந்துவாட்டானை 
159 ஏவலிகழ்மறவ 
125 

ஐந்துகதியு 
9 

ஐயங்களைந்திட் 
10 ஐயவிசிந்தி 
69 ஒட்டியாரெல் 
143 | ஒல்லெனீர்ஞாலத் 
148 

ஒலிமணித்திண் 
35 

ஒள்வாண்மலை 
100 

ஒள்வாண்மறவ 
25 

ஒள்வாளமரு 
121 

ஒன்றியவர் 
43 

ஒன்றிலிரண்டாய் 
97 

ஒன்னாமுனையோ 
34 

ஓங்கியவேலான் 
128 

ஓடுககோல்வளை 
6 

ஓதங்கரை தவழ் 
117 ஒருயிராக 
... 133 | கஞ்சுகம்வாய் 

15 கடிகமழ்வேரி 
76 
36 
57 கண்டான்மலை 
47 கண்டுகளித்து 
78 

கண்ணவனை 
149 கணனார்ந்து 
135 - திரோடை 
154 இயக்கிய சோய 
64 

கயற்கூடு 


84 
58 
70 
102 
119 

96 
113 

57 
140 

5 
84 
56 
160 
32 
39 
159 

81 
160 

9 


45 


... 


92 

59 
... 104 

40 
143 
140 

77 
120 
158 
41 
66 
134 

157 
... 145 

1 
115 
48 
88 
151 


கடுங்கண்மறவ 


கடை 


நின்று 


உள்ள முருக 


உளைத்தவர்கூறு 
உ.றுசுடர்வாளோ 


.. 


வெண்பாவின் முதற்குறிப்பகராதி .. 


கஎங 


95 

161 
... 103 

86 
103 

38 
104 

7 
127 


' ' . 112 


... 


கரிய பெருந்தடங் 
கருங்கழல் 
கருந்தடங்கண் 
கருந்தலையும் 
கரும்பகடுஞ் 
கரும்பொடுகாய் 
கல்லருவி 
கல்லெனீர்வேலி 
கலந்தவனைக் 
கவ்வை பெருக 
கவலைமறுகிற் 
கழகத்தியலுங் 
கழுதார்பறந் 
களமர்கதிர் 
கற்பின் விழுமிய 
கற்பொறியும் 
கன்னவிறோளா 
கன்னின்றானெ 
காடுகனலக் 
காடுங்கடுந்திரை 
காணிலா 
காதல் பெருகி 
காமநெடுங்க 
காய்ந்துகடுங் 
கார்கருதி 
காலார்கழலார் 
காலான் மயங்கி 
காலைமுரச 
காவலமைக் 
கான்படுதீயிற் 
கிளையாய்ந்து 
குனடயலர்காந்தட் 
குடைவரையேந்தி 
குந்தங்கொடு 
குருகுபெயரிய 
குரும்பைவரி 
குரையழன்மண்டி 
குலாவுஞ்சிலை 
குவளைகெடுக் 
குளிறுமுரசங் 
குளிறுமுரசினான் 
கூடிமுரசிரங் 
கூடியகொண் 
கூற்றினத்தன்னார் 


155 | கேள்விமறையோர் 
98 கைகால் புருவங் 
130 கொங்கலர்கோதைக் 
37 

கொங்கலர்தார் 
98 கொங்கவிழைம் 
28 கொட்குநிமிருங் 
132 கொடிபடுமுத் 
127 

கொடுவரிகூடி 
118 கொய்தாரமார்பி 
131 

கொல்களிறூ 
80 கொலையானாக் 
161 

கொலைவிற்புருவ 
62 

கொன் றுருத்த 
26 - கோடும்வயிரு 
72 கோடுயர்வெற்பி 
54 கோள் வாய்முதலை 
135 கௌவைநீர்வேலி 
83 சங்குங்கரு 
115 சில்வளைக்கை 
156 சிறந்ததிதுவென் 
12 சீர்மிகுநல்லிசை 
144 

சுடுமணெடுமதி 
141 சுற்றியசுற்ற 
66 சூடினான் வானக 
61 
131 

சூழ்கதிர்வான் 
64 | சூழ்ந்தநிரை 
56 செங்கண்மழவிடை 
74 | 

செங்கண்மறவர் 
28 

செயிர்க்கணிகழாது 
... 68 செருமலிவெங் 

சொல்லுஞ்சுவட் 

சோலைமயிலன்னா 
63 தண்டாரணிய 
50 தண்டாவிருப்பி 
135 

தமருட்டலையா 
30 

தளரியறாய் 
32 தன்கணளிய 
162 

தன்னிழலோ 
25 தாங்கன் மின்றாங் 
52 தாங்கிய கேளொடு 
24 தாட்டாழ்தடக் 
144 

தாமரை மேல் 
5 

தாயன்னான்றார் 


சூடியவான்பி 


36 
100 
39 
59 
55 
53 
41 

14 . 
... 101 

86 
156 
'54 ) 
26 
74 
107 
95 

7 
201 
56 
80 
65 
158 
120 
154 

8 
22 
65 
137 
102 


... 


... 111 
... 157 


... 


... 


40 
27 
131 
122 


... 


புறப்பொருள் வெண்பாமாலை . 


23 
158 

43 
160 
76 
18 
15 
136 

29 
122 
82 


... 


தொடியண்பே 


... 159 


... 


. 


... 


தாழாரமார்பினான் 
திங்கள் விளங்குங் 
திருநுதல் 
தீண்டியுங்கண்டுங் 
தீர்த்த நீர்பூவொடு 
தீர்ந்துவணங்கி 
துன்னருந்தானை 
துன்னருந்துப்பிற் 
தெம்முனைதேய 
தெரிவின்றி 
தெருவினலமருந் 

தோ 
தொடைவிடையூ 
தோடவிழ்தார் 
நகையமரா 
நடுங்கிநறு 
நடையூறு 
15 ல்கெனினாமிசையா 
நல்வளையேக 
நாட்டியவாய் 
நாப்புலவர்சொன் 
நாவல்பெயரிய 
நாவாயுந்தோணி 
நிரைபொறிவாயி 
நிலையுநிரையு 
நின்றபுகழொடு 
நின் புகழொழிய 
நின்றுநிலமிசை 
நீர்பலகான்மூழ் 
நீர்மலிகண்ணொடு 
நுடங்கருவி 
நெடிபடுகானத் 
நெய்கொணிண 
நெய்யணிகசெவ் 
நேரார்படை 
நேராரம் பூண் 
பகடுவாழ்கென் 
படைநவின்ற 
பண்ணவாந்தீஞ்சொ 
பணையாவறை 
பரிசைபலகடந்து 
பருக்காழுஞ்செம் 
பருதி செல்வானம் 
பலவுரைத்துக் 


23 
128 
131 
93 
58 
127 
112 
33 
34 
145 
101 
111 

81 
138 

37 
148 

1 
109 
138 
90 
17 
60 
53 
53 

5 
100 

51 
123 

79 
117 
141 

4 
129 
47 
70 
24 
87 
99 
155 
142 
45 
94 
35 
153 


பலிபெறுநன்னக 
பாய்ந்துமெறிந்து 
பாயினார்மாயு 
பாலைபடுமலை 
பிடித்தாடியன்ன 
பிணங்கமருட் 
பிள்ளைகடுப்ப 
பிறைபுரை 
பீடுலாமன்னர் 
புகழொழியவை 
புரிவின்றியா 
புரிவொடுநாவினா 
புல்லார்நிரை 
புல்லார்புகலொடு 
புலிக்கணமுஞ் 
புன்மேய்ந்தசை இ 
புனையும்பொலம் 
பூங்கணெடுமுடி 
பூந்தாமனரயிற் 
பூவைவிரியும் 
பூவொடுநீர் தூவி 
பெண்மேனலிவு 
பெரும்பணை 
பெரும்பூட்சிறு 
பெருமட 
பைந்தொடிமே 
பொய்யகலநாளும் 
பொய்யில் புலவர் 
பொறிமயிலாலி 
போர்க்குப்புணை 
பௌவம்பணைமுழ 
மங்குன்மனங் 
மடங்கலிற்சீறி 
மண்டமர்த்திண் 
மண்டுமெரியுண் 
மண்பதநோக்கி 
மதியேர்கெடுங்குடை 
மயங்காததார் 
மயங்கிமகிழ் 
மயிற்கணத்தன்னார் 
மருப்புத்தோளா 
மல்லாடுதோளா 
பபைசொந்த 
மற்கொண்ட 


... 


11 
51 
14 

7 
... 126 

105 
97 
90 
114 
137 
150 

83 
133 
118 

18 
124 
151 
39 
2 ) 
107 
30 
72 

3 
157 

75 
... 50 


மட 


. 


... 


... 145 


51 
66 
138 
108 
140 


... 


கஎரு 


... 43 

116 
80 
48 
113 
69 


வாளமரின் 


..... 151 


71 
36 
93 


33 


வெண்பாவின் முதற்குறிப்பகராதி . 
மன்மேல்வரு 

வளையும்வயிரு 
மன்னர்மடங்கன் 

39 

89 | வாட்புகா 
மாட்டியபிள்ளை 

16 

வாடைநலிய 
மாணலங்கொள்ளு 

154 வாணாட்கொளலு 
மாயவன் மாய 

105 
மாலை துயல 

115 

வாளை பிறழும் 
மிகத்தாயசெங் 

44 வானத்தியலு 
மிகையணங்குமெய் 

114 வானமிறைவன் 
மின்னார்சினஞ் 

63 | விட்டிடினென் 
முந்தத்தான்மா 

121 விண்வேண்டடி 
முந்தைமுதல்வர் 

11 வில்லார் குறும் 
முல்லைக்குத்தேரு 

91 | விலங்குரீங் 
முற்றாமுலையார் 

142 வின் முன்கணை 
முன்புறந்தான் 

125 

வின்னவிறோளா 
முன்னர்முரசிரங்க 

21 வீடுணர்ந்தோர்க் 
முன்னரும்பின்னரு 

68 

வெங்கண்முரச 
மூவருநெஞ்சமர 

78 வெங்குருதி 
மேலாரிறை 

92 | வெந்தொழிற்கூற் 
மேவாருயி 

16 | வெய்யநெடிது 
மொய்யகத்து மன்னர் 

67 

வெய்யோன் கதிர் 
மொய்யணலானி 

8 வெல்புரவி 
மௌவல்விரியு 

129 வெல்பொறியு 
யாமுயங்குமெ 

143 வெள்வாட்கரு 
யானைதொடரு 

1.47 | வெள்ளம்போற் 
வஞ்சமில்கோ 

77 வெள்ளிமுளைத்த 
வண்டுறையுங்கூந்த 

161 வெறிகொளறைய 
வந்தபடைநோனா 

82 

வேட்டவையெய்தி 
வயங்குளைமான் 

108 | வேண்டார்பெரியர் 
வயிர்மேல்வளை 

62 வேண்டுதியானீயு 
வரிசைகருதாது 

91 வேந்தார்ப்பவெஞ் 
வரிப்பந்துகொண் 

... 110 வேயுள்விசும்பு 
வள்வாய்ந்து 

149 வையமகளை 
வளிதுரந்த 

94 


147 
83 
85 
28 
70 
15 

71 
... 152 

g4 
99 
61 
48 
78 
96 
106 
136 
113 
106 


... 


... 121 


85 
90 


. இடம்விளங்கா மேற்கோள்கள் ,. 


உசு , 


. 


சசா , 


பக்கம் . 

ஏவ லிளையர் தாய்வயிறு கறிப்ப . ” 
ஒருசீர் செந்தூக் கிருசீர் மதலை 
முச்சீர் கோயி னாற்சீர் துணிவே 
ஐஞ்சீர் நிவப்பே யறுசீர் தழாஅல் 
எழுசீர் தானெடுந் தூக்கென மொழிப .'' 

' ஆயிரு திணையு மரசர்க் குரிய. ” 
அ 2 . குடிப்பிறப்புக் கல்வி குணம்வாய்மை தூய்மை 

நடுச்சொல்லு நல்லணி யாக்கங் - கெடுக்கு 
மழுக்கா றவாவின்மை யவ்விரண்டோ டெட்டு 
மிழுக்கா வவையின்க ணெட்டு . " 
விட்டில் கிளிநால்வாய் வேற்றரசு தன்னரசு 
நட்டம் பெரும்பெயல்காற் றெட்டு . " 
நாடிய நட்புப் பகைசெலவு நல்லிருக்கை 
கூடி னரைப்பிரித்தல் கூட்டலா - றீடிலா 
வேட்டங் கடுஞ்சொன் மிகுதண்டஞ் சூதுபொரு 
ளீட்டங்கட் காம மிவை யேழு . ” 
" உருவி யாகிய வொருபெருங் கிழவனை 

யருவி கூறுத லானந் தம்மே . '' 
கருஎ . '' நெல்வரகு சாமை தினையிறுங்கு கேழ்வரகு 

கொள்ளுழுந்தோ டெண்விளைவா கும் . ” 


கசா . 


கச . 


க 0 க . 


வ 


புறப்பொருள் வெண்பாமாலையிலுள்ள 
அரும்பதமுதலியவற்றின் அகராதி 


யை , 127 . 


4 


பாட , 25 . 


( எண் - பக்கஎண் . ) 
அ - அழகு , 118 , 131 ; ஒரு சாரி அடகு - இலைக்கறி , 118 , 129 . 

அடர் - தகடு , பொற்றகடு , 94 . 
அகடு - வயிறு , 87 , 96 . 

அடர்ந்து - நெருங்கி , 5 . 
அகத்திய முனிவர் தேவர்கள் வேண் அடல் - கொல்லல் , 82 ; வெற்றி , 81 . 
டப் பொதியிலில் இருந்தது , 2. 

அடி - செருப்பு , 4 . 
அகத்திய முனிவர்மாணாக்கர் பன்னிரு அடிப்பட - வழிப்பட , 59 . 
அகநாடு ' - உள்நாடு , 21 . ( வர் , 2 . அடிப்படுத்தல் - அடக்கல் , 90 . 
அகம் - அந்தணரில்லம் , 23. [ 142 . 

( 142. | அடியிரட்டித்து - இட்ட அடியின் 
அகலம் - மார்பு , 44 , 83 , 117 , 140 , மேலே அடியிட்டு , 15 . 
அகலிடம் - அகன்றபூமி , 124 , 131 . 

அடியுறை , 155 . 
அகவ 

அடுகம் - அடுவேம் , 56 . 
அகழ்கடல் - அகழ்ந்தகடல், 119 . அடுகளம் - கொல்லும் களரி , 91 . 
அகற்றும் - பெருக்கும் , 113 . 

அடுதல் - வருத்துதல் , 143 . 
அகனகர் , 75 . 

அடும்புகழ்பாடல் பிரதாபத்தைப் 
அகையழல் கொழுந்துவிட்டெரியும் பாடுதல், 116 . 
நெருப்பு , 120 . 

( உள்ளங்கை . ) அடை - இலை , 157 . 

[ வார் , 25 . 
அங்கையுள் நெல்லி , 18. ( அங்கை - அடைகுறுவார் - கிட்டுதலைப் பெறு 
அச்சுறீஇயன்று - அச்சமுறுத்தியது , அடையாதார் - பொருந்தாதார் , 49 . 
அசேதனம் , 122 . 

( 38 . அடையார் - பகைவர் , 3 . 
அசை - தூக்குதல் , 68 . 

அடையாளப்பூ , 111 . 
அசைஇ - இளைப்பாறி , 7 . 

அண்ணல் - தலைமை , 63 , 94 . 
அசைஇய - வைத்த , 7 . 

அணக்கு - வருத்துதல் , 98 . 
அசைகள் ( அரோ , ஆல் , ஒடு ) , 7 , 13 , அணங்க - ஆர்ப்ப , 114 . 
24 , 26 , 108 , 146 . 

அணங்காடல் , 76 . 
அசைதல் - வருந்துதல் , 107 . அணங்கிய - பட்ட , 72 ; வருத்திய , 
அசைநிலை , 2 , 5 , 7 , 14 , 21 , 26 , 28 , 34 . 

( வருத்துதல் , 18 . 
65 , 108 , 124 , 146 . 

அணங்கு - தெய்வம் , 22 ; பேய் , 76 ; 
அசையா - வருந்தாத , 107 . 

அணங்கும் - வருத்தும் , 86 , 114 . 
அஞ்சல் - அஞ்சாதே கொள் , 157 . அணல் - கபோலம் , பசுவின் அலை 
அஞ்சாதேகொள் - அஞ்சற்க, 157 . 
அஞர் - துன்பம் , 5 , 14 , 18 , அணி - அலங்காரம் , அழகு , 8 , 143 . 
அட்டிமதுரம் - அதிமதுரம் , 158 . அணியிட்டு - கடைக்கணித்து , 31 . 
அட்டு - கொன்று , 10. [ சேனை , 63 , அணியெழு - நிரைத்தகணையம் , 52. 
அடக்கருந்தானை விலக்குதற்கரிய அதர் - வழி , 12, 


> 


தாடி , 8 . 


உங 


கஎஅ 


புறப்பொருள் வெண்பாமாலை . 


அதிர்தல் - முழங்குதல் , 48 . 
அந்தக்கரணம் , 87 . 
அந்தகாரம் - இருள் , 79 . 
அந்தணர்க்குக் கேள்வியும் வேள்வி 

யும் இன்றியமையாதன , 77 . 
அந்தணர்க்கு நெருப்பு உவமை , 77 . 
அந்தணர்க்குப் பசுக்கொடுத்தல் , 94 , 
95 . 

ணங்குவித்தல் , 81 . 
அந்தணர் தூது சென்று 

அரசரை 
அந்தணரிருப்பிடம் , 23 . 
அந்தம் - முடிவு , 22 . 
அந்தரம் - ஆகாயம் , 52 . 
அந்தரம்பு - அழகிய நரம்பு , 161 . 
அப்பு - நீர் , 143 . 
அப்புவிழவு - நீர்விளையாட்டு , 143 .. 
அபியோகம் - முறையீடு , 81 . 
அம் : சாரியை , 47 . 
அம்பல் - புறங்கூற்று , 139 . 
அம்பலம் - மன்று , 22 , 148 . 
அம்பற்பெண்டிர் - புறங்கூறும் பெ 
அம்பு , 7 . 

( ன்டிர் , 139 . 
அம்புக்கு மகளிர்கண் , 41 .. 
அம்புமழை , 34 . 
அம்மென்கிளவி , 132 . 
அமர்தல் - விரும்புதல் , 20 , 109 . 
அமர்ந்தன்று - விரும்பியது , 4 . 
அமர்ந்தான் - மேற்கொண்டான் , 67 . 
அமரர் - கடவுளர் , 109 . 
அமலை - கூத்து , திரட்சி , 69 . 
அமளி - அணை , ஆசனம் , 97 . 
அமை - மூங்கில் , 52 . 
அமைத்த - மதித்த , 159 . 
அமையாக்காதல் - ஆராத அன்பு, 109 . 
அயர்தும் - விரும்புவேம் , 156 . 
அயர்ந்து - மறந்து , 124 . 
அயர்வு - மயக்கம் , 137 . 
அயராநின்றார் - அழியாநின் றவர் , 22 . 
அயில் - வேல் , 25 . 
அயில்வாள் - கூரியகத்தி , 28 . 
அயில்வேல் - கூரியவேல் , 10 . 
அரங்கம் - மண்டபம் , 48. ( ய்தல் , 95 . 
அரசர் அந்தணர்க்குக் கோதானம் செ 
அரசர் ஆறிலொரு கடமைவாங்குதல் , 

84 . 


அரசர் இறந்தபின் சுவர்க்கமடைதல் , 
84 .. 

( வேண்டுமென்றல் , 102 ,. 
அரசர் இன்னாரின்னார்க்கு வழிநிற்க 
அரசர் உழைத்தவீரர்க்கு மருதநில 

மும் வரிசையுங் கொடுத்தல் , 18 . 
அரசர்க்குரிய ஐந்தொழில் , 75 . 
அரசர் தம் சேனைக்கு விருது , நாடு , 
சிறந்த பொருள்கள் , விளைநிலம் , 
பயானை , குதிரை முதலியன கொடு 
த்தல் , 61 . 
அரசர் தம்பகைவருடைய அரண்களை 
இடித்துக் 

கழுதையேராலுழுது 
கவடியையும் குடைவேலையும் விதை 
த்தல் , 57 . 
அரசர் தாம் வென்றாாடு தம்வசமா 

தற்கு நெடுநாள் அங்கிருத்தல் , 59 . 
அரசர் திறையளந்து விட்டுச் சக்கர 
வர்த்தியைக்காணக் காத்திருத்தல் , 
93 . 
அரசர் நாடுகாத்தற்றொழிலிற் சோம் 
புதல் கூடாது , 

84 . 

[ 104 . 
அரசர் நீக்குதற்குரிய ஏழுசெயல்கள், 
அரசர் பகைவர்நகரை ஒருவரும் வெ 

ளியே போகா தபடி வளைத்தல் , 6 , 
அரசர் பகைவரை வென்று தம் 

தத்தை உயர்த்தல் , 23 , 76 , 93 . 
அரசர் பாதுகாத்தற்குரிய ஆறு செய 

ல்கள் , 104 . 
அரசர்பாற் சென்ற கிணைவர் , விடியற் 
காலத்திற் கிணைகொட் டியானை 
வாழ்கவென்று வாழ்த்தல் , 96 . 
அரசர் புத்திரசனனகாலத்திற் படை 

யெடாமை , 99 . 
அரசர் புலவரை அனுப்புகையில் பின் 

நடந்துவருதல் , 99 . 
அரசர் போர்க்களத்தில் தமது அடை 
யாளப் 

பூவையணிதல் , 111 . 
அரசர் போர்க்களத்தில் பாணர்க்கு 

யானை கொடுத்தல் , 97 . 
அரசர் மகப்பேறுற்றபொழுது யானை 

பொன் முதலியன அளித்தல் , 98 . 
அரசர்மனம் வெற்றியையே நினைதல், 
16 . 

[ முழங்கல் , 56 , 95 . 
அரசர் மனையிற் காலையில் முரசம் 


. 


( 


அரும்பத முதலியவற்றின் அகராதி . 


ககூ 


- 


அரசர் விடியற்காலத்தில் மங்கலங் அலர் - பழி , 140 . 
களை அனுபவித்தல் , 93 . 

அலர்கூறுதல் , 139 , 140 . 
அரசர் வெண்கொற்றக் குடைக்கு / அலர் தல் - பணைத்தல் , 119 . 
நிறைமதி , 17. . 

அலர் தூற்றல் - பழிகூறல் , 134 .. 
அரசர்வெண்கொற்றக் குடைக்கு முத் 

அலற - கலங்க , 3 . 
தமாலையணிதல் , 33 . 

அலைதாடி ( பசுவின் உறுப்பு ) , 8 . 
அரசருக்கு உயிர்களைக் காத்தலே சிற | அவ்வளை - அழகியவளை , 118 . 
ந்த செல்வம் , 62 . 

அவ்வாய் - அழகியவாய் , 131 . 
அரசருக்குச் சூரியன் , 64. [பது , 103 . அவண் - அவ்விடம் , 119. [ 96 , 118 . 
அரசருக்கு நீதி நிலத்தைத் தருமென் அவதரித்தல் - தங்குதல், 18 , 26 , 84 , 
அரசருக்குப் பகைவர் தேசம் கடுங்குத | அவலம் - துயரம் , 149 . 
அரசருக்கு வீரமே மதில் , 59. ( ல் , 99 . அவாம் - ஆசைப்படும் , 154 . 
அரணம் - எயில் , 59 . 

அவாய் - ஆசைப்பட்டு , 137 . 
அரதனம் , 26 . 

அவி - அவிசு , 95 . 

[ 117 . 
அரவும் உடும்பும்போல் வீரர் மதிலேணி / அவிதல் - இறத்தல் , 20 ; மிகுதல் , 

யில் ஏறுதல் , 54 . [ யது , 137. / அவிந்த - பட்ட , 69 . 
அரற்றின்று வாய்விட்டுப் புலம்பி அவிந்தன்று - ஒழிந்தது , 

, 88 . 
அரன் - இறைவன் , 12 . [ 109. அவிந்தார் - கெட்டார் , 60 . 
அரி - அழகு , 96 ; கருவரி செவ்வரி, அவிப்பலி- உயிர்ப்பலி, 86. [ றாள், 132 . 
அரிகொண்டகண் - கருவரி செவ்வரி | அவியாள் - அணைக்கமாட்டாள், ஆற் 
பரந்தகண் , 109 . 

அவிர்தல் - 'விளங்குதல் , 32 . 
அரிதல் - அறுத்தல் , 43 . 

அவிர்ந்து , 124 . 

( 27 . 
அரிமா - சிங்கம் , 69 , 71 . 

அவிழ்தல் - ஒழுகல் , 135 ; மலர்தல் , 
அரிமானமளி - சிங்காதனம் , 97 . அவைமாந்தர் - அவைக்களத்துச்சான் 
அரில் - பிணக்கம் , 34 , 117 ; பிண றோர் , 81 . 

[ 84 , 
க்கு , 43 . 

[ நம் , 153. ) அவையத்தார்க்குரிய எண் குணம் , 82 , , 
அரும்பிற்குமுண்டோ அலாது நாம் அவையத்தும் அரசவையிடத்தும் , 
அரும்புதல் - தோற்றுதல் , 135 . 

94 .. 

( கை ), 161 . 
அருவி - உருவமில்லாதது , 109 ; நீரின் அழகம் ( அளகம் ) - பனிச்சை ( எது 

ஒழுக்கம் , 107 ; மலையில் விழும் அழகு பீர்க்கம்பூப்போலப் பசத்தல் , 
அருவி , 132 . 

155 . 
அருவி முரசுபோல முழங்கல் , 142 , அழல் விழியா - அழலாக நோக்கி , 85 . 
அருளிய - அருள , 92 . 

அழலவிர்பைங்கணரிமான் , 97 . 
அருளுமது அருளுவது , 129 . 

அழனடப்ப - நெருப்புச்செல்ல , 6 . 
அரோ : அசை , 51 , 65 , 124 . 

அழித்துச் சொல்லல் ” - மறுத்துச் 
அல் - கனவு , 109 ; இரவு , 138 . 

சொல்லல் , 30 . ( விதனம் , 132 . 
அல்லாந்து - அலம்வந்து , 124 . அழிபடரெவ்வம் 

மிக்கு நடக்கும் 
அல்லியந்தார் , 98 . 

அழிபடை - கெட்டசேனை , 45 . 
அலங்குதல் - விளங்குதல் , 63 . அழிபு - அழிதல் , 23 ; கேடு , 30,63 ; 
அலந்து - நொந்து , 22 , 118 . 

தோல்வி , 81 ; நொந்து , 39. [ 13 . 
அலம்வந்து , 124 . 

[ 80. அழுங்கல் - ஆரவாரித்தல் , சத்தித்தல் , 
அலம்வர - அசைந்து வர , 114 ; சுழல , அழுங்கின்று - ஒழிந்தது , 148 . 
அலமருதல் - சுழலுதல் , 101 . அழுவம் - காடு , 121 ; நடு , 74 ; நடுவு , 
அலமரும் - சுழலும் , 143 . 

112 ; யுத்தம் , 83 . 


- 


கஅப் 


புறப்பொருள் வெண்பாமாலை . 


அள்ளகடு - செறிந்தவயிறு , 96 . ஆடவர்கண்ணுக்குத் தாமரைமலர் , 23 . 
அளகம் - பனிச்சை , கூந்தல்வகையுள் ஆடவர்மார்பிற்கு மலை , 143 , 144 , 
ஒன்று , 103 , 160 , 161 . 

145 , 146 . 
அளந்த திறையார் - இட்ட திறையி | ஆடவர்மார்பிற் சந்தன குங்குமச்சேற் 
னையுடையார் , 92 , 

றால் வரித்தல் , 139 , 140 . 
அளறு - சேறு, 54 . 

ஆடவன் , 29 , 31 . 
அளி - அருள் , 137 ; இரக்கம் , 11 ; | ஆடற்பாட்டு , 96 . 

கருணை , 79 ; தண்ணளி, 89 . ஆடிய - தோய்ந்த, 144. [ வென்றி , 71 . 
அளித்தல் - ஒத்தல் , 18 . 

ஆடு - அடுதல் , 4 ; உலாவுதல் , 1 , 38 ; 
அளித்து - அளிக்கத்தக்கது , 99 . ஆடுப - ஆடாநின்றார் , 77 . 
அற்று - அற்றறுதிப்பட்டு , 155 . கண்டக - ஆண்மைத்தன்மை மிகுதி 
அற - கெட , 43. 

பெற , 116 . 
அறந்தருஞ்செங்கோல் - தருமத்தினை | ஆண்மகன் - கணவன் , 118 . 
யுண்டாக்குஞ் செங்கோல் , 98 . 

ஆத்தி , 112 . 

( 161 . 
அறந்தெரிகோலான் - தருமத்தையா ஆதல் - ஒத்தல் , 23 , 67 ; தோன் றல் , 

ராயும் செங்கோலான் , 102 . ஆம் ( எடுத்தானாம் ), 149. ( தல் , 150 . 
அறம்பொருளின்பமே உலகியல்பொ ஆம்பற்றண்டை வளைத்து வளைசெய் 
ருள் , 123 . 

ஆமை ( கோழி நூற் பரிபாஷை ) , 158 . 
அறிவயர்ந்து உணர்ச்சி மற்ந்து , 124. ஆமைவயிறு , 87 , 96 . 
அறிவன் - புலமைமிக்கவன் , 104 . ஆய் - தாய் , 152 . 
அறை - கற்பாறை , 142 ; ஒலி , 106. ) ஆய்தல் - ஆராய்தல் , 118 . 
அறைகூவுதல் - போர்செய்தற்கழைத் | ஆய்கதிர் - அழகிய ஆதித்தன் , 79 . 
அறைதல் - ஒலித்தல் , 106. [தல் , 34 . ஆய்ந்தமைத்தல் - ஆராய்ந்துமதித்தல் , 
அறைய - சொல்ல , 58 . 

159 . 
அன்னப்பறவை , 89 . 

ஆயம் - ஆதாயம் , 161 ; பசுக்கூட் 
அன்னா - அன்னையே , 121 . 

டம் , 3 ; மகளிர்கூட்டம் , 40 ; வீரர் 
அனுகரண ஓசை , 81 . 

கூட்டம் , 37 . 
அனுகரணசத்தம் , 125 , 127 . 

ஆயன் - கோவலன் , 105 . 
அனுகரணத்தினையுடையகீர்த்தி , 127 , | ஆயும் - பலருங்கொண்டாடும் , 38 . 
அனுயோகம் - வினா, 81 . 

ஆர் - ஆத்தி , 112 ; நிறைந்து , 92 . 
அனைய - அத்தன்மையவாகிய , 74 . ஆர்கழல் - கட்டுங்கழல் , 45 . ( 72 . 
ஆக்கம் - செல்வப்பெருக்கு , 49 . ஆர்ந்தின்று வயிறு நிறைந்தின்று, 
ஆக்கி - வசமாக்கி , 160 . 

ஆர்ந்து தின்று , 115 ; நிறைந்து , 
ஆகம் - மார்பு : 103 . [ 110. ) ஆரதர் - கடத்தற்கரிய வழி , 4. [ 125 . 
ஆகவென்பது ஆகெனக்குறைதல் , | ஆரம் - முத்தாரம் , 24 . 
ஆகுதி , 71 . 

ஆரமுதம் - நிறைந்த அமிர்தம் , 89 . 
ஆகுபெயர் , 52 , 119 . 

[தல் , 11 . ஆரமுது - நிறைந்த அமிழ்தம் , 153 . 
- பசுநிரையைக் கொள்ளு ஆராத - தெவிட்டாத , 109 . 
ஆசைப்பாடு - ஆசை , 134 , 136 . ஆருயிர் - பெறுதற்கரிய உயிர் , 13 , 
ஆட்கடிந்து , 116 . 

ஆரெயில் - நிறைந்த அரண் , 98 . 
ஆட்டு - ஆடுங்கூத்து , 16 . 

ஆல் : அசை , 7 , 13 , 21 , 28 , 108, 
ஆட்டுக்கிடாயை ஊர்தல் , 113 . 

146 . 

[ 32 . 
ஆடவர் - வீரர் , 22 , 29 . 

ஆலிப்ப - ஆர்த்துக்கொள்ள , முழங்க , 
ஆடவர்க்குப்புலி , 1405 

ஆலியாநிற்கும் - கூவும் , 150 . 


ஆகோள் 


அரும்பதமுதலியவற்றின் அகராதி . க அக 
ஆவதுகொல் - ஆவதுபோலும் , 35 . இடர் - மிடி , 87 ; வருத்தம் , 137 ; 
ஆவியென்பது அவியெனக் குறுகி | இடர் எட்டு , 96 . ( வறுமை , 75 . 
நிற்றல் , 86 . 

இடவழுவமைதி , 64 . ( சம் , 94 . 
ஆழி - தேர்க்கால் , 65 . 

இடிமுரசம் - இடிபோல் முழங்கு முர 
ஆழித்தேர் வட்டக்காலாற் சிறந்த இடுதல் - பண்ணுதல் , 54 . 
தேர் , 21 . 

இடைக்குறை , 52 . 
ஆள் - வீரம் , 69 ; வீரர் , 15 , 17 , 18 , இடை - இடையீடு , 128 . 
ஆள்வினை - முயற்சி , 100 . 

இடைமணி - செறிந்தமணி , 163 . 
ஆளமர்வெள்ளம் , 17 . 

இடையாடின்று - நடந்தது , 149 . 
ஆளி - சிங்கம் , 11 . 

இணர் - கொத்து , 112 , 131 ; தொத் 
ஆற்றல் - வலி , 89 , 

[ 123 . 144 . 

[ 126 . 
ஆற்றார் - பொறாதவர் , 14 ; வறியவர் , இணைந்த - தம்மில் இணையொத்த , 
ஆற்றாள் - பொறாள் , 143 . 

இனைவளைகளையுடைய தெய்வமகளிர் , 
ஆற்றின் - நெறியாலே , 123 . இதழ் - இமை , 131 . [ 45 . 
ஆற்றுப்படுத்தல் வழிப்படுத்தல் , 100 , இதழி - கொன்றை , 105 . 
ஆற்றேன் - பொறேன் , 140. [ 101. இந்திர தனு - வானவில் , 101 . 
ஆறியட் , தணிந்த , 23 . 

இந்திரன் , 97 . 
ஆறு - நட்புமுதலிய ஆறு ; படை முத இமிழ்தல் - ஆர்த்தல் , 9. [ தல் , 66 . 

லிய ஆறு , 104 ; வழி , 148 . இமைத்தல் - விளங்கல் , 74 ; விழித் 
ஆறுதல் - ஒழிதல் , 24 . 

இமையோர் - தேவர் , 106 . 
ஆன் தொறுப்பொருளில்வருதல் , 11 . இயக்கல் - நடத்தல் , 88 . 
ஆனந்தக்குற்றம் , 109 . 

இயக்கி - செலுத்தி , 156 . 
அமையாத , 36 , 114 . 

யக்கு - போக்கு ( போதல் ) , 69 . 
ஆனாது அமையாது , 84 , 142 . இயங்கரணம் - திரிபுரம் , 50 . 
இகல் - மாறுபாடு , 3 , 56 , 63 , 73 , | இயங்காவிருள் - 

இயங்காவிருள் - ஒருவரும் நடக்கத் 
95 , 98 , 112 ; ' லி , 37 . 

தகாத இருள் , 108 . 
இகலின் - மாறுபடின் , 62 . 

இயம் - வாத்தியம் , 14 . 
இங்குலிகம் - சாதிலிங்கம் , 15 . இயம்புதல் - ஒலித்தல் , 27 , 56 . 
இசை - புகழ் , 81 . 

இயமன் உயிர்களைக் கைக்கொள்ளு 
இஞ்சி - மதில் , 54 , 

தல் , 63 . 

( வன் , 36 . 
இட்டற்று - இட்டதன்மைத்து , 3 . இயமன் கொலையில் ஆராமையுடைய 
இட்டு , மூன்றாம் வேற்றுமைப் பொரு இயமன் வாயிலேபோன உயிரை மீட் 
ளில்வருதல் , 34,39 , 57 . 

டல் , 73 . 
இட்டுக்கொடுத்தல் - ஏற்றிக்கொடுத் ) இயமனைப்போலக் கோபித்தல் , 14 . 

( லல் , 35 . 

இயல் - தன்மை , 50 . 
இட்டுரைத்தல் - சிறப்பித்துச் சொல் / இயல்பு - பண்பு , 39 . 
இடங்கணிப்பொறி மதிலின்மே | இயலுதல் - நடத்தல் , 131 , 151 . 

லுள்ள ஒருவகைப்பொறி , 54 . இயவர் - வாச்சியக்காரர் , 29 . 
இடங்கழிமால் இராகவேகத்தை இயன்மொழிவாழ்த்து , 91 . 

யுண்டாக்கும் மயக்கம் , 141 . இயைந்து - கூடி , 116 , 
இடந்த - பிளந்த , 39 . 

இர - இரா , 125 . 
இடந்து - பெயர்த்து , 52 . 

இரக்கம் - விதனம் , 133 . 
இடபம் , 20 . 

இரங்கல் - அதிர்தல் , 24 ; நெகிழ்தல் , 
இடம்படுதல் - அகலுதல் , 124 . முழங்கல் , 21 ; வருந்துதல் , 117 . 


தல் , 10 . 


வ 


அஉ 


புறப்பொருள் வெண்பாமாலை . 


109 . 


இரட்டி - கொட்டி , 16 . 

இறுத்தல் - கொடுத்தல் , 118 . 
இரட்டித்து , 16 . 

இறுவரை - டெரியமலை , 69 . 
இரண்டாவதும் - மறுபடியும் , 136 . இறை- அரசன் , 129 ; தங்குதல் , 92 ; 
இரண்டு - காரியாகாரியம் , புண்ணிய 

முன்கை , 136 , 140 , 143 . 
பாவம் , 104 . 

இறைக்கொளீ இ கையிலே கொள் 
இரத்தவெள்ளந் தேர்க்காலைத்தொடர் ளச்செய்து , 82 . 

ந்து செல்லல் , 65 . ( 140. | இறைஞ்சி - தாழ்ந்து , 125 . 
இரப்பல் வேண்டிக்கொள்வேன் , இறைவர் - உபகாரிகள், 91 .. 
இரப்பாளன் - யாசகன் , 99 . 

இறைவன் - சிவபெருமான் , 109 . 
இரிந்தோட - கெட்டோட , 84 . 

இறைவன் இருளில் நடனமாடியது , 
இரிய - கெட , 16 , 95 ; இருத்திய , 22 . 109 . 

( லணிந்தது , 107 . 
இருங்கண் - பெரிய இடம் , 106 . இறைவன் இளம்பிறையைச் சடையி 
இருடி.களில் வரன் , 2 . 

இறைவன் உழிஞைமாலை சூடித் திரி 
இருண்மாலை , 5 . 

புரத்தை எரித்தது , 50 . ( 105 . 
இரும்புலி- பெரிய புலியனையான் , 28 . இறைவன் காப்ப நீ வாழ்கவென் றல் , 
இருவி - தினையரிதாள் , 34. [ 124 . இறைவன் சூலத்தையேந்தி ஆடியது , 
இருள் - மயக்கம் , 106 ; மனமயக்கம் , 106 . 

[ யணிந்தது , 109 . 
இருளில் மின்னொளியால் வழிகண்டு இறைவன் திருமுடியிற் கங்கையை 
செல்லுதல் , 142 . 

இறைவன்நாவிற் கலைமகளிருத்தல் , 
இல் - கோயில் , 116. [ ணம் , 147 . 

(ந்தது , 107 . 
இலக்கிழை 

விட்டுவிளங்கும் ஆபர இறைவன் பாம்பை மாலையாக அணி 
இலாஞ்சனை - அடையாளம் , 34 , இறைவன் மயானத்திற் சாம்பல் 
இலாபம் , 157 . 

அரங்கத்தில் நடித்தது , 107 . 
இலைக்கறி , 129 . 

இன்பம் , 123 . 
இலைத்தொழில்களாற் சிறந்தவேல் , 3 . இன்று - இன்றி, 1 , 2 , 
இலைப்பொலிதார் , 37 . 

இன்றொடு நாளை - இன்முதல் நாளை 
இலைபுனைகண்ணி , 5 . 

யாதல் , 124 . 
இலைமாலை , 37 , 64. (சிறந்தவேல் , 3 . இன்றொடை - இனிய கோவை , 100 , 
இலைவேல் இலைத்தொழில்களாற் இன்றொடை 16 ல்லிசையாழ் , 100 . 
இவர்தல் - பரத்தல் , 48 , 130 ; வேட் இன்னம் இத்தன்மையை யுடை 
இழுக்கு - அவலம் , 135. [டல் , 108 . யேம் , 22 . 
இழுது - நெய் , 62 . 

இன்னர் - இன்ன தன்மையார் , 25 . 
இழுமென் சீர்த்தி , 127 . 

இன்னன் - இத்தன்மையன் , 113 . 
இளமதி - பிறை , 107 , 140 . 

இன்னாதிரங்கி வெறுத்து வருந்தி , 
இளியென்னும் இசை - பஞ்சமசுரம் , 140 . 
இளிவரவு - தாழ்வு , 124 .. 

இனத்தான் இனங்கடோறும் , 11 . 
இளை - காவற்காடு , 43 , 48 . 

இனவளையார் 

தம்மிற் றாமொத்த 
இளையர் - வீரர் , 112 . 

வளையினையுடையார் , 106 . 
இற்பரத்தை , 153 , 154 . [ 97 . இனி- இப்பொழுது , 110 ; மேல் , 74 . 
இறகுளரும் - சிறகடிக்கொள்ளும் , இனை தல் - வருந்துதல் , 118 . 
இறந்து - நீங்கி , 72.4 

இனைய - இத்தன்மையவாயின , 74 . 
இறப்ப - மிகவும் , 133 . 

ஈட்டியசொல் - பாடியசொல் , 90 , 
இறுகப்பொதிதல் , 224 . 

ஈ 3 - வலி , 112 . 
இறுத்த - விட்ட , 29 . 

ஈண்டுதல் - செறிதல் , 4 ; திரளுதல் , 10 . 


அரும்பதமுதலியவற்றின் அகராதி . கஅக 


உகாது , 122 . 


. 


ஈமம் - சுடுகாடு , 120 . 

உய்குவன் - பிழைப்பேன் , 138 . 
ஈர்ந்தார் - ஈரத்தாற் சிறந்தமாலை , 95. | உய்த்தன்று - கொடுத்தது , 23 ; செ 
ஈரா - இழுத்துக்கொண்டு , 37 . லுத்திற்று , 8 . 

[ 115 . 
ஈற்றசை , 2 . 

உய்த்திட்டார் - செலுத்தியழுத்தினார் , 
உகம் - யுகம் , 19 . 

உய்ந்தொழிவார்- பிழைத்திருப்பார் , 6 . 
உகளுதல் - பாய்தல் , 83 . 

உய்யாமை - ஒழியாமை , 57 ; செலுத் 

தாமை , 45 . 
உகாந்த நெருப்பு , 6 , 20 

உயங்கல் - வருந்தல் , 36 , 148 , 150 . 
உகாந்த வெள்ளத்தினின்றும் உலகு உயப்போகல் - பிழைத்துப்போகை , 
தோன் றல் , 19 . 

125 . 
உகுதல்- இறத்தல் , 113 ; வீழ்தல் , 15 . உயரி - உயர்த்து , 80 ; எடுத்து , 21 . 
உகும் - படும் , 113 . 

உயரிய - உயர்ந்த . 
உச்சநிலை , 26 . 

உயல் - பிழைத்தல் , 135 , 149 , 151 . 
உச்சியான் , 109 . 

உரம் - வலி , 8 . 
உட்குவா - அஞ்ச , 14 . 

உரவுநீர் - உலாவும் நீர் , 107 . 
உட்கொண்டன்று உள்ளத்திலே உரவெரி - உலாவுமெரி , 117 . 
கைக்கொண்டது , 131 . 

உரவொலி - வலிய ஆரவாரம் , 133 . 
உட்கோள் - உட்கொள்கை , 132 . 

. உரவோர் - வலியோர், 6 . 
உடக்கரிக்கை - ( தோள் ) தட்டுகை, | உரிஞ்சுதல் - தவழ்தல் , 56 . 
உடல் - மாறுபாடு , 74 . [ 157. உரித்தாக - சேமமாக வேண்டி , 140 

, 
உடலவும் - வெகுளவும் , 53 . 

உரு - அச்சம் , 137 . 
உடற்றும் - வருத்தும் , 80 . 

உருக - நெகிழ , 106 ; வருந்த , 135 . 
உடன் - ஒக்க , 120 , 
ஒக்க , 120 , 160 . 

உருகுதல் - கரைதல் , 143 . 
உடன்கட்டை யேறுதல் , 72 

உருகெழுகங்குல் - அஞ்சுதல் பொருந் 
உடன்று - கோபித்து , 45 . 

திய இரவு , 137 . 
உடும்பு , 54 . 

உருத்து - கோபித்து , 20 . 
உடையான்றொழிலை உடைமையின் உருப்பு - வெப்பம் , 116 . 
மேல் ஏற்றல் , 56 . 

உருவி , 109 . 
உடையும் - மலரும் , 140 . 

உருமேறு , 58 . 
உண்கண் - மையுண்டகண் , 128 . உருவகவணி , 75 . 
உண்ணாவரகு - கவடி , 57 . 

உருவம் - அழகு, 150 ; திருமேனி, 90 . 
உணங்குதல் - உலர்தல் , 16 , 34 . 

கீர்த்தி , 83 . 
உணவு எட்டு , 157 . 

உரைத்தன்று - சொல்லியது , 5 . 
உணிய 

உண்பான் வேண்டி , உரைப்பு - சொல்லல் , 159 . 
தின்னவேண்டி , 7 . 

உரைமாலை - கீர்த்தித்தெரியல் , 83 . 
உதிர்தல் - விழுதல் , 48 . 

உலக்கல் , 134 . 
உதிரநதிக்கு அந்திவானம் , 35. [ 70 . உலகியல்பொருள் - உலகத்தியலுள் 
உதைத்த ( வில்லுதைத்த ) - உமிழ்ந்த , முடிந்தபொருளாகிய அறம்பொரு 
உபகண்டம் குதிரை நடைகளுள் ளின்பங்கள் , 123 . 
ஒன்று , 160 . 

உலகு - உயர்ந்தோர் , 57 . 
உம்பர்நாள் -மேனாள் , முன்னாள் , 45 . உலத்தல் - இறத்தல் , 118 . 
உம்மை சிறப்புப்பொருளில் வருதல் , உலந்தன - கெட்டன , 21 , 
உம்மையைவிரித்தல் , 3 . ( 29 . 

உலாம் - பரந்த , 27 . 

[ 63 . 
உமை , 107 . 

உலாய் - இயங்கி , 80 ; நிலைபெயர்ந்து , 


உரை 


44 ; 


கஅசு 


புறப்பொருள் வெண்பாமாலை . 


( 


உலைவு - கேடு , 129 . 

ஊழி.உ + ம் , 149 ; நெடுங்காலம் , 76 , 
உவலை - தழை , 80 . 

129 ; யுகாந் தகாலம் , 6 , 20 . 
உவா - பௌர்ணிமை , 86 . 

ஊழித்தீயைப்போற் பகைவருடைய 
உழக்குதல் - துகைத்தல் , 17 , 25 . அரணை வளைத்தல் , 20 . 
உழப்ப - பழக , 148 . 

ஊழிதோ றூழி , 129 . 
உழப்பு - முயற்சி , 32 . 

ஊழூழ் - முறைமுறையாக , 135 . 
உழலல் - சுழலல் , 123 . 

ஊறு - குற்றம் , 84 . 
உழலை - கணையமரம் , 158 . 

எஃகம் - வேல் , 16 , 32 . 
உழிஞைமாலை , 48 , 50 . 

எஃகு - வாள் , 28 ; வேல் , 22 . 
உழிஞையார், 51 . 

எகரம் எஞ்சாமைப்பொருளில் வரு 
உழை - பக்கம் , 127 . 

எஞ்சுதல் - ஒழிதல் , 102 , [ தல் , 60 . 
உழையீர் - பக்கத்தீர், 101 . 

எட்டுக்குணங்கள் , 82 . 
உள்ளி - நினைந்து , 150 . 

எடுத்துரைத்தன்று - உயர்த்துச் 
உள = உள்ள- கருத , 15 . 

சொல்லியது , 17 , 77 , 91 . 
உளப்பட , 2 . 

எடுத்துவிடுதல் - சேனையுடன் பகைவர் 
உளம் - மார்பு , 67 . 

நகரைச் சூழ்ந்து தங்கல் , 21 , 30 . 
உளமை உண்மை , 125 . 

57 ண் 

எள் , 1 . 
உளர்செரு - எடுப்பும் சாய்ப்புமான எண்ணல் - விசாரித்தல் , 119 . 

. 
சண்டை , 14 . 

எண்ணாதே கொள் , 105 . 
உளர்ந்தார் - அசைந்தார் , 13 . எண்ணார் - பகைவர் , 17 , 98. [ 102 . 
உளர - அசைப்ப , 126 . 

எதிர்கொண்டு - ஏற்றுக்கொண்டு , 78 , 
உளரும் - அடிக்கொள்ளும் , 97 . எதிர்ச் சிவல் , 159 . 
உளை - தலையாட்டம் , 24 , 108 , 126 , எதிர்தல் - ஏற்றுக்கொள்ளல் , 60 . 
உளைத்தவர்- வெறுத்தவர் , 154. [ 160 . எதிர்ந்தன்று - ஏற்றிருந்தது , 141 . 
உற - மிக , 10 . 

எதிராது - ஏற்றுக்கொள்ளாது , 60. 
உறழ்தல் - மாறுபடுதல் , 79 . எதிரிய - ஏற்றுக்கொள்ள ; பொருந்திய , 
உறழ்வு - ஒப்பு , 36 . 

எந்தை - என்னுடையசாமி , 118. [ 35 . 
உறுபழி - மிக்கபழி , 135 . 

எய் - முள்ளம்பன்றி , 83 . 
உறுபுகழ் - மிகுபுகழ் , 112 . 

எய்த்தல் - இளைத்தல் , 128 . 
உறும் - உறுதியுடைத்து , 18 . எய்துதல் - பொருந்துதல் , 133 . 
உறுவரை - பெரியமலை , 144 . எய்துப் - அடைவார் , 1 . 
உறை - கூடு , 84 ; துளி , 143 ; மழை , | எய்ப்பன்றி , 83 . 

86 ; மழைத்துளி , 79 . ( 112. எயிற்றி - மறத்தி , 8 . 
உன்ன மரத்தில் நிமித்தம் பார்த்தல் , | எயிற்றியர் - வேட்டுவிச்சியர் , 8 . 
உன்னமரம் : இதனை இலவமரமென் எயிற்றுப்படை - ( யானை ) மருப்பாகிய 
பர் மலைநாட்டார் , 112 . 

எயிறு - பல் , 133 , 142. ( ஆயுதம் , 52 , 
ஊக்கம் - மனவெழுச்சி , 49 , 113 . எரிந்திலங்குசடை - அவிர்ந்து விளங் 
ஊடல் - வழக்காட்டு , 110 . 

கும் சடை , 124 . 
ஊடிய - வழக்காடிய , 110 . 

எருத்து - கழுத்து , 140 . 
ஊடு - நடு , 29 . 

எருவை - கழுகு , 37 ; பருந்து , 97 . 
ஊதை - காற்று , 116. 

எல் - விளக்கம் , 159 . 
ஊர்தல் -செலுத்து தல் , 112 ; நடத்து | எல்லாக - விளக்கமுற , 141 . 

தல் , 68 ; மேற்கொண்டு செலுத்து எல்லாம் - பலரும் , 28 ; பலவும் , 34 ; 
ஊழ் - முறைமை , 81 .. [ தல் , 113 . யாவையும் , 94 . 


அரும்பதமுதலியவற்றின் அகராதி . 

கஅடு 
எல்லை - அளவு , 141 , 

ஏவறை , 53 . 
எல்வளை இலங்குந்தொடி , 133 ; ஏவறையையுடைய முடக்கு , 42 . 

விளக்கத்தினையுடையதொடி , 143 . ஏவுதல் - சொல்லல் , 32 . ( 113 . 
எவ்வம் - மானம் , 137 ; விதனம் , 132 , ஏழகம் = ஏழகத்தகர் . ஆட்டுக்கிடாய் , 
எவ்வையர் - எம் தங்கையர் , 143 . ஏற்றார் - எதிர்த்தார் , 6 . 
எவனென்பது என்னெனக் குரைந்து ஏற்றினம்- ஏறுக ” ளயுடைய பசு நிரை , 
நிற்றல் , 19 , 95. (வாசித்தாள', 160 , , ஏறிட்டவில் , 32 . 

( 5. 
எழீஇ பினாள் - எழுப்பினாள் , (யாழ் ) ஏறு - யானை , 56 . 
எழு - சணையம் , யானையைத் தடுக்கு ஏன்று - மேற்கொண்டு , 81. , 
எழுதல் - கிளர்தல் . ( மாம் , 5 , 67 . ஏனல் - தினை , 146 . 
எழும் - மிகும் , 63 . 

ஏனும் - ஆயினும் , 62 . 
எழுவணி - கணையம் சூழ்ச்ச , 5 . ஏனை - மந்த , 3 . 
எள்ளுதல் - இகழுதல் , 41 . 

ஐ - வியப்பு , 3 ; சுவாமி , 8. 
எற்றி - அடித்துக்கொண்டு, 26 , 

ஐங்கணை , 143 . 

[கள் , 104 . 
எறிதல் - அழித்தல் , 6 , 97 ; வெட்டு 

ஐந்து - ஐம்புலன்கள் , பஞ்சேந்திரியங் 
தல் , 15 , 18 . 

ஐந்து செலவு - ஐந்துகதி , 160. [ பு , 75 . 
எறிந்தன்று - அழித்தது , 6 . 

தொழினான் மறை முத்தீ இருபிறப் 
பறிமுந்நீர் - அலையும் கடல் , 102 . ஐம்பால் - சுருள், குரல் , அளகம் , துஞ்சு 
என்றி - என்று சொல்லாநின்றாய் , 146 . குழல், கொண்டையென்னும் ஐந்து 
என்றும் - என்றுசொல்லுவேம் , 90 . பகுதியான் அமைந்த கூந்தல் , 103 . 
என்னோரும் - எத்தன்மையை யுடை ஐயப்பாடு - சந்தேகம் , 125 , 131, 
போரும் , 91 . 

ஐயர் - தமையன்மார் , 83 . ( 152 . 
ஏ.ஈற்றசை, 2 ; எய்யுந்தொழில், 44 . ஐயவி - வெண்சிறுகடுகு , 39 . 
கழல் , 138 . 

ஐயனாரிதனார்வெண்பாமாலையை இயற் 
ஏகின்று - சென்றது , 14 . 

றினாரென்பது , 1 , 156 . 
ஏசின்று 

புல்லர்கூறியது ( ஏசி ஐபிலைவேல் - வியக்கத்தக்க இலைத் ' 
ஏணி , 54 , 

( யது ) , 143 . 

தொழிலையுடையவேல் , 3 . 
ஏதம் - குற்றம் , 77 . 

ஓசிந்து - வணங்கி , 126 . 
ஏதிலாளன் - அயலான் , 135 , ஒட்டியார் - சபதங்கூறினவர் , 159 . 
ஏந்தல் - எடுத்தல் , 66 . 

ஒட்டினவை - பந்தயமாக வைத்தவை , 
ஏதிய - உயர்த்த , 1 ( 13 . 

ஒடு : அசைநிலை , 124 . [ 161 . 
ஏந்திழை - அழகிய ஆடரணம் , 41 . ஒண்மை - அழகு , 20 , 21 . 
ஏந்து புகழ் - உயர்ந்தபுகழ் , 113 . 

ஒத்தயாமம் - நடு இரா , 142 . 
ஏந்துவாட்டானை - உயர்ந்த 

வாட் 

ஒப்பான - ஒத்த , 162 , 
சேனை , 81 . ( முடக்கு , 42 . 

ஒருதனிமா , 44 . 

[ 15. 
ஏப்புழைஞாயில் - ஏவறையையுடய 

ஒருதானாகி 

தானொருவனுமேயாகி , 
ஏமம் - காவல் , 110 . 

ஒருடார்கிளவி ஏனைப்பாற் கண்ணும் 
ஏமுற்று - ஏக்கமுற்று மயங்கி , 151 , 

வருதல் , 79 . 
ஏய்க்கும் - ஒக்கும் , 15 . 

ஒரு பொருளிரு சொற்பிரிவின்மை , 33 . 
ஏய - ஏவின , 43 . 

ஒருமரத்தோணி , 54 . 

[ 9 . 
இயையா , 151 . 

ஒருமைச்சொல் பின்மையுணர்த்து தல , 
ஏர் - எருது , 123 ; ஏர்த்தொழில், 5 ; ஒருவரை அவர் தூங்குகையில் உணங்க 
ஒப்பு , 77 ; பொருந்தின, 5 . 

லாகாது , 93 . 
ஏர்க - எழுக , 93 . 

ஒல்கல் - வணங்கல் , 109 . 


- 


. 


ஏயா 


கஅசு 


புறப்பொருள் வெண்பாமாலை : 


ஒல்கு - வணங்குவேன் , 109 . ஓதம் - அலை , குளிர்ச்சி , 21 , 77 . 
ஒல்லார் - பகைவர் , 51 , [ 127. | ஓம்படுத்தல் - உறுதிகூறல் , 62 , 
ஒல்லும் வலை - செயர்படும் வகை , ஓம்பல் - போற்ரல் , 79 . ( 89 . 
ஒல்லென் : ல் அனுகரண ஓசை , 81 . ஒம்பாவீகை -சீர் தூக்காத கொடை , 78 , 
ஒலி கூர்தல் - தழைத்தமயிர் , 132 . ஓம்பான் - பரிகரியான் , 93 ; டாது 
ஒலித்தல் - தழைத்தல் , 132 . 

சாவான் , 92 . 
ஒழிதல் - இறத்தல் , 15 ; மடிதல் , 71 ; | ஓம்பிள்று - பரிகரித்தது , 33 . 
விட்டுநீங்கல் , 72 . 

ஓம்பும் - காக்கும் , 92 . 
ஒழியாமே - தப்பாமே , 92 . 

ஓர்த்தன்று - கேட்டது , 4 . 
ஒழுக்கல் - நிரைத்தல் , 115 . 

ஓர்த்து - விசாரித்து , 67 . 
ஒழுக்கினார் - நிரைத்தார் , 115 . ஓரான் - விசாரியான் , 70 . 
ஒழுக்கு - நடை , 79 . 

ஓவல் - ஒழிதல் , 74 . 
ஒளி - கீர்த்தி , 89 . ( வேல் , 69 . ஓவான் - ஒழியான் , 16 . 
ஒளிற்ரெஃகம் ஒளிறு தலையுடைய ஓவுதல் - ஒழிதல் , 79 . 
ஒளிறுதல் - விட்டு விளங்குதல் , 20 . காரம் விகாரத்தாற் றொகுதல் ( பசழ 
ஒர்ரர் , 5 , 9 . 

கங்காதேவி , 109. [ கம் - புழகம் ), 161 . 
ஒத்தர் இருளில் ஒற்றல் , 5 . 

கங்குல் - இரவுப்பொழுது, 108 . 
ஒற்றர் தம்முயிரையும் வெறுத்துப் கங்கையாள் , 103 , 109 . 
( பகைப்புலத்துச் சென்று ' அல்லும் கச்சி - காஞ்சி , 110 . 
பகலும் ஆராய்தல் , 10 . 

கசிதல் - நெகிழ்தல் , 137 . 
ஒற்றருக்கு ஒன்று இரண்டு அதிக கஞ்சுகம் - அதிமதுரம் , 158 . 
ஒத்தல் , 5. [ மாகக் கொடுத்தல் , 10 . க - குடம்வருதல் நன்னிமித்தம் , 5 . 
ஒற்று - வேய்தல் ( உளவு ) , 5 , 9 . கட்சி . காடு , 4 . 
ஒன்று ஆராய்ந்துரைப்போர் , 6 . கட்டு - சுற்றுதல் , 65 . 
ஒன்று இரட்டாமை , 40 . 

கட்டூர் - பாசறை , 79 , 126 ; விட்டி 
ஒன்றார் - பொருந்தாதார் , 135 . கடகம் , 112, ( ருக்கும் 'பாசரை , 27 . 
ஒன்றின முடித்தல் தன்னின முடித்த கடம் - காடு , 117 ; பெறு முறைமை , 
லென்னும் உத்தி , 91 . 

கடல் , 119 , 120 . 

( 11 , 
ஒன்று - ஆன்மா, ஞானம் , 104 , கடல் அகழப்பட்டதென்பது , 120 . 
ஒன்னா - பொறாத , 40 . 

கடலில் மரக்கலம் ஓட்டல் , 66 . 
ஒன்னாதார் - பகைவர் , 29 , [ 47 . கடவ - செலுத்த , 139 . 
ஒன்னாப்போர் - பொருந்தாதடோர் , கடவி - முடுக்கி , 6 . 
ஒன்னாமுனையோர் - பொறாதமனனர் , கடன் - உரி -- ம , 65 ; கொடுக்கக்கட 
ஒன்னார் - பகைவர் , 15 , 126. ( 40 .. வது , 118 , 119 ; செய்தி , 156 . 
ஒன்னான் - பொருந்தான் , 85 . கடன் கழித்தல் - கொடுக்கக்கடவத 
ஓ எதர்மறைப்பொருளில்வருதல் , 31 . னைக்கொடுத்தல் , 119 . 
ஓங்கிய - உயர்ந்த , 115 . [ 143 , கடிகமழ்வேரி - மிககாறும்மது, 41 . 
ஓங்கியவேலான் - உயர்ந்தவேலான் , கடி குரங்கு , 54 . 
ஓங்கிற்று - மேலேபறிந்தது , 36 . கடிந்தன்று - போக்கியது , 41 . 
ஓட்டி - கெடுத்து , 91 . 

கடிமனை - காலலிடம் , 31 . 

கடிமுரசம் - காவன்முரசம் , 95 . 
ஓடெரி - பரந்தநெருப்பு , 59 . கடு - நஞ்சு , 114 . 

பட்டம் , € 0 ; யானையின் கடுங்கண் - தறுகண் , 30. (யபசு ,. 11. 
செற்றிப்பட்டம் , 48 . 

கடுஞ்சுரையான் - மிக்கமடியினையுடை 


ஓடம் , 51 . 


அரும்ப்தமுதலியவற்றின் அகராதி . கஅஎ 


கடுத்தல் - ஒத்தல் , 15 . 

கணிவன் சோதிட நூல்வல்லவன் , 
கடுத்து - முடுக , 8 . 

கணை - அம்பு , 7 , 9 . 

( 82 . 
கடும்பு - சற்ரம் , 99 . 

கணைமாரி - அம்புமழை , 33 . 
கடுவரை - செந்தூக்கானமலை , 8. [ 41. கணையம் , 52 , 63 . 

[ 5 , 52. 
கடை - புல்லியது , 143 ; வாயிலி--- ம் , கணையமரம் யானைகளைத் தடுக்குமரம் , 
கடை இ - கடாவி , 68 , 72 ; முடுக்கி , கத்தரிகை , 21 . 
120. 

சதம் - கோபம் , 12 , 57 . 
கடை இயின்று.செலுத்தியது , 37 . கதழ்தல் - விரைதல் , 33 . 
சடைக்கணித்து - அணியிட்டு, 1 . கதி - செலவு, 160 . 
கடைக்கூடிறு - ஒருப்பட்டது , 99. கதுப்பு - கன்னம் , 8 . 
கடைக்கொண்டு - கூட்டி , 1.5 . கந்து - கழியப்பாய்தல் , 160 . 
கண் - இடம் , 106 ; வாத்தியத்தில் 1 கந்துகம் - பந்து , 110. 
அடிக்கப்படும் பக்கம் , 10 , 16 ; வே கபிலை - பசு , 94 . 

ற்படைக் கம்பிலுள்ள ஒருறுப்பு , ஈம்பம் - தூண் , நடுக்கம் , 70.. 
கண்கனன்று.கண் சிவந்து , 56. ( 72. கமழ்தல் - மணத்தல் , 24 . 
கண்கூம்பல் - துயிலல் , 150 . கயக்கருங்கடல் , 103 . 
கண்சித்தல் - கோபித்தல் , 144 . கயக்கல் - கலக்கல் , 88 , 103 . 
கண்ட - தெளிந்த , 121 . ( 114. கயம் - மடு , 69 ; வாவி , 100. [ 100 . 
கண்டுகொள்ளல் - கைக்கொள்ளல் , | சயமலராத்தாமரை . பொற்றாமரை , 
கண்திவைத்து - கண்டு , 122 . கயவன் - கீழ் மகன் , 137 . 
கண்ணன்மலையைக் குடையாக ஏந்தி கயர்கூடு -' இணைக்கய்ல் , 151 . 

கயிற்கழல் - மூட்டுவாயாத்சிறந்தவீரக் 
கண்ணா உ நிரைத்த கிடுகுபடை , 52 . கிரத்தல் - ஒளித்தல் , 15. ( கழல், 58 . 
கண்ணார் சொடி.மதில் கண்ணுக்கு கரந்து - ஒளித்து , 131 . 
நிரைந்த பதாகையாற் பொலிந்த கரந்தை , 12, 13. 
மதில் , 90 . 

( 82 , | கரக்தைசூ .. நிரைமீட்டல் , 13. 
கண்னி - ஒருவகைமாலை, 5 , 23 ; கருதி , கரந்தையார் - நிரைமீட்பவர், 14 : 
கண்ணிய - கருதிய , 90 , 94 , 151. கரந்தையார் செந்தூக்கான மலையினின் 
கண்ணிவாழ் வென்ரல் , 8 . 

று விழும் நீர்போலமுருகிவருதல் , 8. 
கண்ணீர்த்துளிக்கு முத்து , 135 . கரந்தையார் பறைமுதலியவாத்தியம் 
கண்ணு தல் - கருதுதல் , 65 . 

களொலிக்கச் செல்லல் , 14 : 
கண்ணுற்று - கண்டு , கிட்டி , 14 . கரவு - களவ , 117 ; மன ரவு , 89. 
கண்பட உடம்பரக்க , 157 . 

கரிய - டெரிய , 68 . 
கண்படுத்தன்று - இரந்தது , 69 . கருக்கழல் - வலிய வீரக்கழல் , 69 . 
கண்படை; 

துயிலல் , 72 , 92 . கருங்களிறு - எலிபயானை , 132 . 
கண்டடைநிலை - உரக்கம் , 85 . கருடக்கொடி , 105 . 
கண்மாறின்று கனமறுத்தது, 155 . கருடன் பாம்பை உண்ணுதல் , 105 . 
கண நிரை - திரண்டபசு , 7 . 

கருதல் - ஒத்தல் , 50 . 
கணம் - கூட்டம் , பூதகணம் , 22 , கருதாதார் - பகைவர் , 51 . 
கணவனிறக்க மனைவி வருந்தல் , 122 , கருமை - உலிமை , 69 , 83 , 129. 
கணன் - திரள் , 115 . 

கருவரை - வலியமலை , 129.- [ 17 . 
கணி - சோதிடவன் , 82 ,, 

கருவிமாக்கள் , யாழையுடைய பாணர் ; 
கணிச்சி - குர்தாலி , 104 . 

கல் - உலக்கல் , 134 ; நடுகல் , 82,83 , 
கணிச்சிப் படைக்கு. யமன் , -104 . கல்லனை ., 27 , [ 114 ; மலை , 18 , 


யது, 157 . 


- 


கஅஅ 


புறப்பொருள் வெண்பாமாலை . 


. 


கல்லருவி - மலையருவி , 132 , 

கழுமினார் - கெழுமினார் , 72 . 
கல்லாமறவர் - இயற்கையான மறத் 

கழை - மூங்கில் , 5 . 
தினையுடையார் , 33 . [ 125 . கள் - தேறல் , 154 ; தேன் , 5 . 
சல்லென -அனுகரண சத்தமுண்டாக , கள் மகிழ்ந்து - மதுவையருந்தி , 20 . 
கல்வியை உடம்பைப் போலப் பாது கள்விற்பாள் , 97 . 

காக்கவேண்டும் , 82 . [ தல் , 99. கள்ளவிழ்தார். தேனொழுகுமாலை, 135 . 
கலங்குதல் - குலைதல் , 43 ; துளங்கு கடங்கொள்ளுதல் , 35 , 54 . 
கலந் தவன் - கூடி ன கொழுன் , 118 . களபம் - யானைக்கன்று , 100 . 
கலம் - மரக்கலம் , 155 

களம் - இடம் , 92 . 
கலவம் - தோசை , ! 54 . 

களமர் - அடியார் , 26 . 
கலவா - பொருந்தாத , 111 . 

களரி - யுத்தகளம் , 15 , 65 , 83 , 91 . 
கலவார் - பகைவர் , 4 . 

களவழி , 75 . 
கலவேம் - மணவேம் , 142 . 

கள வேள்வி , 53 , 76 . 
கலன் - மரக்கலம் , 156 . 

களி - மதம் , 91 , 140 . 
கலாவும் - கலக்கும் , 32 , 

களிறு - யானை , 14 . 
ஆரவாரிப்பு , மனவெழுச்சி , | சர்சிறை - கல்லா கட்டினகரை , 27 . 
கலுழ்ந்து , 71 . [ 160 ; மிடி , 156 . சற்புடைமை - ஒருமையுடைமை , 41 . 
கலுழ்ம் - அழாநிற்கும் , 4 . [ 83. கற்பொறி , 54 . 
கவை - கலமான் , 11 ; குதிரைக்கலணை , கறங்கல் - ஒலித்தல் , 23 , 114 . 
கலைமகள் , 109 . 

கறவை - பசுநிரை , 90 . 
கலைமான் , 11 , 127 . 

கறுவுறுமுனிவ , 144 . 
கவ்வை . ஆரவாரம் , 131 ; 143 . கன்மேந்திரியங்கள் , 87 . 
கவடி டலகறை, 57 . 

கன்ன விறிண்டோள் , 85. 
கவடு , 159 . 

கன்னவிறிணிதோள் , 134 . 
கவந்தம் - தலையில்லா உடம்பு , 16. கன்னவிறோள் , 130 , 135 . 
கவர்த்த தலையையுடைய அம்பு , 9 . கன்னிப்பெண் , 103 . 
கவர்தல் -கொள்ளை கொள்ளல் , 9 , 15 . கனல் - அழல் , 115 . 
கவலைமறுத் - கவர்த்த தெரு , 80 . கனலுதல் - எரிதல் , 10 . 
கவலையாற்கையைக்கன்னத்தில் வைத் க . லோன் - சூரியன் , 115 . 
கவற்ற . வருத்த , 9 . [ தல் , 8 . கனன்று - சிவந்து , 56 . 
கவறு : சூதாடுங்கருவி , 160 , 161 . கனை - செறிவு , 93 , 100. 
கவிகை - தியாகம் , 101 . 

கனைகழல் - செறிந்தகழல் , 100. 
கவி பெற - அழகுபெற , 115 . கனை துயில் - மிக்க உறக்கம் , 93. 
கவை இ - தழுவிக்கொண்டு , 126 . கனையிருள் - செறிந்த இருட்டு , 142 , 
கழகம் - சூது , 160 , 161 . 

கா - (கற்பகச் ) சோலை , 131 , 
கழல் - வீரக்கழல் , 4 ; கால் , 22 . காசினி - பூமி , 106. 
கழி . மிக்க , 28 . 

காஞ்சிமரம் , 142 . 
கழிகாதல் , 122 . 

காட்சி - தரிசனம் , 124 . [ 139 , 
கழிதல் - இரத்தல் , 118 , 122 . காட்டிய - காட்டுவான் வேண்டி , 89, 
கழியப்பாய்தல் , 160.( வாங்காமே , 92 . காட்டிற் சிள்வீடு ஒலித்தல், 4 . 
கழியாமே - ( வாளை ) உறையினின்றும் காடு - சுடுகாடு , 125 ; வனம் , 4 , 5. 
கமுது - பேய் , 62 , 125 . 

காதல் - அன்பு , 144. ( விழைவு , 135 . 
கழுதையேர் , 57 . 

காதல செய்காமம் . ஆசைபண்ணும் 
கழுமிய -- பொருத்திய , 67 , 127 . காந்தள் . காந்தட்ட , 50, 80 , 111. 


( 


அரும்பதமுதலியவற்றின் அகராதி . கஅக 


. 


- 


ஆசை , 133 . 


காந்தள் குடைபோல் மலர்தல் , 111 . கிணை . தடாரிப்பறை, 13 , 87 , 96 . 
காந்தள் முருகவேட்கு உரித்து , 50 . கிணைகொட்டுவோன் , 87 , 96 . 
காம்பு - மூங்கில் , 117 , 134 . கிணையன் . கிணைப்பறையைக் கொட்டு 
காம ஒள்ளெரி, 136 . 

வோன் , 10 , 96 . 
காமநெடங்கடல் , 141 , 

கிணையன் , துடியன் , விறலி , பாணன் 
காமம் 

இவர்களுக்குக் கள்ளைக் கொடுத் 
காமர் அழகு , 65 , 

தல் , 10 . 

[ 87 , 96 . 
காமருசா மலாள் - அகுமருவின மென் கிணைவன் - கிணைப்பரைகொட்டுமகன் , 
மையினையுடையாள் , 100 . 

கிரமாலங்காரம் , 75 . 
காமவல்லி , 58 . 

கிரௌஞ்சகிரி , 50 . 
காமுறுதல் - வேட்கைமிகுதல் , 151 . கிள்ளை - கிளி , 159 . 
காய்தல் - சீத்தல் , 72 ; வெகுளல் , 63 , கிளத்தல் - சொல்லுதல் , 23. 
105 , 158 . 

கிளந்தேத்தல் - மிகப்புகழ்தல் , 36 . 
காயல் - செறுதற்றொழில், 90 . கிளர்தல் - கோபித்தல் , 13 ; பெருகு 
காயாம்பூ , 90 . [ கம் , 20 , 61. கிளவி - சொல் , 41 , 79. ( தல் , 36 . 
கார் . கருமை , 64 ; மழை , 101 ; மே கிளை , 161 . [ பாட்டுக்கு , 161 . 
கார்க்குவளை கருங்குவளை , 135 ; கின்ன ரப்பறவையின் ஓசை மகளிர் 
செவ்விக்குவளை , 144 . 

கீண்டிட்டு - கிழித்துக் கீழ்ப்படுத்தி , 
காரிப்புள் - கரிக்குருவி , 4 , 17 , 18 . கீரை , 129: 

( 159 , 
காரிப்புள்ளின் நிமித்தம் , 4 , 18 . கீழ்ப்பட்டது , 69 . 
காரியகாரணமாகிய இரண்டு , 104 . குஞ்சரம் -'யானை , 102 . 
கால் - காற்று , 64 . 

குஞ்சி - ஆடவர் தலைமயிர் , 20 
காலேகம் . முத்து , 26 , 

குடக்கள் , 5 . 
காலைமுரச , 95 . ( போன் , 89. | குடிப்பிறப்பு முதலிய எட்டு , 81 . 
காவலன் - உரசன் , 22 ; வாயில் காப் குடியொடு கோடாமரபு , 11 . 
காவர்காடு , 43 . 

குடுமிகளைந்தான் - மயிர்ச்சிகையைக் 
காவன் முரசம் , 95 . 

கூட்டி முடித்தான் , 97 . 
காவரி , 112 . 

[உவமை , 102 . 
காவிரிநாடன் - சோழன் , 112 . குடைக்குச் சந்திரனும் சூரியனும் 
காழ் - மணி ( இரத்தினம் ), 95 . குடைக்கு நிறைமதி , 17 , 75 . 
காளை இளமைப்பருவமுடையான் , | குடைக்குமுத்தமாலை யணிதல் , 33 . 

60 ; சாளைப்பருவமுடையாள் , 90 ; | குடைவேல்மரம் - உடைமரம் , 57 .. 
தலைவன் , 134 . ( வித்து , 114. ) குண்டகழி - ஆழ்ந்த கிடங்கு , 4S . 
காற்றி , காலப்பண்ணி , 41 ; காலு ) குணம் எட்டு , 82 . 
காற்றும் - கால்விக்கும் , 92 . குணில்பாய - கடிப்புத் தாக்க , 25 . 
கான் மலியு குறுந்தெரியல் - செவ்வி | குதிரை, 44 , 47 , 64 , 124 . [ 47 . 

மிக்க மறுநாரஞ்செறிந் தமாலை , 81, குதிரைக்குத்தலையாட்டம் அணிதல் , 
கான்று - உமிழ்ந்து , 39 . 

குதிரைக்குப் பொற்சேணம் அணிதல் , 
கானல் கடர்கரை , 150 . 

126 . 

( தல் , 54 . 
கிடங்கு - அசழ் , 43 . 

குதிரை தாளத்திற்கொப்பச்சதிபாய் 
கிடாய் - ஆட்டுக்கிடாய் , 113 . குதிரை தாளவொத்துக்கின சய நடத் 
கடுகு - ஒருவகைக்கேடகம் , 52 , 53 . தல் , 24 , 19 . 
கிடுகுக்குக் கண்ணாடி நிரைத்தல் , 52: குதிரை கடைக்கு அம்பின் வேசம் , 64 . 
கிண்கிணி - சதங்கை , 113 . 

குதில் ரயின்ஐந்துகதிகள் , 160 , . 


குடை , 111 . 


கக o .. 


புறப்பொருள் வெண்பாமாலை . 


குரவை , 76 . 


குதிரையின் பதினெட்டுச் சாரியை குழூஉ.ம் - திரளும் , கூடும் , 13 . 
கள் , 160 . 

குழை - தளிர் , 20 . 
குதிரைவரவிற்கு மேகவரவு , 44 . குழைதல்- தளிர்த்தல், 112 ; தளர் சல் , 
குந்தம் - கைச்சவளப்படை , 121 ; நெகிழ்தல் , 145 ; வாடுதல் , 142 . 

சவளப்படை , 63 ; வேல் , 34 . குளித்தல் - அழுதுதல் , 120 ; தைத் 
குந்தாலி - ஓராயுதம் , 105 . 

குளிப்ப - தைப்ப , 70 . ( தல் , 41 . 
குமரவேள் , 97 . 

குளிறுதல் - முழங்குதல் , 25 . 
குமரி - அழிவில்லாதது ' , 52 ; கன் குற்றெழுத்தின் பின்னின்ற ஆகாரம் 

னிப்பெண் , குமரியாறு , 1 ( 3 . குறுக . ஆண்டுவரும் உகரம் புலப் 
குய் - 'நறை , பொரிக்கறி , 129 . 

படாது நிற்றல் , 125 . ( 161 . 
குயம் - அரிவாள் , 29 . 

சறிக் கொண்டு - கருதிக்கொண்டு , 
குயவரிவேங்கை - அரிவாள் போன்ற குறிஞ்சி - குறிஞ்சிப்பண் , 39 . 
வரியினையுடைய புலி , 29 . 

குறித்தல் - கருதல் , 20 . 
குயிலனையமொழி , 128 . 

குறிப்ப . ஊத , 52 . 
குரம்பை - கூரை, 129 ; கைநிலை , 34 . குறுகல் - அணுகல் , 144 . 
குரல் - தானியக்கதிர் , 146; மகாரின் குறுகுதல் - பொருந்துதல் , 121 . 
ஐம்பால்வகையுள் ஒன்று , 103 . குறுஞ்சுனைமலர்க் தன - சிறுசனைக் 

குவளைகள் 

பூத்தன , 132 . 
குரிசில் - உபகாரி , 45 , 91 : 

குறும்பு - அரண் , 6 . 
குரு - நிரம் , 94 . 

( 118 , 121. குறும்பூழ்ப்பறவையின் காதில்மந்திர 
குருசில் - உபகாரி , தலைவன் , 87,116 , மோதல் , 159 . ( மோதல் , 159 . 
குருந்தம்பூமாலையை யணிதல் , 118 . குறும்பூழுக்கு அரிச் தீர்ற மாதிர 
குரும்பை , 135 . 

குறும்பூழுக்குப்பச்சிலை பிசைந்து தட 
குருளை - குட்டி , 113 . 

வும்போது மீந்தரமோதல் , 159 . 
குரைத்தல் - ஒலித்தல் , 30 . 

குன்றெறிந்தான் , 50 . 
குலமகளிர்க்குக்கணவனடியை வணங் குனிவில் - வளைத்தல், 5 . 
கலும் விருந்தோம்பலும் இன்றி கூச்சேட்ப - ஏவல்கேட்ப , 59 : 
யமையா தன , 128 . 

கூகை , 21 . 

( நிமித்தம் , 21 . 
குலமகளிர் போர்க்களத்துப்புண்பட்ட -- கை ( காட்டான் ) பகலிற்குழ ! ல்தீ 

கணவரது மார்பைத்தழுவல் , 71 , கூட்டணங்கும் - பகைவர் தாளை வருத் 
குலமகளிர் 

டோர்க்களத்து மாண்ட கூட்டம் , 133 . ( தும் , 111 . 
தம் கணவரைக்காணவருதல் , 72 , கூட்டளப்ப .. திறைகொடுப்ப , 86, 
குலமகளிர் மன்றிற்செல்லாமை , 25 . கூட்டிய - தெரிந்துபறித்த , 16 . 
கு முதல் - குலத்திற்கு மூலமாகிய கூட்டு - திரள் , 111 ; திரை , 86 ; 
குலவதல் - வளைதல் , 7. ( பிள்ளை , 11 !. பொருள் , 226. [ நுகர்ந்தான் ,109 . 
குலாம் - வளையும் , 61 , 100 , கூட்டுண்டான் - சிறிதும் ஒழியாமல் 
குலாவுஞ்சிலை - ஏறிவிட்டவில் , 32 . கூட்டுண்ணும் - திரண்டு அனுபவிக் 
குவலயம் - பூமி , 124 . 

கும் , 109 ; புணர்ந்து நுகரும் , 108 . 
குவளை - செங்கழுநீர் , 111 , 162 . கூடரணம் .. திரிபுரா , 42 . 
குவை இ - திரண்டு , 126. [ தார் , 110 . கூடலர் - பகைவர் , 16 . 
குழவிப்பதத்தர் - இளமைப்பருவத் கூடார் - பகைவர் , 19 . 
குழுமணி - திரண்ட மணி , 68 , கூத்தர் , 100 . 
குழுவதல் - கூடுதல் , 5 , 

கூந்தற்பிடி ,, 77 . 
மூஉ கூட்டம் , 5. . ' 

கூம்பல் - துயிலல் , 150 . 


( 


அரும்பத முதலியவற்றின் அகராதி 


- 


கூர்ங்கணை - கூரிய அம்பு , 120 . கொடி - ஒழுங்கு , 104 ; கொடி போன் 
கூர் தல் - மிகுதல் , 143 . 

றவள் , 141 ; துவசம் , 58. [ 105 . 
கூர - சிரக்க , 132 . 

கொடி ஓங்குகவென்று வாழ்த்தல் , 
கூரிருள் - மிக்க இருள் , 33 . 

கொடிகளையுடைய யானை , 41 .. 
கூரை , 80 , 129 . 

கொமட்படை - தூசிப்படை ( முன் 
கூளி - பேய் , 111 . 

படை ) , 122 .. 
கூத்ரம் , 
- 1 மன் , 119. [ ஒப்பார் , 5. கொடிமலி கொல்களி 

கொடிமலி கொல்களிறு - வெற்றிக் 
கூற்றி எத்தன்னார் . கூற்றின் குழுலனை கொடியால் மிக்க யானை , 41 . 
கூற்று - யமன் , 5 , 7 , 119 , 124 . கொடியாடு தற்கு மின்மின்னுதல் , 63 , 
கூறு - பங்கு , 9 . 

கொடியான் - கடுவினையாளன் , 120 . 
கூறுபாடு - வகை , 5 .. 

கொடுஞ்சிலை - கொடியவில் , 3 . 
கெழுமி - கிட்டி , 24 . 

கொடுப்போர்க்குக் கருமேகம் , 156 . 
கேட்கு மது - கேட்பது , 102 . 

கொடுமை 

வளைவ , 5 . 
கேள் - உறவு , 23 ; + ணவன் , 71 . சொடுவரி - புலி , 7 . 
கேள்வி - சுருதி , 68. (பகைவர் , 144 . கொடுவில் - வாந்தவில் , 5 . 
கேளலார் உரவல்லா தார் , 113 ; | பொண்கன் - கணவன் , 144 . 
கை - 'இடம் , 7 ; ஒழுக்கம் , 122 , கொண் - ல் - "கொள்ளுதல் , 8 !. 
150 ; செயல் , 122 . 

கொண்டனைத்து - கெர்ண்ட தன்மை 
கைக்சத்தரிகை , 24 . 

( 66. கொண்டாடாரேகொள் , 153 . [ த்து , 7; 
கைகூடி - , 

கண்ணுற்று ( = சேர்ந்து ) , | கொண்டாடுதல் - பாராட்டுதல் , 22 , 
கை சவளப்படை , 121 . 

கொண்டான் - கைப்பிடித்தான் (கன 
கைசெய்தல் , 86 , 141 . 

வன் ) , 36 . ( ளொன்று , 103 . 
கைசோர்ந்து- செயலற்று , 122.1140 . 

கொண்டை 

மகளிர் ஐம்பால் வகையு 
கைதொழுதல் கைகூப்புதல் , 90 , கொண்மார் - கொள்ள , 45 . 
கைதொழூஉ - கைதொழுது , 116 . சொண்மூ - மேகம் , 85 . 
கைநிலை - வீரர்கள் தங்குதற்குப் பாச கொத்தான் வாகை , 74 . 
றைக்கண்ணே தனித்தனி கட்டப் கொதிப்பு - கனற்சி , 85 . 
பட்டிருக்கும் சிறு குடிசைகள் ( மலை | கொம்மை - (ச விவ , 13 : ' 
நாட்டு வழக்கு ), 34 . 

கொய்தல் - பறித்தல் , 39 , 145 . 
கைம்மிக - கைகடப்ப , 150 . 

கொய்தழை - பறித்த தழை , 145 . 
கைம்மை வைதவி , ம் , 118 . 

கொய்தார் - கத்தரிகைடால் மட்டஞ் 
கைம்மைவிரதம் , 118 . 

செய்த மாலை , 20 ; மட்டஞ்செய்த 
சைமுதலியவற்றால் தாளத்தைக்குறிக் மாலை , 47 , 85 , 127 . 

கொள்ளல் , 161 . ( கார் , 7. கொய்பூங்கொம்பு , 161. 
கையகலார் - இடத்து நின்றும் நீங் கொய்யாக்குறிஞ்சி - குறிஞ்சிப்பண் , 
கையாவு - இநட்பு , 17 , 123 . 

வெளிப்படை , 39 , 
கைவண் 

கைகளப்பத்தினை கொல்லிமலைச்சுனை , 111 . 
யுடைய உபகாரி, 116 , 

கொல்லிமலை சேரனுடையது , 111 . 
கைவளர்தல் - பரத்தல் , 32 , 48 , 55 ; கொழுங்கயல் 

கொழுங்கயல் - வளவியகயல் , 150 . 
டெருதால் , 17 . 

கொழுந்து விட்டெரிதல் , 120 . 
கைவிடல் - நீக்கல் , 114. [ 86 , 103. சொழுகன் - கனவன் , 118 , 144 . 
கொங்கு - தாது , 103 ; தேன் , 18 , கொள் 

கொள் - குடைவேல் , 57 . 
கொட்கும் - சுழலும் , 38 . 

கொள்கென்றான் , 3 . 
கொடாதவர்க்கு வெண்மேகம் , 156. கொள்வான் - கொள்ள, 45 . 


- 


க 


புறப்பொருள் வெண்பாமாலை . 


. 


கொள்ளல் - கொண்டாடாதேகொள் , சங்கம்போல் வான்மை பார்.சங்கம்போ 
153 . 

சங்கவளை , 151. ( லத்தூய்மையார் , 86 . 
கொள்ளிய - கொள்வான் வேண்டி , 48 . சடைமுடிமுனிவர் , 79 , 124 . 
கொள்ளுமது - கொள்ளுவது, 117 . சதங்கை , 114.| 
கொள்ளைசாற்றி கொள்ளையூட்டி , 26 . சதி - குதிரைநடை, 99 . 
கொளீ இயன்று - கொளுத்தியது , 29. சதிபாய்தல், 54. ( பெழுதுதல் , 135 . 
கொளை - இசை , 63 . 

சந்தன குங்கு மங்களாற் காமனதுகரும் 
கொற்றம் - வெற்றி , 22 . 

சந்தனம் , 108 . 

( 152 . 
கொற்றவை - துர்க்காதேவி , 11 , 22 . சந்திரன் முயற் கூ டென்பது , 151, 
கொன்றை , 101 . 

சந்திராதித்தர், 85 . 
கொன்றைம எருக்குப் பொன் , 110 . சந்து , 81 . 

( 81 . 
கோ - அரசன் , 20 . 

சடைபோர்வழக்கறநியாயஞ்சொல்லல் , 
கோட்டம் - வளைவ , 127 . 

சம்பத்து - செல்வம் , 105 , 
கோட்டான் , 125 . 

சமநிலை, 26 . 
கோட்புலி , 116 . [ தல் , 13 , 117 . சமம் - போர் , 84 . 
கோடல் - காந்தள் , - 0 ; கொள்ளு சமர் - போர் , 77 . 
கோடா - கோணு தலில்லாத , 11 , சமைந்தான் - அமைந்தான் , 75 . 
கோடு - குவடு, 55 ; சங்கு , 59 , 140 ; | சயபத்திரம் . தீர்ப்பெழுதும் ஓலை , 31 , 
மரக்கொம்பு , 112 ; மலை , 30 ; வீரக் சரவணப்பொய்கை , 97 . 
கொம்பு , 14 . 

சருச்சரை , 140 . 
கோதானம் , 95 . [ 117 , 126 . சவளப்படை , 64 , 
கோதை - ஒருவகைமாலை , 141 ; மாலை , சாகம் - இல , 79 . 
கோயில் - அரண்மனை , 48 ; தேவால சாசமூலபலங்கள் , 79 . 
யம் , 23 ; மாளிகை , 10 :3 . 

சாடி - தாழி , 4 . 
கோல் தெரிய - அம்பை ஆராய , 3 . சாடு - சகடம் , 156 . 

[ 68 . 
கோல்வளை 

திரண்டதொடி , 140 ; சாதிப் பெயர் ( பாண் = பாண்கிளை ), 
திரண்டவளையினை யுடையாள் , 36 , | சாதிலிங்சத்தைச் சொரியுமலை , 15 . 
கோலம் - கழகு , 160 . 

சாந்து - சந்தனம் , 144 . 
கோழி , 158 . 

சாம்பலரங்கம் , 107 . 
கோழி நூல்வல்லவர் , 158 . 

கெட , 13 . ( யாள் , 142 . 
கோள் - கொள்கை , 113 ; கொள்ளு சாயல் - மென்மை , 58 ; மென்மை 
தல் , 53 . 

சாயலாள் , 100 . 
கோள்வாய்முதலை ஆளைப்பற்றுதல் 

நிழல் , 69 . 
தட்பாதமுதலை , 53 . 

சாரல் - மலைப்பக்கம் , 122 , 141 . 
கௌவை - ஆரவாரம் , 41 . 

சாரியை ( அ , அம் ) , 47 , 127 ; சுற்று 
சக்கரப்படை , 90 . 

சால்பு - அமைதி , 86. ( வரவு , 160 , 
சக்கரவர்த்தி , 53 , 94 . 

சான்றோர் - அலிமந்தோர் , 102 . 
சக்கரவர்த்தியினொரிக்குச் சூரியனொ சான்றோர்க்கு மலை , 86 . 

ளியும் , மற்றை அரசர்களின் ஒளிக் சிக்கென -உலோபத்தன்மையாக , 124 . 
கு மற்றக்கிரகங்களினொளியும் , 94 . சிங்கக்கொடி , 12 . 
சக்கவர்த்தியை அரசர்கள் நின்று ஏத் | சிங்கம் , 12 , 14 , 30 , 68 , 97 . 
துதல் , 97 . 

சிங்கம் தன்மேல் மலைவிழுங்காலத்தும் 
சகுனம் பார்த்துச்சொன்ன நிமித்தி அஞ்சி ஓடாமல் அங்கேயிருந்து இ 
கர்க்குப் பசுக்கொடுத்தல் , 10. 

தல் , 69 . 


- 


#ாயை . 


அரும்பத முதலியவற்றின் அகராதி . 


. 


சிங்கம்போற் கோபித்தல் , 30 . சீறியாழ் - சிறியயாழ் , 160 . 
சிங்காதனம் , 97 . 

சீறூர் , 5 . 
சித்திரமெழுதல் , 57 . [பல் , 124 . சுக்கிரன் மழைக்கோளென்பது , 95 . 
சிதேந்திரியர்கள் மேலுலகத்தைவிரும் சுட்ட - கருத , 11 . 
சிந்தியாய் - நினையாய் , 1.41 . 

சுடர் - சூரியன் , 94 . 
சில்வளைக்கைச் செவ்வாய்விறலி, 101 . சுடலை - சுடுகாடு , 107 . 
சிலம்பன் - தலைவன் , 141 , ( படை , 5 . சுடுகாட்டிற் கோட்டானும் பேயும் இர 
சிலை - மலை , 18 ; வில் , 7 , 10 ; விற் வில் உலாவல் , 125 . 
சிலைத்து - கோபித்து , 22 . [ 10 . சுடுமண் - செங்கல் , 54 . 
சிலையா - இடையாத , பின்னிடாத , சுணங்குக்குப்பொன் , 129 . 
சிவபெருமான் ,50 , 106 , 107 , 109 . சுரம் - காடு , 14 , 117 ; வழி , 7 . 
சிவல் - ஒருபறவை , 159 . 

சுரும்பினொலிக்கு யாழொலி , 145 . 
சிவற்போரில் தோற்றவர் தண்ணுமை சுரும்பு - வண்டு , 130 . 

யைக் கைவிட்டோடல் , 159 . சுருவம் - நெய்த்துடுப்பு , 72 . 
சிள் வீடு - ஒருவகைவண்டு , 4 . சுருள் - மகளிர் ஐம்பால் வகையுள் 
சிற்றார் , 5 . 

ஒன்று , 103 . 
சிறந்தது - தலைமை மிக்கது , 86 . சுரை - பசுவின்மடி , 11 . 
சிறந்து - மிகுந்து , 160 . 

சுவட்டவர் - குறும்பூழாடிகள் , 158 . 
சிறப்பு - செல்வம் , 36 ; தலைமை , 77 ; சுவடு - அடிப்பாடு , 159 .. 
தன்மை , 98 ; நன்மை , 1 , 65 ; சுவர்க்கம் , 65 , 84 , 128 . 
மதிப்பு , 35 , 43 ; மிகுதி , 55 : சுவை , 161 . 

( 158 . 
முறைமை , 93 ; மேம்பாடு , 1 , 18 . சுளிக்கும் - வெகுண்டு துகைக்கும் , 
சிறப்பும்மை , 20 , 35 , 158 . 

சுற்று - பக்கம் , 50 . 
சிறிய வேந்தன் தானோபாயத்தைக் சுற்றுவரவு - குதிரையின் பதினெட்டு 

( யானை குதிரைகளைக்கொடுத்தல் ) வகைச்சாரியை , 160 . 
கைக்கொள்ளல் , 27 . 

சுனை , 111 , 132 . 

[ 54 . 
சிறு சிறார் - சிறுபிள்ளைகள் , 83 . சூட்டிஞ்சி- ஏவறைகளையுடைய மதில் , 
சிறுபிள்ளைகள் சிறுதேருருட்டல் , 23 ,. 

சூட்டு - ஏவறை , மாலை , 54 . ( 94 . 
சிறுபிள்ளை பின்வருவதை அறியா சூரியன் முன் மற்றையொளிமறைதல் ,, 
னென்பது , 16 . 

சூரியன் மூன்றுலகத்துமுள்ள இரு 
சிறுதகை - தலைவணக்கம் , 83 . 

( ளைப் போக்கல் , 79 . 
சிறுவரை - சிறியகாலை , 146 . சூலமொடு - சூலத்துடன் , 105. [ 79 . 
சிறை - கரை , 121 . 

சூழ்ச்சி - எண்ணம் , 102 ; விசாரம் , 
சினம் - கோபம் , 9 . 

சூழ்தல் - சுற்றுதல் , 107 ; தெரிதல் , 
சினை இ - கோபித்து , 14 . 

சூழ்ந்து - விசாரித்து , 6 . 

[ 95 . 
சீமதியான வேட்டுவிச்சி , 9 . 

சூழி - நெற்றி , 53 , 56 . 
சீயம் - சிங்கம் , 14 . 

செங்கலாற் செய்த மதில் , 54 . 
சீர் - அழகு , 1 ; நன்மை , 22 ; புகழ் , | செங்கழுநீர்மாலை , 29 , 144 . 

61 ; மதிப்பு , 98 ; மிக்க புகழ் , 1 . செங்களம் , 96 , 
சீர்த்தி - பெரும்புகழ் , 47 ; மிகு செங்கோல் - மனுநீதி , 80 , 112 . 
சீர் தூக்காக்கொடை , 89. ( புகழ் , 11. செங்கோலறுகு , 127 . 
சீலிக்கப்பட்ட பரிசோதிக்கப்பட்ட, செஞ்சோற்றுக்கடன் கொடுத்தலையே 
சீற்றம் - கோபம் , 14 . 

வீரர் நினைத்தல் , 86 . 
சீறல் - , 
- வெகுளல் , 62 .. 

செந்திவேட்டல் , 95 . 
உரு 


சூலம் , 106 . 


- 


[ 131 . 


புறப்பொருள் வெண்பாமாலை . 


செந்துறைப்பாட்டு , 161 . 

சேக்கை - சயனம், 141 . 
செந்தூக்கானமலை , 8 . 

சேதனம் , 122 . 
செப்பமுறை - நடுவுநிலை , 81 . சேயிழை - சிவந்த ஆபரணம் , 127 . 
செம்பியன் - சோழன் , 1 ! ) 2 , 112 . சேரபாண்டிய சோழர் , 111 , 112 . 
செம்மல் தலைமை , 25 ; தலைவன் , சேரமான்கள் -- சேரர் , 2 . 
செய் - தொழில், 25 , 122 . [ 138. சேரர்களின் பெருமை , 2 , 103 , 111 . 
செய்கழல் - தொழிலழகு பெற்றவீரக் சோர்கொடி வில் லென்பது , 2 . 
செய்தி - தொழில் , 17. [ கழல் , 122 . சோர்மாலை பனம்பூவென்பது , 111 . 
செய்யுமது - செய்வது , 103 . சேரன் , 103 . 
செய - முழங்க ( காலைச்செய ), 95 . சேரார் - பகைவர் , 24 . 
செயிர் - குற்றம் , 18 ; போர், 62 .. சேரிப்பரத்தை , 154 . 
செருக்கு - களிப்பு , 94 , [ 101. சேனைக்குக் கடல் , 21 , 35 , 78 , 
செருப்படை - பூசலிற்சிறந்த சேனை , சேனை முகம் , 1 . [ 94 , 99 , 103 . 
செருமலைந்தார் பூசலைச்செய்தார் , சொகினம் - நிமித்தம் , 121 , 141 . 

14. [ படை.. 34 ; போர்ப்புலம் , 5 . சொல் - கோழி நூற்சங்கேதச் சொல் , 
செருமுனை - பூசல்முகம் , 10 ; பொரு 158 ; புகழ் , 89 . ( டது , 4 . 
செல்கணை - வரும் அம்பு , 121 , சொல்லோர்த்தன்று - சொல்லைக்கேட் 
செல்கேன் - போவேன் , 142. [138.சொல்விழுக்காடு ( வியப்பாமால் ), 28 . 
செல்லாம் - செல்லக்கடவேமல்லேம் , சொன்மகள் - சரசுவதி , 109 . 
செல்லுதல் - படுதல் , 35 . [ 4. சொன்மடந்தை - நாமகள் , 1 . 
செல்வான்வேண்டி - செல்லவேண்டி , சோகி , 121. [ புறவீடு விடுதல் , 21 . 
செலவயர்தும் - செல்ல விரும்புவேம் , சோதிடர்குறித்த வேளையில் வாளைப் 
156 . 

( 148. சோதிடர் பூமியிலும் வானத்திலும் 
செலவழுங்கின்று - போக்கொழிந்தது , நிகழ்வனகூறல் , 82 . 
செலவாமரசு ( நேராமரசு ) , 113 . சோர்சடை - நெகிழ்ந் தசடை, 79. [ 17 . 
செலவு - குதிரையின் நடை , 160 ; | சோர்தல் - சொரிதல் , 15 ; விழுதல் , 
போதல் , 4 , 138 , 148 . 

சோலையாகிய மேகம் மதுத்துளி சிக் 
செலீஇ - செலுத்தி , 160 . 

தல் , 151 . 
செலீஇய - செல்வான் வேண்டி , 138 .. சோவென்னும் அரண் , 105 . 
செவ்வன் - செவ்விதாக , 229 . சோழசேர பாண்டியர் , 103 . 
செவ்விப்பூ - புதுமலர் , 90 . 

சோழன் , 108 , 112 . 

[ 112 . 
செவிடு , 118 . 

சோழன் ஆத்திமாலையனென்பது , 
செவியறிவுறூ உ , 102 . [ 96 . ஞால - முழங்க , 52 . 
செழுஞ்செல்வம் - வளவிய செல்வம் , ஞாங்கர் - பக்கம் , 44 . 
செற்றம் - கோபம் , 9 , 18 , 22 . ஞாட்பு - பூசல் , 111 , 115 . 
செற்றார் - பகைவர் , 21 . 

ஞாயில் - ஏவறை , 48 ; முடக்கறை, 
செற்று - கோபித்து , 17 .. 

56 ; முடக்குக்கள் , 42 . 
செறீஇ - சேர்த்தி , 124 . 

ஞாலம் - உலகம் , 18 . 
செறு - வயல் , 75 . 

ஞானேந்திரியங்கள் , 87. [ தினபடி , 84 . 
செறுதொழில் - பொல்லாதவினை , 77 . தக்காங்கு - தக்கபடி , 125 ; பொருந் 
செறுநர் - பகைவர் , 127 . 

தகும் - பொருந்தும் , 84 . 
சென்ற - மீண்ட , 1.00 . 

தகை - அழகு , 74 , 117 , 140 ; மிகுதி , 
சென்றன்று - போனது , 5 . 

° 113 , 148 ; மேம்பாடு , 69 . 
சென்றீ - செல்வாயாக , 147 . 

தகைநலம் - மிக்க அழ்கு , 148 . 


அரும்பதமுதலியவற்றின் அகராதி . 


கக்கு 


தது , 17 . 


- 


159 . 


மை , 155. 


1 


தசைசெந்நிறமுடையது , 37 . தலைக்கு விலை கொடுத்தல் , 86 . 
தட்டி - கொட்டி , 96 . 

தலைக்கொண்ட - எறியப்பட்ட , 40 ; 
தட - பெருமை , 5 . 

கைப்பற்றின , 13 . 
தடம்பெருங்கட்பாலகன் , 119. [ 132 . | தலைக்கொண்டார் - கிட்டினார் , 15 . 
தடம் பெருங்கண் - மிகப்பெரிய விழி , தலைக்கொண்டான் - பட்டான் , 17 . 
தடாதேசொண்மின் , '44: 

தலைக்கொள்ளாமை -மடியாமை , 62 . 
தடாரி - கிணைப்பறை , 101 . [ 96. தலைப்படுதல் - புகுதல் , 119 , 122 . 
தடாரிப்பறைக்கு ஆமை வயிறு , 87, தலைமணந்த - பின்னிய , 55 . 
தடி - தலச , 37 . 

தலையளித்தல் - வரிசைகொடுத்தல் , 18 . 
தடிதல் - வெட்டுதல் , 3 , 45 . தலையளித்தன்று - 

தண்ணளிசெய் 
தடிந்திட்டற்று - வெட்டியிட்ட தன் 

( டு நறுக்கல் , 24 . 
தண்டமிழ் , 1 . ( மைத்து , 3. | தலையாட்டத்தைக்கைக்கத்தரிகையிட் 
தண்டாத 

கெடாத , 107 , 133 ; தலையாட்டம் குதிரைக்கு அணிமயிர் , 
தணியாத , 8 . 

24 , 47 , 108 , 126 , 160 . 
தண்டி - மிகைத்தெழுந்து , 20 . தலையாதல் - மேலாதல் , 22 . 
தண்ணடை - மருதநிலம் , 18 , 25 . தலைவர் மகளிர்க்கு அற்றறுதிப்படா 
தண்ணுமை , 
தண்பணை மருதநிலம் , 86 . 

தலைவருதல் - கைகூடுதல் , 135 . 
தணத்தல் - நீங்கல் , 154 . 

தலைவரும் , - மேலாய்வரும் , 125 ; 
தணந்தபின் - பிரிந்தபின்பு , 127 . வரும் , 87 . 
தணப்ப - நீங்க , 129 . 

தலைவி தலைவனருள் பெறுதற்கு மக 
தணியா - தீரா, 121 . 

ளிரொடு வெறியாடுதல் , 152 . 
தத்துநீர் - 

தவழுந்திரை , 157 . தவ்வல் - அழிதல் , 129 . 
தந்த - கைக்கொண்ட , 91 . 

தவப்பெரிய - மிகப்பெரிய , 121 . 
தந்தன்று - கைக்கொண்டது, 3 . தவம் - புண்ணியம் , 69 . 
தந்து - கொடுத்து , 18 . 

தவழ்தல் - தத்துதல் , 77 . 
தப்பு - பிழை , 137 . 

தவழ்திரை - ஊருந்திரை, 83 . 
தபுதாரம் - மனைவியை யிழத்தல், 118. தவளசத்திரம் , 84 , 98 . 
தபுநிலை - இறந்தமுறைமை , 118 . தழூஉ - தழுவுதல் , 149 . 
தபோதன வேடத்தர் - வானப்ரஸ்தர் , தழை, 58 , 133 , 145 . 
தம்மைப்பிறர்போற் கூறல் , 32. [ 79. தழைக்கற்றை , 40 . 
தமப்பன் - தகப்பன் , 11 , 25 , 102. தழையுடை , 59 . 
தமர் - தம்முடைய சுற்றத்தார் , 22. | தழையாற் பண்ணின கூலர , 80 . 
தமியள் - தனியொருத்தி , 129 . தளர - மெலிய , 141 . 
தமியேன் - தனியேன் , 141 . 

நுடங்குந் தன்மையினை 
தமிழ், 1 . 

யுடையவள் , 107 . 
தமையன்மார் , 102 . [ தல் , 50. தளிர்விரவின பூமாலை , 65. 
தயங்குதல் - அசைதல் , 145 ; விளங்கு தளை - எல்லை , 151 . 
தரிய - கைக்கொள்ளுதற்கு, 103 . தளைபரிதல் - எல்லைகடத்தல் ; 151. ' 
தரியா - பொறா , 144 . 

தற்பராய்நின்று . தன்னைப்பரவி நின்று , 
தரியாது . நில்லாது , 133 . 

123 . 
தருதல் - கொள்ளுதல் , 47 . [ 22. தறுகண் கொடுமை , 69 ; மறப்பண்பு , 
தருப்பணம் - உணவு விசேடம் ( அவல் , தறுகண்மை - மறப்டண்பு , 28. [ 28 . 
தலை - ஒப்பு , 36 . 

தன்மாத்திரைகள் , 87 . 


தளரியல் 


G 


- 


தா 


வ 


கா 1 :வலி, 17 . 
ககூக 

புறப்பொருள் வெண்பாமாலை . 
தன்னமரொள்வாள் - தனக்கு மேவும் | திரித்து - திருப்பி , 16 . 
ஒள்ளியவாள் , 33 . 

திரிதல் - சுழலல் , 94 . 
தன்னை - தன்னுடைய சுவாமி , 8 . திரிபாலைத் திறம் , 160 . [ 42 . 
தனிசு - கடன் , 4 . 

திரிபுரத்தசுரர் கொச்சிமாலை சூடியது , 

திரிபுர தகனகதை , 42 . 
தாங்காள் - தடாள் , 143 . 

திரிபுரம் இயங்குநிலையினது , 50 . 
தாங்குதல் - தடுத்தல் , 33 , 36 , 83 , திரிய - திருப்ப , 16. ( வேறுபாடு , 29 . 

85 , 112. [ந்தபெரியகை , 26 , 96. | திரிவு - கெடுதல் , 102 ; தப்பு , 82 ; 
தாட்டாழ்தடக்கை - காலிலேயுறத் தாழ் திரு - செல்வம் , 129 : 
தாணு , 39 . 

திருக்கூத்து - தாண்டவம் , 109 . 
தாது - தேன் , பூ , 149 .. 

திருத்திய - உறவாக்கிய , 126 . 
தாப்புலி - வலிய புலி, 17 . 

திருந்தார் - பகைவர் , 29 . 
தாபதர் , 77.) 

திருந்து புகழ் - நல்லகர்த்தி , 87 . 
தாமம் - மாலை , 20 , 149 . 

திருமகள் தாமரைப்பூவில் தங்கல் , 131 . 
தாமரை , 97 . 

திருமால் , 49 , 90 , 105 . 
தாய - பரந்த , 44 , 85 . 

திருமால் அவதரித்தது , 90. (பது , 90 . 
தார் - ஒருவனகமாலை , 144 ; கொடிப் திருமால் சக்கரத்தையுடையாரென் 
படை , 122 ; கொத்து , 13 ; கோ 

( த்தது , 105 . 
வை மாலை , 58 , 63 ; தூசிப்படை , 1 திருமால் ' சோ ' என்னும் அரணை அழி 

22 , 36 ; படை , 95 ; மாலை , 36 . திருமால் பாம்பணையையுடையாரென் 
தாரம் - உச்ச இசை , 163 . 

[ கியது , 90 . 
தாராரமார்பன் - மாலையாற் சிறந்த திருமால் பூமியைப் பாதத்தில் அடக் 
ஆரமார்பன் , 14 . 

திருமால்மேனிக்குக் காயாம்பூ , 105 . 
தாழ் - தாழக்கோல் , 113 . 

திருவேங்கடம் , 106 . 
தாழ்குரலேனல் - குனிந்த கதிரையு திளைப்ப - அசைய , 12 . 
டைய தினை , 146 . 

திறப்பாடு - திறமை , 38 . 
தாழ்புயல் - கால்விழுந்தமேகம் , 95 . திறம் - கூறுபாடு , 35 . 
தாழ்வடுப்புண் ஆழ்ந்தவாயினையு ) திறல் - வலி , 33 ; வெற்றி , 34 , 37 . 
டைய புண் , 121 . 

திறைகொண்டு பெயர்தல் , 23 . 
தாழ்வு - குற்றம் , 113 . 

திறையளத்தல் திறைகொடுத்தல் , 
தினை , 146 . 

( 23 , 26 , 127 . 
தாழை சங்குபோல மலர் தல் , 140 . தீஞ்சொல் - இனிய சொல் , 9 . 
தாள் - தாழ் , 99 . 

தீண்டல் - தீண்டாதேகொள் , 110 . 
தாளவொத்து , 24 . 

தீது - பொல்லாது , 155 . 
தானை - சேனை , 75 ; புடைவை , 147. | தீந்தேறல் - தித்தித்தமது , 11 . 
திகழ்தல் - மிகுதல் , 56 , 57. [ 128. | தீந்தொடையாழ் - தித்தித்தகோலை 
திகழ்ந்திலங்கல் - மிக்கு விளங்கல் , 95 , யினையுடையயாழ் , 161 . 
திங்கள் , 128 . 

தீய நிமித்தம் , 4 , 21 , 141 . 
தீணிதல் - செறிதல் , 18 . 

தீர்க்க சுவாதம் - பெருமூச்சு , 87 . 
திரட்சி - கூட்டம் , 22 . 

தீர்த்தநீர் , 58 . 
திரிகோட்டமான் - வளைந்தகொம்பினை துகள் - குற்றம் , 61 ; மாசு , 87 . 
யுடையமான் , 127 . 

துஞ்சினான் - இறந்தான் , 122 . 
திரிகோடு - புரிந்தகொம்பு , 158 ; வளை துஞ்சுகுழல் - மகளிரைம் பால் வகை 
ந்த கொம்பு , 127 . 

யுளொன்று, 103. 


பது , 90 . 


- 


தாழை , 140 . 


அரும்பதமுதலியவற்றின் அகராதி . 


. 


துடி - ஒருபறை , 4 , 8 , 14 , 114 . தூ திடையாடின்று - தூதாகிநடந்தது , 
துடிக்கூத்து , 160 , 161 . 

149 . 

[ 149 . 
துடிமகிழ - துடிகொட்ட , 41 . தூதொடுவந்தேன் - தூதாகிவந்தேன் , 
துடியன் , 10 . 

தூமமணி , 114 , 116 , 
துடி பின்கண்மகிழ்ந்தொலித்தல் , 14 . தூய்மைக்குச் சங்கு , 86 . 
துடுப்பு சட்டுவம் , 36 ; சுருவம் தூவார் - தூவுவார் ; இடைக்குறை , 52. 
( நெய்த்துடுப்பு ) , 71 . 

தெங்கு - கோழி நூற்பரிபாஷைகளுள் 
துணிபு - , நிச்சயித்து , 82 . 

ஒன்று , 158 . 
துணிவு - தெளிவு , 44 . 

தெண்கிணைவன் 

தெளிந்த கிணைப் 
துப்பு - வலி, 21 , 23 , 112 . 

பறை கொட்டுமவன் , 86 . 
தும்பை - போர்ப்பூ , 111 . 

தெண்மை , 78 . [ றுப்புலம் , 29 . 
துமித்தல் - துணிசெய்யல் , 71 , தெம்முனை - பகைப்புலம் , 113 ; வேற் 
துயர் - இடர் , 95. [ இழுக்கு , 135. | தெய்வமகளிர் , 45 , 109 . 
துயரவலம் - வருத்தத்தைச் செய்யும் தெய்வலோகம், 96. 
துயலல் - நாலல் , 38 ; அசைதல் , 115. | தெய்வாவேசம் , 114 . 
துயில் - நித்திரை , 92 ; மரணம் , 39 . தெரிதல் - ஆராய்தல் , 83 , 94 . 
துயிலேற்க - துயிலாவாக , 93 . தெரிந்து - விசாரித்து , 145 . 
துர்க்காதேவி , 12 . 

தெரியல் - மாலை , 24 . 
துர்க்கை பகைவர்கெ' - உணவுப்பொ தெரிவு - ஆராய்தல் , 145 . 
ருள் நிரப்பிய மண்டையை பேந்தி - தெவ் - பகை , 113 . 
முன்னே செல்லல் , 22 . 

தெளி - தெளிவு , 9 . 
துர்க்கை , யாளிக்கொடி பச்சைக்கிளி தெளிதல் - தேறல் , 150 . 

கலைமான் பேய்ப்படைகளை யுடை | தெறுகுவர் - அழிப்பர் , 29 . 
யவள் , 11 . ( செல்லல் , 11. தென்மலை - பொதியின்மலை , 1 . 
துர்க்கை வெற்றியைத் தருதற்கு முன் தென்னன் - பாண்டியன் , 108 . 
துரத்தல் - எறிதல் , 94 .. 

தேங்கோதை - தேனையுடைய மாலை , 
துவலை - சிறு துளி, 80 . 

தேசு - பெருமை , 14 . 

[ 153 . 
துவற்றுதல் - தூவுதல் , 108 . தேம் - தேன் , 134 ; மணம் ' , 34 , 150 . 
துவன்றி - செறிந்து , 116 . 

தேர் , 112 , 160 . 
துவைப்ப - ஆர்ப்ப , 58 . 

தேர்த்தானை - தேராற்சிறந்த சேனை , 
துற்று - உணவு , 124 . 

தேர்நிற்கும் கூடம் , 47 . [ 34 . 
துறவிகளிருப்பிடம் , 23 . 

தேர்ப்படை , 111 . [டல் , 76 . 
துறை - வழி , 50 , 96 . 

தேர்முன் தலைவனை வாழ்த்திப் பேயா 
துன்னருங் கடும் போர் , 60 . 

தேர்முன் வீரர் ஆடுதல் , 68 . 
அன்னருஞ் சிறப்பு கிட்டுதற்கரிய தேரிற் கொடிகட்டல் , 58 . 

112 , [ சேனை , 112. தேரின் பின் வீரரும் பாணிச்சியரும் 
துன்னருந்தானை கிட்டுதற்கரிய ஆடுதல் , 68 , 77 . 
துன்னருந்துப்பு - கிட்டுதற்கரியவலி, தேருக்கு மணியணிதல் , 68 , 160 . 
துன்னரும்- கிட்டுதற்கரிய , 106. [ 33. தேவர்களுக்கு அக்கினி முகமென்பது , 

95 . [ அடையாளங்கள் , 131 . 
தூக்கின் வகை எழு , 26 . 

தேவருக்கின்றி 

மானிடருக்குள்ள 
தூக்கு - இசை , 161 , 162 . தேற்றா - அறியாத, 122 . 
தங்குதல் - தங்குதல் , 145 . தேறல் - மதுத்தெளிவு , 4,11 ; தெ 
தூசிப்படை - முன்படை ) 122 . தேன் - வண்டு , 23 . [ ளிவு , 51 , 


. 


-- 


நன்மை , 


- 


தசை , 129 . 


1 


. 


ககூஅ புறப்பொருள் வெண்பாமாலை . 
தையல் - மாது , 131 . 

. 

நட்பு , பகை , உதாசீனமாகிய மூன்று , 
தொகை - கூட்டம் , 55 . 

நடப்ப - பரப்ப , 6 . 

[ 104 . 
தொகைஇ - சேர்ந்து , 3 . 

நடம் - கூத்து , 69 . 
தொட்டு - கட்டி , 9 . 

நடுகல் , 82 . 
தொடர்தல் - பற்றுதல் , 146 . நடுகல்கடுகையிர்செய்வன , 116 . 
தொடர்ந்து - மேவி , 144 . 

நடுகல்லில் வீரன் பெயரையும் அவன் 
தொடர்பு - உறவு , 155 . 

செய்தவைகளையும் எழுதித் தெரி 
தொடர் - வினவ, 138 . 

வித்தல் , 115 . 

( 116 . 
தொடியணி தோளாடவர் 

கடகம் 

| 

நடுகல்லுக்குக் கோயிலெடுப்பித்தல் , 
பொலிவு பெற்ற தோளையுடை : ப | நடுகல்லைத்தெய்வமாகப்பாணர் தொழு 
வீரர் , 111 , ( 106 , 112 , 161 . தல் , 116 . 

( 116 . 
தொடுகழல் - கட்டுங்கழல் , 11 , 92 , நடுகல் வீரருடைய உம் வன்பது , 
தொடுதல் - கொட்டுதல் , 32 . நடுநாள் - ஒத்தயாமம் , 142 . 
தொடை - ஆக்ஷேடம் , 81 ; க'ட்டு , 111 ; நடுவுகூறல் , 81 . 

கோவை ', 100 ; வினா , 81 ; சயபத் - நடுவு நிலைமை , 81 . 
தொத்து , 130 . [ திரம் , 81. நடுவூர் - ஊரின் நடு , மன்றம் , 7 . 
தொல்காட்பிடர் முதலிய பன்னிருவர் நடை - செலவு , 161 . 

அகத்தியர் மாணாக்கரென்பது, 1,2. நடைத்தேர் - சிறுதேர் , 23 . 
தொலைவு - தோல்வி , 6 ; அழிவு , 138 . நண்ணார் - பகைவர் , 24 . 
தொழில் , 71 . 

[ 5. ஈமர் - 6ம்உறவுமுறையார் , 157 . 
தொழு - கள்ளின் சாடியிருக்கும் ஏணி , நயப்ப - விரும்ப , 155 . 
தொழுதல் - பணிதல் , 56 : 

நயத்தக - நன்மையுண்டாக , 115 . 
தொழுவம் - பசுக்கட்டுமிடம் , 5 . நயந்தன்று - விரும்பியது , 37 . [ 87 . 
தோட்டி - காவல் , 56 . 

நயப்பு - ஆசைப்பாடு , 134 ; பற்று , 
தோடு - இதழ் , 138 ; தொகுதி , 55 . நயவரும் - கன் மையுண்டாம் , 137 . 
தோணி - ஒருமரத்தோலனி, 58 . நயவார் - டல்.கவர் , 61 . 
தோணிப்போர் , 53. 

நாலும் - ஒலிக்கும் , 7 . 
தோய்தல் ! கிட்டுதல் , 52 , 53 . நல்கல் - அருள்செய்தல் , 1 (19.. 
தோயம் - நீர்த்தாரை, 85 . ( 51 . நல்கி - அருளி , 137. ( சொல்லி , 30 . 
தோல் - கிடுகு ; பரிசை - ஆகுபெயர் , நல்லிசைகொண்டு நல்லபுகழைச் 
தோலா - தப்பாத , 64 , 81 . 

நல்வளை - அழகிய தொடி , 139 . 
தோலுடையா - மான்றோலை உடை நலந்தெரிகோல் - நன்றியை ஆராயுஞ் 
யாக உடுத்து , 79 . 

[( 38. நலம் - நன்மை , 11. ( செங்கோல் , 94. 
தோள் புடைப்பு - தோளிலே அலைப்ப , 5 லிய - நெருக்க , 134 , 145 . 
தோன்ற - அறிய , 149 . 

. 

நலிவு - துயரம் , 87 ; நெருக்குதல் , 
தோன்றி - மென்றோன்றி , 151 . நவில் உவமவுருபு , 135 . ( 23 . 
தகர் . தேவாலயம் , 23 ; மாளிகை , | நவிலுதல் - பழகுதல் , 85 , 134 ; 
நகுதல் - இகழ்தல் , 49 . [ 129 . பொருந்து தல் , 85 . 
நகும் - பாடாநிற்கும் , 21 ; சிரிக்கும் , கவை - குற்றம் , 81 . 
38: 

[ ச்சி , 37. நள்ளாதார் - பொருந்தாதார்,. பகை 
நகைக்குறிப்பு , 146 ; மகிழ் வர் , 48 . ( நடுவிருள் , 5 . 
நகைத்தார் - மலர்ந்தமாலை , 96 . நள்ளிருள் - செறிந்தவிருள் , 145 ; 

நச்சுதல் , விரும்புதல் , 80 . நளிமனை - பெரியமனை , 127 . 
நசைஇ - நச்சி , 140 . 

நற்சொற்கேட்டல் , 4 . 


5 . 


நகை - 


நசை 


அரும்பதமுதலியவற்றின் அகராதி . 


ககக 


. 


நற - மது , 40 . 

நிணம் வெள்ளிது , 37. (குதல் , 129 . 
நறவு - தேன் , 24 . 

நிண மும் தசையுங் கூட்டிச்சோறாக் 
நறுக்கல் , 24 , 

நிதியம் - பெரும்பொருள் , 124 ; 
நறுந்தார் - கமழுமாலை , 144 , நிமித்தங்கூறல் , 11. ( பொருள் , 76 . 
நறும்புகை , 114 . 

நிமித்தஞ்சொல்லுவோர் , 9 , 10 , 11 . 
நறை - நறுநாற்றமுடையவை , 39 ; நிமித்தம் , 4 . 
நன்கு - அழகு , 4 . ( மணம் , 129 . நிமிரின் - நடப்பின் , 63 , 
நன்பகல் - உச்சிப்பொழுது, 21 , நிமிரும் - நீளும் , 87 . 
நன்மை - அழகு, 17 , 83. 

நிருத்தம் - கூத்து , 13 , 101 , 
நன்னிமித்தம் , 5 , 8 , 94 . 

நிருத்தமண்டபம் , 49 , 
நனவு , 137 . 

நிரை - பசு , 7 . 
நனிநீடல் - விடை தாழ்த்தல் , 99 . 

நிரைகோட்கேட்டுச் செய்தொழிலை 
நாட்காலை , 56 , 95 . 

( 21 . விட்டுவிரைதல் , 13 , 14 . 
நாட்கொண்டன்று - புறவீடு விட்டது , | நிரைத்தல் - போத்தல் , 7 . 
நாட்கோள் , 20 , 21 . 

நிலத்தின் மேல் வெளிதூரப்படை யெ 
நாட்டம் - கண் , 109 . 

டுத்தல் , 30 . 

[பது , 86 , 
நாட்டிய - நிறுத்திய , 89 . 

நிலமகளுக்குக் கடல் புடைவையென் 
நாட்டியப்பெண்கள் கைகால்புருவம் நிலவுதல் - நிலைத்தல் , மன்னுதல் , 86 . 
கண்களால் தாளம் , செலவு , இசை நிலவுவேல் நிலவுபோலொளிவிடும் 
களைக் குறிக்கொண்டு துடிக்கூத் 

வேல் , 148 . 
தாடல் , 161 . 

நிலை - தேர்நிற்கு மிடம் , 47 ; நிற்றல் , 
நாட்டின் இடரெட்டு , 46 . 

140 ; பசுநின்ற இடம் , 5 ; முறை 
நாட்டுதல் - நிறுத்துதல் , 89 . 

மை , 24 , 58 , 117 ; வரவு , 89 . 
நாடிய - விரும்பிய , 104 , 

இலைச்சாடி - நிலைத்தாழி , 4 . 
நாணின்று , 71 . 

நிலைச்சாடியாடுறுதேறல் , 4 . 
நாந்தகம் - வாள் , 85 . 

நிலைத்தாழி , 4 . 
நாமம் - புகழ் , 123 , 

நிலைநிலையாமை - நிலைநில்லாமை , 125 .. 
நாமிசையாள், 119 . 

நிலைமூன்று ( இசை ) , 26 . 
நாலல் - தொங்குதல் , 38 . 

[ 60. நிலைமை 

நிலைமை - உரம் , 70 . 
நாவல்பெயரியஞாலம் - சம்புத்தீவு , | நிவந்த - ஓங்கிய , 117 . 
நாவலந் தீவு , 81 ; பூமியின் ஒருகூ 

ஒருகூ | நிழல் - சாயை , 68 . 
றென்பது , 105 . 

நிற்கு - நிற்பேன் , 146 . 
நாவற்பொழில் - நாவலந்தீவு ; சம்புத் நிறம் - மார்பு , 16 ; மேனி , 90 . 
தீவு , 97 , 104 , 105 . 

நிறீஇ - நிறுத்தி , 2. , 
சாவாய் - ஓடம் , 53 . 

நிறை, 132 . 
நாவுடை நன்மணி - நாவாற்டொலிந்த நிறையாவதுகாப்பனகாத்துக் கடி வன 
அழகியமணி , 114 , 

கடிந்தொழுகு மொழுக்கம் , 128 . 
நாள் - வாழ்நாள் , 21 . [ 15 ] . நினைத்ததைப் பெறும்பொருட்டு முருக 
நாள்நாளும்- நாடோறும் நாடோறும் , னுக்கு வள்ளிக்கூத்தாடல் , 12 . 
நான்ரகு - சதுரங்கம் ; சதுர்சிதஉபா நினையினுநினை தியோ - உள்ளுவையோ 
நான்மறையோன் , 81. [ யம் , 104 . உள்ளாயோ , 138 . 
நிகழ்பு - நிகழ்ச்சி , 79 . 

நீட்டின்று - கொடுத்தது , 26 . 
நிணத்தில் நெய்யுண்டென்பது , 125 நீந்தின - மிதந்தன , 143 . 
நிணம் , 22 , 129 . 

நீர்விளையாட்டு, 143 . 


- 


2.00 


புறப்பொருள் வெண்பாமாலை . 


சல் , 32 . 


நீலகண்டன் - இறைவன் , 12 . நேரார் - பகைவர் , 13 , 24 . 
நீலோற்பலம் கண்போலப்பூத்தல், 96. நேராரம் - இனமொத்தமுத்தாரம் , 24 . 
நீலி - ஒழிந்து, 146 . 

நொச்சி சூடல் , 42 . 
நீறுபூத்தெகெஈப்பு , 78 . 

நொச்சியார் , 53. ' 
நுகத்திலுள்ளபாலாணி , 74 . 

நொச்சியார் தம்முயிரையும் வெறுத்து 
நுகம் , 128 . 

அரண் காத்தல் , 43 . 
நுகர்தல் - அருந்துதல் , 129 . 

நொடியும் வஞ்சம் - சொல்லும் பொய் 
நுங்குதல் - கொள்ளுதல் , 37 . நோக்கம் - டார்வை , 9 , [ ம்மை , 152 . 
அடங்குவாள் - ஆடுமவள் , 16 . நோய் - குற்றம் , 124 . 
நுணங்குதல் - செறிதல் , 34 . நோலை - எட்கசிவு, 22 . 
நுதலிற்று . கருதிற்று , 3 . 

கோவுபடும் - வருத்தப்படுவாள் , 109 . 
நுதிவேல் - வேலின் நுனி , 37 . நோன்மை - பொறுமை , 128 ; வலி ,, 
நுழை - நுண்மை , 124 . [ 124 . 101 ; பாரம் பொறுத்தல் , 128 .. 
நுழைபுலம் - நுண்ணிதான அறிவு , ! நோன்றாள் . வலிய தாள் , 101 . 
நுனை , 42 . 

நோனா - பொறாத , 68 . 
நூல் - பூணூல் , 109 . 

நோனாது - பொறாமல் , 116. . 
நூழிற்கொடி.மணமுடையது , 146 . நோனான் - பொறான் , 37 . 
ராழை - சிறுவாயில் , 6 ; நுழைவா பகடு - ஏர் , 128 ; யானை , 175 . 

பகர்தல் - விற்றல் , 78 , 97 . 
நூறி - இடித்து , 57 ; வெட்டி , 76 . பகல் - நுகத்திற் பகலாணி , 74 . 
நெடி - சிள்வீடு , 4 . பாக , 142. பகலன்னவாய்மொழி , 74 . 
நெடிதுவாழியர் பெரிதும்வாழ்வா பகலாணி , 74 . 
நெடுங்கடை , 89 . 

பகழி , 57 . 
நெடுங்கை - யானை , 66 . 

பகைவர் கோட்டைவாயிலையும் நுழை 
நெடுந்தகை' - அளத்தற்கரிய தன்மை வாயிலையும் முற்றுதல் , 6 . 
யையுடையான் , 90 ; பெரிய நிலை பகைவர்பசுக்களைத் தன் கிணையன் முத 
யை யுடையவன் , 39 ; பெரிய மேம் லோர் கள்ளுக்குக் கொடுக்கச்செய் 
பாட்டாளன் , 15 , 140 , 148 ; 

தல் , 10 . 

[ 23 , 28 . 
பெரிய மேம்பாடு , 24 . 

பகைவர் நாட்டில் நெருப்புவைத்தல் , 
நெடுந்தேர் - உயரியதேர் , 92 . 

பகைவர் நாட்டு நீர்நிலைகளின் கரைகளை 
நெடுநல்வாடை , 130 . 

யுடைத்தல் , 28 . 
நெடுமொழி - உயர்ந்தபுகழ் , 128 . பகைவர் நாட்டுள்ள நெற்பயிர்களையும் 
நெடுமொழிவஞ்சி , 24. [ யன் , 112 . கரும்புகளையும் எரியூட்டல் , 28 . 
நெடுவழுதி - அளவிடுதற்கரிய பாண்டி பகைவர் 

நாட்டு வீடுகள் பாழாகும்படி 
நெய்த்தோர் - இரத்தம் , 22 . 

கொள்ளையிடல், 26 . 
நெய்தல் - சாப்பறை , 125 . 

பச்சிலைமாலை , 37 . 
நெருக்கு - நலிதல் , 137 .. 

பச்சிலையுடனேவிரவித்தொடுத்தமாலை , 
நெருப்பு , 3 , 95 . 

பச்சைக்கிளி, 11 . [ 6 , 64 , 74 . 
நெருப்பு நடப்பக் கோபித்தல் , 6 . பசப்பிற்குப் பீர்க்குஉவமை , 136 . 
நெல்லிப்பழம் , 18 . 
நெற்போருக்கு மலை , { 87 . 

பசுந்தும்பையாகிய போர்ப்பூ , 61 . 
நெறி - முடங்குதல், 55 ; வழி , 14,147. பசுவின் பூசற்குஓடி ஆரவாரத்தாத் 
நேர்ந்தும் - நிச்சயித்தும் , 142 . கடுகுதல் , 14 . 
நேராதார் - பகைவர் , 25 . 

பசுவுக்குமணியணிதல் , 4,5 , 105 . 


பசு , 95 . 


( 


அரும்பதமுதலியவற்றின் அகராதி 


உலக 


2 


பஞ்சதாரை , 160 . 

பணிப்ப - ஏவ , 3 ; தாழ்ப்பண்ண , 
பஞ்சவிருத்தி , 87 . 

பணிப்பு - ஏவல் , 3 . 

[ 35 . 
பஞ்சேந்திரியங்கள் , 87 . 

பணிபதம் - தாழ்ந்தசொல் , 159 . 
பட்டாங்கு - உண்மை , 82 . 

பணிமொழி - மெல்லியசொல் , 143 . 
பட்பு - பண்பு ; விகாரம் , 88 . 

பணை - மரக்கொம்பு , 112 ; முரசு , 20 , 
படர் - செல்லுதல் , 160 ; நினைவு , 133 , 142 ; மூங்கில் , 130 ; வீரமுரசு , 61 . 

137 ; வருத்தம் , 118 , 143 , 150 . பணைத்தல் - பருத்தல் , 75 , 119 . 
படர்க்கையில் வருதெலன்னாது செல்ல பதம் - செவ்வி , 157 ; சொல் , 159 ; 
லென் றல் மர்பு , 64 . 

பருவம் , 110. 
படர்ச்சி - செல்லுதல் , 147 . 

பதவு - செங்கோலறுகு , 127 . 
படர்தல் - செல்லல் , 114 . 

பதன் - உணவு , 157. ( கொடி , 157 . 
படர்தி - போவாய் , 101 . 

பதாகை - துவசம் , 58 ; வெற்றிக் 
படர்ந்து - நினைந்து , 124 . 

பதி - இடம் , 28 . 
படர்ந்தென - சென்றானாக , 71 . பதிப்பெயர்தல் - எடுத்துவிடுதல் , 59 . 
படர்நோய் நினைவினால் வந்தநோய் , பதினெட்டுச்சாரியை - ( குதிரையின் ) 
செல்ல , 63 . 

[ 137 . பதினெட்டுச்சுற்றுவரவு , 160 . 
படருழ்த்தல் - வருத்தமுறல் , 150 . டாயக்கும் - பலிக்கும் , 101 . 
படலை - தழைக்கற்றை, 40 . பயத்தல் - பலித்தல் , 101 . 
படலைக்குரம்பை - தழைக்கற்றையால் பயந்தெடுத்தல் - பெற்றெடுத்தல் , 132., 
வேய்ந்தகுடில் , 40 . 

பயம் - தன்மை , 18 . 
படிதல் - தோய்தல் , 108 . 

பயில்வளை 2 செறிந்தவளையினையுடை 
படிவம் - வேடம் , 106 . 

யாள் , 128 , 161 . 
படுகளி - மிக்ககளிப்பு , 161 . 

பயிற்றி - சொல்லி , 91 , 93 . 
படுத்து - கொட்டப்பண்ணி , 4 . பரத்தை, 71 , 153 . 
படுதல் - அகப்படுதல் , 88 ; ஒலித்தல் , பராய் - பரவி , 123 . 
5 ; தோன்றுதல் , 67 ; மிகுதல் , 161 . பரி - செலவு , 127 . 

. 
படுதிறை - முறைமையான திறை , 59 . பரிகரித்தல் - காத்தல் , 127 . 
படு நுகம் - மிக்க நுகம் , 128 . 

. 

பரிகோட்டம் , 127 . 
படுமணி ஆயம் , 5 . 

பரிசில் பெரும்பேறு , 99 ; பேறு , 91 . 
படுமலைப்டாலை , 160 . 

பரிசிலர் - இரவலர் , 89 . 
படை - ஆயுதம் , 11 ; சேனை , 70 ; | பரிசை - கிடுகுபடை , 45 , [ 40 . 

( யானைப் ) டல்லணம் , 99 , 126 . பரித்தானை - குதிரையாற்சிறந்தசேனை , 
படைஞர் - போர்வீரர் , 44 , 

பரிதல் - அறுத்தல் , 43; கடத்தல் , 151 . 
படைவீரர்க்கு அரசன் கொடுக்கும்பொ | பரிந்த - அறுத்த , 37 , 43. 
ருள்கள் , 61 . 

பரிந்திட்டான் - அறுத்திட்டான் , 

, 37 . 
பண் - , 
யானைமேற்றவிசு , 47. [ 152. பரிந்து 

பரிந்து - அறுத்து , 142. 
பண் இயல்யாழ் - இசைக்குஒத்தயாழ் , பரிய - இரங்க, 23. 

- கூலம் ( அவரை துவரை பரியாமல் - அறியாமல் , 151 . 
பண்ண , 70 . ( மதலியன) , 78 , 

பொருளிற்பற்றுச்செய் 
பண்ணமைந்த தேர் - பூட்டமைந்த 

யான் , 156 . 
பண்ணி - ஆக்கி , 160. [ தேர் , 99 . பரிவு- துன்பம் , 82 ; வருத்தம் , 128 . 
பண்பு - நன்மை , 2,76 ; தன்மை , 75 . பருகா - உண்டு , 143 . 
பணிதம் - சூது பொருதற்கு ஒட்டிய , ! பருங்கழல் - பெரியகழல் , 68 . 


JOT L 


பரியான் 


பருந்து , 25 . 


} 


வை , 161 . 


zoé 


புறப்பொருள் வெண்பாமாலை . 


பருவரல் - துயரம் , 136 . 

பாங்கு - அழகு , 110 ; உறவு , 64 ; 
பல்லணம் , 99 . 

பகுதி , 1 , 2 . 
பல்லவர் - பலர் , 125 , 

பாசறை - பாடிவீடு , 27 , 59 . 
பல்லிதழ் - பூ ; ஆகுபெயர் , 119 . பாசறையில் ஆடலும்பாடலும் யானை 
பலகறை , 76 . 

முழக்கமும் உண்டென்பது , 2 . 
பலர் - எல்லாரும் , 123 . 

பாசூர் , 109 . 
பலி , 23 , 48 , 75 . 

பாட்டுடைத்தலைமகனைக்கிளவித்தலை 
பலிசை - இலாபம் , 156 . 

மகனாகக்கூறுதல் , 109. ' 
பலியிடுதல் , 23 . 

பாட - சொல்ல , 20 ; பாடுக , 1 . 
பலியூட்டுமுரசு , 48 . 

பாடகம் , 138 , 146 . 
பலு - பலகறை , 76 . 

பாடி -பாசறை , 24 , 59 ; பேசி , 148 . 
பவர் - கொடிநெருக்கம் , 151 . பாடு - பெருமை , 125 . 
பவளம் , 155 . 

பாடுதல் - சொல்லுதல் , 52 , 101 ; 
பழங்கண் - துன்பம் , 40 . 

துதித்தல் , 107. (பாணன் , 152 . 
பழனம் - வயல் , 128 , 142 , 

பாண் என்பது சாதிப்பெயர் , 68 ; 
பழி - அலர் , 135 . 

பாண்டியன் , 108 , 111. [ 103 , 111 . 
பழிச்ச - ஏத்த , 69 . 

பாண்டியன் வேப்பமாலையானென்பது, 
பழிச்சி - வாழ்த்தி , 127 . 

பாண்டில் - கண்ணாடி , 51 . 
பழிச்சினர் - வாழ்த்தினர் , 107 . பாணர் , 10 , 97 , 116 . [ 65 . 
பழிச்சுதும் - பரவுவாம் , 107 . பாணர் இறந்தவர்க்கு விளரிபாடுதல் , 
பழிப்பு - குற்றம் , 1 . 

பாணர் கள்விலைக்குப் பரிசில்பெற்ற 
பழையகள் மிக்ககளிப்பைச்செய்யுமெ யானையைக்கொடுத்தல் , 97 . 
ன்பது , 154 . 

பாணர் பரிசிலைவிரும்பிப் பெருங்காடு 
பழையர் - கள்விற்போர் , 97 . 

கடந்து செல்லல் , 100. [ 17 , 100 . 
பழையர்மகளிர் கள்விற்றல் , 4 , 97 . பாணர்பொற்றாமரைப்பூவைச்சூடுதல் , 
| பள்ளி - சயனம் , 137 , 146 ; துறக் பாணி - தாளம் , 54 , 161 , 162 . 
தோரிருக்குமிடம் , 23 . 

பாணிச்சி , 161 . 
பற்றார் - பகைவர் , 5 , 20 . 

பாணிச்சியர் - விறலியர் , 68 , 77 . 
பற்று - நாடு , 61 ; பாசம் , 124 . பாதுகாத்தற்குரியவை , 6 , 104 . 
பறந்தலை - போர்க்களம் , 62 , 65 . பாம்பு , 54 , 107 . ( த்தல் , 107 . 
பறவைகள் , 7 . 

பாம்பு இறைவன் மார்பில்மாலையாயிரு 
பறை - ஒருவாத்தியம் , 14 . 

பாம்புண்பறவை - கருடன் , 105 . 
பறைபடுத்து - பறையறைந்து , 157 . 

பாய் - பரந்து , 71 . 
பன்னிரு படல மென்னும் நூல் அகத் பாய்மா - சதிபாயுங்குதிரை, 27 . 
தியர் மாணாக்கர்களாகிய தொல் 

( யானைகொம்பாற் ) குத்த , 
காப்பியர் முதலிய பன்னிருவரா 47 ; பரந்த , 124 . 

லும் இயற்றப்பெற்ற தென்பது , 1 . பாயருவி - பரந்த அருவி , 142 . 
புன்னிருபுலவர் , 1 , ( யும் , 123 . 

பாயல் 

உறக்கம் , 146 . 
பன்னினர் தெரியும்-குற்றநீக்கி யாரா பாயினார் - பரந்தார் , 43 . 
பனந்தோடு , 111 . 

பாரகம் , 129 . 
பனிச்சை - அளகம், 161 . 

பாராட்டி - கொண்டாடி , 148 . 
பனித்தல் , 61 . 

பாராட்டின்று கொண்டாடியது, 132 . 
பனிமலர் - குளிர்ந்தமலர் , 105. பாரியென்னும் வள்ளல் , 91 . 
பாங்கி - தோழி , 152 , 

பால் - விதி , 128. . 


பாய 


அரும்பத முதலியவற்றின் அகராதி 


உ o 


பாலைப்பண் , 160 . 

புகழ்மாலை சூடுதல் , 83 . 
பாவியான பகல் , 137 .. 

புகழகம் புழகமென நிற்றல் , 161 . 
பாழ் - வறுமை , 26 . 

புகன்ற - விரும்பிய , 138 . 
பாழி - வலி , 63 ; வெற்றி , 66 . புகன்று - விரும்பி , 16 . 
பாற்றினம் - கழுகும் பருந்தும் , 5 . புகா உணவு , 116 . 
பாறல் - கெடல் , 55 . 

புகை - தூமமணி , 114 . 
பான்மை - முறைமை , 2 . 

புகையழல் - மூளும் தழல் , 120 . 
பிடி - பெண்யானை , 77 . 

புடை - பக்கம் , 114 , 
பிடித்தாடி - பலகறை , 76 . 

புடைப்ப - அலைப்ப, 39. [ 79 , 147 . 
பிடிபோல அசைந்து பெயர்ந்து ஆடும் புடைவை - ஆடவர் உடுக்கும் ஆடை , 
கூத்து , 162 . 

புண்ணிய தீர்த்தம் , 58 . (தல் , 10 . 
பிண்டம் - சோற்றுத்திரளை , 29 . புண்மொழிதல் - நிமித்தஞ்சொல்லு 
பிண்டி - ஒருவகை உணவுப்பொருள், புண்வெய்துயிர்த்தல் , 

32 . 
தருப்பணம் , 22 .. 

புணர்ப்பு - துணை , 

துணை , 120 . 
பிணக்கு - அரில் , துவக்கு , 44 , 117 . புணராமல் - கூடாமையாலே , 133 . 
பிணர் - சருச்சரை , 140 . 

புணை - தெப்பம் , 39 , 136 , 141,149 . 
பிணன் - பிணம் , 115 . 

புதவு - கதவு , 53 . 
பிணைய - தழுவ , 142. ( ஆரம் , 142. புயல் - மழை , 95 . 
பிணையாரம் மூட்டுவாயினையுடைய புரவலன் - அரசன் , 89 ; உபகாரி , 99 , 
பிரளயம் - வெள்ளம் , 17 . 

புரி - முறுக்கு , 109 . 
பிழிமகிழ் - பிழியுமது , 17 . [ 118. புரிசை - மதில் , 45 . [ 124 . 
பிள்ளை - காரிப்புகள் , 18 ; மகன் , 16 , புரிந்துகண்ட் - விரும்பித்தெளிந்த , 
பிள்ளையார் - முருகவேள், 12 . புரிந்தோர் - விரும்பியவர் , 119 . 
பிறங்க - பெருக்க , 7 , 15 . 

புரிவளை - முறுக்குவளை , 123 , 136 . 
பிறங்கிய - மிகுந்த , 38 . 

புரிவு - தப்புதல் , 82 ; பிரியம் , 159 . 
பிறை , 107 . 

புரைப்பு - ஒப்பு , 15 , 
பின்பகல் - உச்சிக்குப்பின் , 21 . புரையோர் - உயர்ந்தோர் , 57 . 
பின்விளைவதையறிதற்கு விரிச்சியும் புல்லற்கூறியது - ஏசியது , 143 .. 

சொகினமும் பார்த்தல் , 121 . புல்லார் - பகைவர் , 11 . 
பின்னரும் - இரண்டாவதும் ( மறு புல்லென் றா , 122. [ ணினோர் , 124 . 
படியும் ) , 136 . 

புலங்கடந்தோர் - இந்திரியசயம் பண் 
பின்னை - பின்பு , 102 , 

. [ 155. | புலத்தல் - முனிதல், 144 . ( 108 . 
பீர் - பீர்க்கு , 136 ; பீர்க்கம்பூ , 148 , புலந்துரைத்தல் - ஊடிச்சொல்லல் , 
பீர்பூப்ப - பீர்க்கம்பூப்டோலப் பசப்ப , புலம்பு - தனிமை , 117 , 136 , 140 , 
பீலி - மயிற்றோகை , 14 , 115. [ 155 , 142 , 145 . 
பீலியணிந்த வாத்தியம் , 14 . புலர்தல் - அகலப்போதல் , 40 . 
புகல் - புகுமிடம் 51 ; வெற்றி , 97 . புலர்விடியல் பொழுது புலரும் 
புகல - விரும்ப , 8 , 22 , 38 , 78 , 84 . விடியற்காலம் , 108 . 
புகழ் , 14 , 51 . 

புலரியம் போது விடியற்காலம் , 144 . 

புலவர் - அறிஞர் , 2 . 
புகழ்ந்தோருக்குக் கொடுப்பதினும் உ 
ழைத்தோருக்குக்கொடுப்பது இன் புலவேல் - புலால்காறும் வேல் , 111 . 
றியமையாதது , 36 . 

புலாழி - புலால் நாற்றத்தினையுடைய 
புகழ்நிற்கும் உயிர்நில்லா , 51 . 

சக்கரம் ; ' புல ' என்பதனுள் அகரம் 

40 . 
புகழ் பூமியில் நிலைக்குமென்பது , 122 , 


தொக்கதி , 


20 ச 


புறப்பொருள் வெண்பாமாலை . 


புலி , 7 , 14 , 29 . 

பெயர்படை , 66 . 
புலி வீரர்க்குவமை , 7 . 

பெயர் - மீள , 7 . 
புழகம் = புகழகம் - புகழினையுடைய பெயராமை - தப்பாதபடி , 62 . 
மனையிடம் , 160 , 161 . 

பெயரிய , 50 , 66 . 
புழை -சிறுவாயில் , 42 ; துவாரம் , 32. பெரியோர்வாய்ச்சொல் என்றும் பிற 
புள் - நிமித்தம் , 9 , 11 ; பறவை , 7 . ழாதென்பது , 79 . 
புற்கென்ற - புல்லென்ற , 122 . பெரியோரமைதி பெரும் பொருளா 
-பென் றமாலை , 135 . 

லும் மாறாதென்பது , 86 . 
புற்கென்று , 94 . 

பெருங்கண் , 98 . 
புற்செல்வம் - புல்லிய சம்பத்து , 127. பெருஞ் சேனையைத் தடுத்து நின்ற 
புறங்காப்ப , 104 , 

வீரனுக்குக் கற்சிறை , 27 . 
புறங்கூற்று , 139 . 

பெருஞ்சோறு , 29 . 
புறத்திறுத்தல் , 53 . 

பெருந்தகை - பெரிய மேம்பாட்டினை 
புறத்திறை - பக்கத்தே தங்குதல் , 6 . யுடையான் , 68 ; மிக்க அழகு , 59 . 
புறப்புறம் , 130 . 

பெருந்தினை , 139 , 150 . 
புறப்பொருள் , 1 . 

பெரும்பூண் - பேரணிகலம் , 23 . 
புறம் - முதுகு , 21 , 125 . 

பெருமை - மிகுதி , 78 . 
புறவீடு - புறத்தேவிடுதல் , 21 , 34 . பேகனென்னும் வள்ளல் மயிலுக்குப் 
புறவு - காடு , 90 ; குறுங்காடு , 150 . 

போர்வையளித்தது , 91 . 
புன்கண் - துன்பம் , 40 . 

பேணலம் - விரும்பேம் , 154 . 
புன்செய் - கொல்லை , 157 . 

பேணா - விரும்பாத , 108 . 
புன்மாலை - புற்கென் றமாலை , 135 . பேணாய் - விரும்பாய் , 145 . 
புனலாடையாள் கடலாகிய புடை 

பேணார் - பசைவர் , 21 . 
வையையுடைய நிலமகள் , 86 . பேணி - பரிகரித்து , 162 . 
புனையிழை - அணிந்த ஆபரணத்தினை பேணிய - விரும்பிய , 138 . 
பூ - பொலிவ , 90. ( யுடையாள் , 118. பேதுறீஇ - அறிவின்மையுற்று , 137 . 
பூங்கண் - பொலிந்தகண் , 128 . பேம் - அச்சம் , 48 . 
பூசல் - ஆரவாரம் , பெரும்போர் , 14 , பேய் , 38 , 68 , 76 , 115 , 125 . 
119 , 138 . 

பேய்கள் குடர்சூடல் , 67 . 
பூசற்களரி - யுத்தபூமி , 15 , 41 , 97. பேய்மகள் பிணத்தைத்தின்று போர்க் 
பூண்டான் - மேற்கொண்டான் , 113 . களத்தில் உலாவல் , 115 . 
பூத்தகொடி , 101 . 

பேய்ச்சுரை , 30 . 
பூந்தோடு - பூவின் இதழ் , 142 . பேய்ப்படை , 11. 
பூமாரிபெய்தல் , 114. [ 1|புள் , 159 . 

114. [ப்புள் , 159. பேய்ப்பீர்க்கு , 30 . 
பூவை - காயாமரம் , 90 ; நாகணவாய் 

பேயின்பல்லுக்குப் பலகறை , 

76 . 
பூவைப்புள் பெரியவார்த்தைகளைச் பேயின் விழிசுழலல் , 67 . 
பெட்ப - விரும்ப . ( சொல்லுதல் , 159. | பேயை விலக்கும் செயல்கள் , 39 . 
பெண் - பெண்மைத்தன்மை , 93 . பேழ்வாய் - பெரியவாய் , 38 . 
பெண்பேய்களின் செயல் , 38 , 39 , பைந்தார் - செவ்விமாலை , 89 , 143 . 
பெய்கழல்- இட்டவீரக்கழல் , 76. [ 63 . பைம்பூண் - பசும்பொன்னாற் செய் 
பெய்தார் - இட்டடிாலை , 145 . 

யப்பட்ட ஆபரணம் , 74 . 
பெய்பூ - சூடிய பூ . 161 . 

பையுள் - நோய் , 143 . 
பெய்வளை - இட்டவளை , 117 , 155 . பொங்க - எழும்படி , 114 . 
பெயர்த்திட்டன்று - கெடுத்தது , 7 . பொங்கர் - சோலை , 151 , 


அரும்பத முதலியவற்றின் அகராதி 


உரு 


முதல் , 86 . 


[ ப்பு , 78. 


- 


உவமை . 


கட்டு 


பொங்கி - கோபித்து , 37 , 44 . 

போர்செயச்செல்லும் தேரின் முன் 
பொங்குதல் - எழும்புதல் , 44 ; கோ னும் பின்னும் பேயாடுதல் , 68 . 
பித்தல் , 44 ; மிகுதல் , 108 ; மீதெ போர்செய்யப் புறப்படுமுன் கழல் 

கட்டப்படுதல் , 4 , 6 , 97 , 105 , 
பொடித்து , 97 . 

107 , 112 , ( யித்தல் , 34 . 
பொடிமூடியதழல் நீறுபூத்தநெரு போர் தொடங்குதற்கு நாள் 
பொத்தி - கலந்து , 132 . 

போர்ப்பூ - தும்பை , 50 , 61 , 112 . 
பொதியின்மலை , 1 , 2 . 

போர்வில் , 87. ( கொண்டாடல் , 45 . 
பொய்யில்புலவர் - மெய்ஞ்ஞானிகள் , போரில் இறந்தவரைத் தெய்வமகளிர் 
124 . 

( 128. போரிலி தந்தவர் தசையேத் தின்னப் 
பொரீஇயன்று - உவமித்தது , 90 , பறவைகள் மொய்த்தல் , 7 . 
பொருநன் - கணைகொட்டுமவன் , 101. | போருக்குப்பூச்சூடல் , 50 . 
பொருவு 

போற்றல் - பலகாலுங்கற்று அடிப் 
பொருள் , 123 . ( வீரக்கழல் , 114 . படுத்தல் , 82 . 

[ 123 . 
பொலங்கழல் பொன்னாற்செய்த போற்றார் - பகைவர் , 14 ; பரிகரியார் , 
பொலந்தொடி - பொற்ரெடி , 150 . பௌவம் - கடல் , 20 . 
பொலின் - சிறப்பு , 69 ; மிகுதி , 56 . மகரக்குழை , 40. ( தல் , 144 , 145 . 
பொழில் - சோலை , 130 ; பூமி , 49 . மகளிர் ஆடவரை மாலையாற் 
பொற்படை , 126 . 

மகளிர் இடைக்கு முல்லைக்கொடி , 125 . 
பொற்றாமரை , 100 . 

மகளிர் உடன்கட்டையேறுதல் மாலைக் 
பொற்றாமரைப்பூ , 17 , 100 . 

காலத்திலென்பது , 120 . 

. 
பொற்றார் - அழகியமாலை , 155 . மகளிர் உதட்டிற்குப் பவளம் , 155 . 
பொறி - ; 

அடையாளம் 61 ; இந்திரி மகளிர்க்கு இடக்கண் துடித்தல் கன்னி 
யம் , 106 ; இயந்திரம் , 53 ; இலாஞ் மித்தமென்பது , 8 . 
சனை , 34 ; புள்ளி , 153 ; விதி , 133 . மகளிர்க்குக்கடன் மகனைப் பெறுத 
பொறித்தல் - எழுதல் , 115. ( ல் , 151 . லென்பது , 118 , 
பொறிமயில் - புள்ளிகளையுடைய மயி மகளிர்க்குக் 

வணங்குத 
பொறுத்தல் - ஆற்றுதல், 142 . 

லும் இயன்ற அளவு விருந்தோம்ப 
பொன் அழகு , 61 , 155 . 

லும் இன்றியமையாதனவென்பது , 
பொன்னாற்செய்த உழிஞைமாலை , 48 . மகளிர்க்குக் காமவல்லி , 98. [ 127 . 
போக்கு - போதல் , 6 . 

மகளிர்க்குத் திருமகள் , 41 . 
போகிதழ் - நீண்ட இமை , 131 . மகளிர்க்குப் பூங்காடி , 145 . 
போகுதல் - நீளல் , 131 . 

மகளிர்க்கு மயில் , 120 , 154 . 
போதந்து - போந்து , 44 . 

மகளிர்க்கு மயிற்பெடை , 132. [ 138 . 
போது - காலம் , மலர் , 150 , மகளிர்க்கு வஞ்சிக்கொம்பு , 41 , 101 , 
போந்து , 84 . 

மகளிர்க்கு வலக்கண் துடித்தல் தீய 
போந்தை - பனந்தோடு , 111 , 

நிமித்தமென்பது , 141 . [ 145 . 
போமவன் - போபவன் , 108 . மகளிர்கண்ணுக்குக் கயல் , 55 , 120 , 
போர்க்களத்துக்குக் குளம் , 69 . மகளிர்கண்ணுக்குக் கருங்குவளை , 132 , 
போர்க்களம் வென் றவர்க்குரித்து , 35 , 135 , 136 , 162 , 

[ 162. 
போர்க்களரி - யுத்தபூமி , 15 . ( 84 . 

மகளிர் கண்ணுக்குச் செங்கழுநீர்மலர் , 
போர்செய்தவர்க்கும் ஒற்றர்க்கும் நிமி மகளிர்கண்ணுக்கு மாவடுப்பிளவு , 80 , 
த்திகர்க்கும் பசுக்களைப்பகுத்துக் 149 , 161 . 
கொடுத்தல் , 9 . 

மகளிர்கண்ணுக்கு வாள் , 8 . 


கணவரை . 


- 


உலக 


புறப்பொருள் வெண்பாமாலை . 


- 


மடை 


- 


.127 . 


மகளிர்கவலையுள்ளபோது கன்னத்திற் | மட்டஞ்செய்தல் - கத்தரித்தல் , 21 , 
கைவைத்தல் , 8 . 

( 159. | மட்டு - மது , 9 . [ 47 , 85 , 137 . 
மகளிர்கிளிக்குப் பாட்டுக் கற்பித்தல் , மடங்கல் - சிங்கம் , 30 , 43. [ வை , 133 . 
மகளிர்சடை யோரெல்லாம் தம்வசமா மடநோக்கு - மடப்பத்தாற் சிறந்த பார் 

கும்படி யாழ்வாசித்தல் , 160 . மடவரல் - மடப்பத்தினையுடையாள் , 
மகளிர் சூதாடுதல் , 161 , [ 132 . 126 . 

( அரிவைமார் , 82 . 
மகளிர்சொல்லுக்குக்கிளிமொழி , 55 , மடவரல்மகளிர் மடப்பத்தினையுடைய 
மகளிர் சொல்லுக்குப் பண் , 41 , 155 . 

மடவாள் 

மனைக்கிழத்தி , 80 ; 
மகளிர்சொல்லுக்கு யாழிசை, 130 . 

பேதை , 82 . 

[ 148 . 
மகளிர் தலைவர்மாலையை விரும்புதல் , மடன்மா - பனைமடலாகிய குதிரை , 
108 . 

( 143 . மடி - வயிறு , 28 . 
மகளிர் தலைவரொடு நீர் விளையாடுதல் , மடிபிடித்திழுத்தல் , 147 . 
மகளிர் தோளிற் சந்தனகுங்குமங்களா 

மடி 

யின் உள்ளமடியின் ( சோம்பு 
ற் காமனது கரும்பெழுதல் , 135 . 

மூட்டு , 49. [ லுறின் ) , 84 . 
மகளிர்தோளுக்கு மூங்கில் , 59 , 134 , மண் - ஒப்பனை , 37 . 
141 , 143 , 150 , 152 . 

மண்டமர் - மிக்கபோர் , 72 . 
மகளிர் கடைக்கு அன்னநடை , 89 . மண்டி - மேற்கொண்டு, 50. [ 160. 
மகளிர் நாணே துணையாக இருத்தல் , மண்டிலம் - குதிலரயின் சுற்றுவரவு , 

மண்டும் எரி - மிகக்கொளுந்தி எரியா 
மகளிர் நெற்றிக்குப் பிறை , 136 . நின்ற நெருப்பு , 3 . 
மகளிர் நெற்றிக்கு வில் , 108 . 

மண்டை 

ஒருவகை மண்பாத்திரம் 
மகளிர் நெற்றி பீர்க்கம் பூப்போலப்ப வாணாய் ) , 21 , 22 , 
சத்தல் , 136 . 

மண்ணகம் - பூமியிடம் , 91 . 
மகளிர் பல்லுக்கு முல்லை அரும்பு, 141 . மண்ணி - சுத்தி பண்ணி , 115 ; மஞ் 
மகளிர் பல்லுக்கு முள் , 23 . 

சனமாட்டி , 58 , 103 , 
' மகளிர் புருவத்திற்குவில் , 100. [ 136 . மண்ணொடு புகழ் நிறுத்தல் , 14 . 
மகளிர்மேனி பொன் போலப் பசத்தல் , மணக்கோல மங்கலம்பாடல் , 98 . 
மகளிர் வேலனோடு வள்ளிக்கூத்தாடு மணவாத கலவாத , 

133 . 
மகன் - வீரன் , 15 . ( தல் , 12 , மணி - தேரின்மணி , 68 , 160 ; நீல 
மகாபூதங்கள், 87 . 

மணி , 49 ; பசுவின் கழுத்திலணியு 
மகிழ் - மது , 17 . 

மணி , 4 , 5 , 105 ; யானைமணி , 27 . 
மகிழ்ச்சி நிலை - மிகுதி , 126 . [ 51. | மணிகா - மணியின் நாக்கு , 114 . 
மகிழ்த்தேறல் - களிக்கும்மதுத்தெளிவு, மணிப்படாம் - நல்ல ஆடை , 91 . 
மகிழ்துடி மதிழ்ந்து கொட்டுத் துடி , மத்திமம் - ஒருவகைநிலை , 161. [ 66. 
வினைத்தொகை , 8 , 14 . 

மதர்விடை - மதர்த்த எருமையேறு , 
மகிழ்துங்கல் - இன்பத்திலே தங்கல் , | மதி - பிறை , 120 . [பது , 55 . 

98 ; மதுவையுண்டு களித்தாடுதல் , ( மதில் பலமுடக்குக்களையுடைய தென் 
மகிழ - மகிழ்ந்துகொட்ட , 41. ( 10. மதிலில் மேகமு மங்கல் , 57 . 
மங்கலம் - ஆக்கம் , 93 ; நன்மை , 

98 ; மதிலில் வெற்றிக்கொடியணிதல் , 50 . 
பொலிவு , 98 . 

[ 107 . மதிலின் முடக்கறையில் அம்புகளை 
மங்குல் - சிறு துவளைது வற்றுங் கார் , 

வைத்திருத்தல் , 57 . 
மஞ்சனமாட்டி , 115 . 

மதிலுக்கு மலை , 44 . 
மஞ்சு - மேகம் , 48 . 

மதிற்குமரி - அரணாகியகன்னி, 
மஞ்ஞை - மயில் , 151 . 

அழிவில்லாத அரண் , 52 . 


- 


58 ; 


அரும்பதமுதலியவற்றின் அகராதி . 


உஎ 


20 எ 


4 . 


மதிற்சூழி - மதில் நெற்றி , 53 . மலைதல் - செய்தல் , 14 ; மேற்கொள் 
மதிற்பொறிகள் , 53 , 54 . 

ளல் , 9 , 73 , 140 . 
மதின் மேல்நிற்கும் வீரர் , 45 . 

மலைப்பு - மாறுபாடு , 37 . 
மதுத்தெளிவு , 4 .. 

மலைய 
மந்தம் - பாட்டின் ஒருவகைநிலை , 26. மலையா - எதிர்க்கமாட்டாத , 27 . 
மந்தரம் - ஒருவகையிசை, 161 . மழவிடை - இளமைப்பருவத்து ஆனே 
மயங்கல் - கலங்கல் , 144 ; குளித்தல் , | மழை - மேகம் , 57 . ( று , 20 . 
77 ; மாறுபடுதல் , 79 . 

மழைக்கண் - மழைபோலக்குளிர்ந்த 
மயங்காதேகொண்மின் , 113 . 

கண் , 133 . 
மயங்கின - கலங்கியிருந்தன , 121 . மழைத்தடங் கண்ணி - குளிர்ந்த பெ 
மயல் - மயக்கம் , 92 . 

ரிய கண்ணினையுடையாய் , 4 . 
மயிர் - கவரி , 44 . 

மற்கொண்ட திண்டோள் -மற்றொழிலை 
மயிர்க்கண்முரசம் , 80 . 

மேற்கொண்ட திண்ணிய புயம் , 
மயில் , 91 , 120 , 150 , 151 . 

140 . 

( தல் , 131 . 
மயிலியல் , 149 . 

மற்று வினைமாற்றுப்பொருளில் வரு 
மயிலுக்குப்போர்வை கொடுத்தது , 91 . மறக்குடி கற்றோன்றி மண்டோன்றாக் 
மரக்கலம் , 86 , 

காலத்தே உண்டானது , 18 . 
மரபு - முறைமை , 11 ; வரலாறு , 25. | மறக்குடிப்பெண்களுக்கு வீரமும் கோ 
யரம் , 3 . 

பமுமுண்டென்பது , 82 . 
மரிய - பொருந்திய ....... 

மறக்குடிமாதர் தம்சிறுவர்கையில் ஆயு 
மருமம் - உயிர்நிலை , 70 ; மார்பு , 40 , தத்தைக்கொடுத்து வீராவேசமுண் 
மருமான் - பரம்பரையிலுள்ளான் , 1 . டாக ' நடுகற்காட்டிப் போருக்கு 
மருள் - மயக்கம் , 152 . 

விடுத்தல் , 82 . 
மருளல் - மயங்கல் , 114 . 

மறத்தி வள்ளிக்கூத்தாடுதல் , 12 . 
மருளன்மின் - மயங்காதேகொண்மின் , மறம் - கறுவுதல் , 160 ; கொடுமை , 68 ; 
மல்குதல் - மிகுதல் , 8 . [ 113 . கொடுவினை , 112 ; சினம் , 82 , 86 , 
மல்லர் , 90 . 

90 , 103 ; மாற்சரியம் , 13 , 24 , 
மல்லல் - அழகு , வளப்பம் , 132 . 93 , 102 ; மாறுபாடு , 61 ; வீரம் , 
மல்லாடுதோளான் - மல்லின் செய்தி 49 . 

[ 113 . 
யுலாவும் புயத்தினையுடையான் , மறலுங்கால் - போர்செய்யுங்காலத்து , 
மலர்மார்பு.அசன்றமார்பு , 32. ( 138. மறவர் - கொடுவினையாளர் , 33 . 
மலர்வல்லியனையாள் பூங்கொடி மறவர் கள்ளுண்டு களித்தாடல் , 9 . 
போன்றவள், 130 . 

மறவர்கொடுத்தநிரையைக் கிணையன் 
மலிதல் - பரத்தல் , 135 ; மிகுதல் , துடியன் விறலி பாணன் கள்ளுக் 
49 ; விரைதல் , 141 . 

குக்கொடுத்தல் , 

10 . 
மலிந்த - மேற்கொண்டன , 67 . மறவன் - வீரன் , 4 . 
மலிந்தன்று - சொல்லியது , 112 . மறவினையாளன் , 12 . 
மலிந்து - விரைந்து , 140 . 

மறவேல் - சினவேல் , 140 . [ 68 . 
மலிபு - கூறுபாடு , 109 ; நிறைவு , 100 ; | மறன் - தறுகண்மை , 18 ; மாறுபாடு , 
மிகுதி , 80 , 127 . 

மறா அல் - மறாதே , 4 . 
மலிய - மகிழ, 36 ; மிக , 132 . மறிந்து - கீழ்மேலாய் , 64 . 
மலிவு- கூறுபாடு , 109 ; நிறைவு , 100 ; | மறிய - முதுகிட , 52 , 
மலை , 7 , 86 , 148 . (மிகுதி , 93 . மன் - தலைவன் ( கணவன் ) , 40 ; நிலை 
மலைத்து - மாறுபட்டு, 13 , 30 . பெற்ற , 102 ; மன்னர் , 17 . 


ம 


உ.அ 


புறப்பொருள் வெண்பாமாலை , 


தல் , 148 . 


- 


மன்றத்தில் சிற தகுலமகளிர் செல் மான்மாலை - மயக்கத்தைச் செய்யும் 
லாரென்பது , 25 . 

மாலைக்காலம் , 107 , 146 ; மயக்க 
மன்றம் - அம்பலம் , 22 , 157 . 

முடைத்தான மாலைக்காலம் , 140 , 
மன்றினடுவே மடன்மாவைச் செலுத் மான்ற - மயங்கின, 

( 141 . 

மானம் - அபிமானம் , 14 , 44 , 71 . 
மன்று - அம்பலம் , 9 , 25 , 148 . மானித்தது - காணியது , 71 . 
மன்னா - பொருந்தாத , 121 . 

மாஜவம் , 160 . 
மன்னிய - தெரிந்த , 2 . 

மீசைதல் - உண்ணுதல் , 63 , 118 ; 
மனம்போல வருதல் , 15 . 

நுகர்தல் , 129 , 
மனை - இல்லிடம் , 113 . 

மிடல் - வலி , 53 . 
மனைவேள்லி - இல்லறம் , 100 . மிடா, 76 . 
மா - குதிரை , 56 , 61 , 121 , 160 ; | மிடைதல் - செறிதல் , 136 . 

பெருமை , 8 ; வண்டு, 49 . ( 9. மிளை - காவற்காடு , 43 , 53 ; குறுங் 
மாஎயிற்றி - சீமதியான வேட்டுவிச்சி , காடு , 48 , 59 . 
மாட்டிய - மாளப்பண்ணின, 16 . மிறைக்கொளீ இ - வளைவு தவிர்த்து , 82 . 
மாட்டேற்றில்லா உருவகம் , 76 . மின் - ஒளி, 63 . 
மாடத்திற் சித்திரமெழுதுவித்தல் , 57. மின்ன - ஒளிவிட , 14 . 
மாடமறுகு (மதுரை) , 108 . 

மின்னாகி - மின் போன்று , 68 . 
மாணலம் - பெரிய அழகு , 135 . மின்னார் - ஒளிநிறைந்து , 92 . 
மரீணிக்கத்தால் தொடி செய்தல் , 136. | மீதூர்தல் - அடர்தல் , 87 . 
மாதர் - காதல் , 40 ; காதலினையுடை மீதூர்ந்துவருதல் , 28 , 32 . [ 11 . 

யார் , 131 ; காதலினையுடையாள் , மீளி - தலைமை , 23 , 114 ; தலைவன் , 
மாமயில் - அழகியமயில் , 150. [ 144. முக்காலவுணர்ச்சி , 79 . 
மாமேரு , 105 , 

முகத்தினும் மார்பினும் இரத்தமொ 
மாமேருவைச் சந்திராதித்தர் சூழ்கின் ழுகநின்ற வீரனுக்குச் சாதிலிங்கம் 
றாரென்பது , 85 . 

சொரியு மலை , 15 . 
மாமை - நிறம் , 140 , 162 ; மேனி , 136 . | முகந்த - ஏற்றுக்கொண்ட , 24 , 126 . 
மாயப்போர் - வஞ்சச்செரு , 51 . முகில் - மேகம் , 56 . 
மாயம் - வஞ்சம் , 105 . 

முகிழ்நகை - மூரன்முறுவல் , 133 . 
மாயவன் - கரியவன் , 105 . 

முகை - மொட்டு , 70 , 80 . 
மார்வு - மார்பு ( எதுகை ) , 95 . முடக்கறை , 57 . 
மாலிருள் - மயக்கமுடைய இருள் , 138. | முடக்கு , 42, 55 , 57 . 
மாலைக்காலத்தில் மல்லிகை மலர்தல் , முடித்தலை , 76 . 
129 . 

முடுகழல் - விரைந்து செல்லும் நெரு 
மாலைக்காலத்துக்கு வாளாயுதம் , 149. ) முத்திமார்க்க விசாரமே உறுதியுடைத் 
மாலையைக் கத்தரிகையால் மட்டஞ் தென்பது , 125 .. 
செய்தல் , 21 , 85 . 

முத்தீ , 78 , 81 . 
மாலையை மட்டஞ்செய்தல் , 47 . முதல்வர் , 11 . 
மாவீடு , 80 . 

( வன் , 56 . முதியம் - பழையோம் , 24 . 
மாவலான் - குதிரைத்தொழிலை வல்ல முந்துற - முன்னே , 139 . 
மாற்றி - மாறி , 123 . 

முந்துறுதல் - முன் செல்லல் , 11 . 
மாறு பகை , 49 . 

முந்தை- ( பாட்டனுடைய ) பாட்டன் , 
மான் - குதிரை, 113 

11 . 

[ 102 . 
மான்தோல் , 79 . 

முந்தைவழி - முன்னோர் செய்த நெறி , 


[ ப்பு , 22 . 


- 


அரும்பதமுதலியவற்றின் அகராதி . 


20 சு 


- 


முந்நீர் - கடல் , 86 . 

முனிவரன் , 1 . 
முயக்கு , 108 . 

முனிவு - வெறுப்பு , 136 . 
முயல் , 151. [ மானமதி , 151 , 152 . முனை - சண்டை , 23 , 34 ; தேசம் ; 
முயற்கூடு முயலுக்கு உறைவிட 99 ; பகை , 34 ; பகைப்புலம் ,.5 ; 
முரசொலிக்கு இடிஒலி , 58 . 

படை , 34 ; புலம் , 34 ; பூசல் , 34 ; 
முரண் - மாறுபாடு , 55 , 65 , 112 . போர் , 3 , 92 ; முகம் , 10 ; வேற்றுப் 
முரன்று - ஒலித்து , 23 . 

புலம் , 3 , 10 . 
முருகபூசை பண்ணுவோன் , 12 . முனையமர் - முற்பட்ட பூசல் , 121 . 
முருகவேள் , 50 . 

(ந்தது , 50. ! மூங்கில் , 7 , 117 . 
முருகவேள் கிரௌஞ்சமலையைப்பிள மூத்த - பட்ட , 19 . 
முருகவேள் 

சரவணப்பொய்கையில் மூதின்மடவாள் , 82 . 
தாமரையிற்றோன்றி இந்திரனைவெ மூரன் முறுவல் - புன்சிரிப்பு , 134 . 
ன்றது , 97 . 

மூரிக்கடல் - பெரியகடல் , 21 , 68 . 
முருகவேள் மாத்தடிந்தது , 50 . மூலம் - வேர் ( கிழங்கு ) , 79 . 
முருகவேளுக்கு , மகளிர் வெறியாட் மூவர் - அரி அயன் அரன் , 90 , 105 . 

டாளனொடு வள்ளிக்கூத்தாடல் , மூவா , 102 . 
முருகு - நறுநாற்றம் , 12 . ( 106. மூவுலகம் , 79. 
முருங்க - கெட , 6 , 112 ; முறிய , 11 . 

மூழ்க - அழுந்த , 83 . 
முல்லை - இயல்புமிகுதி , 81 , 91 , 126 . மூழை - அகப்பை , 56 . 
முல்லைக்குத் தேர்கொடுத்தது , 91 . மூன்று - உலகமூன்று , 79 ; உச்சாக 
முல்லைத்தார் - வெற்றிமாலை , 102 .. சத்திமுதலிய மூன்று ; காமமுத 
முல்லைத்தார் வேந்தன் , 22 . 

லிய மூன்று , 104 காலம் மூன்று , 

79 ; நட்பு முதலிய மூன்று 104 , 
முழுது- பலவும் , 78. ( மிக்கஉரம் , 85. | மூன்று நிலையிலும் இசையை அளந்து 
முழுவலி 

நிறைந்த வன்மை , 67 ; பாடல் , 26 . 
முள் , 119 , 134 . 

மெத்தென்ற தோள் , 135 . 
முள்ளம்பன்றி , 83 . 

மெய் - தேகபலம் , 67 . 
முள்ளெயிறு - கூரியபல் , 141 ; முட் | மெய்ஞ்ஞானிகள் , 125 . 
போன் றபல் , 133 . 

மெலிவு - தளர்ச்சி , 136 . 
முற்படர்ந்த - மேம்பட்ட , 101 . மென்றோன்றி , 151 . 
முற்றி - வளைத்து , 26 . [ 57. | மேகம் , 108 , 132 . 
முற்று - சூழ்தல் , வளைவு ( முற்றுகை ) , | மேகம் வாள்போல மின்னுதல் , 108 . 
முறி - தளிர் , 65 . 

மேருமலைபோல் நின்று நிலைக்கவென் 
முறுவல் - நகை , 118 . 

. மேல் - தலை , 16 . 

( நல் , 105 . 
முறை - வகை , 29 . 

மேலார் . வீரர் , 92. [ ரைக்கலணை , 126 . 
முன்படர்ந்து = முன்பு அடர்ந்து மேலீடு - மேலே இடப்படுவது ; குதி 
வலியாலே நெருங்கி , 5 . 

மேலுலகத்துப் பகலிரவு முதலியன 
முன்பு - வலி , 5 . 

இல்லையென்பது , 125 . 
முன்றில் - முற்றம் , 5 . 

மேவரும் - பொருந்தின , 44 ; பொருந் 
முன்னுதல் - கருதுதல் , 6 . 

துதல்வரும் , 105 ; பொருந்துத 
முன்னோர் - தமையன்மார் , 102 . லமைந்த , 129 .. 
முன்னோன் - அப்பன் , 25 . 

மேவார் - பகைவர் , 16 , 90 . 
முனிவர், 124 . 

மேனி - நிறம் , 90 . 
முனிவர் மான்றோலுடுத்தல் , 79 . மை - மேகம் , 136 , 144 . 


முழவு , 75 . 


உஎ 


2.க 0 


புறப்பொருள் வெண்பாமாலை . 


- 


( 


மைந்தன் - தலைவன் , 135 . 

வகைபுனை வளமனை 

பலகூறுபடக் 
மைந்து - வலி , 22 , 35 . 

கைசெய்த செல்வமனை , 141 . 
மையண காளை மயிராற் கறுத்த 

வங்கம் - மரக்கலம் , 86 . 
சபோலத்தையுடையகாளை , 8 . வஞ்சப்போர் , 51 . ( கோல் , 77 . 
மையாக்கும்.புற்கென்னும் , 94 . வஞ்சமிலாக் கோல்- பொய்யாத செங் 
மையாந்து - புற்கென்று , 94. [ 67. வஞ்சி - வஞ்சிக் கொம்பு , 101 , 138 . 
மொய் - பகை, 22 ; போர் , 32, 57 , | வஞ்சிப்பூ , 20 . 
மொய்யிணர் - செறிந்த பூங்கொத்து , 

செறிந்த பூங்கொத்து , வஞ்சினங்கூறுதல் - இவ்வாறு செய்வே 
மொய்வளை - செறிந்ததொடி ,139.[ 39 . னென்று சொல்லுதல் , 35 , ( 161 . 
மொழிதொடர்தல் - அடுத்துச்சொல்லு | வடி - மாவடு , 80 ; வடித்தல் , 11 . 
மோடி- துர்க்காதேவி ,22. [தல் , 104 . வடி மணி - தெளிந்த மணி , 116 . 
மௌவல் , மாலையில் மலர்தல் , 129 . வடு - புண்வாய் , 121. [ உடம்பு , 71 . 
யமன் , 104 . 

வடுவாழ் யாக்கை 

யாக்கை - விழுப்புண்மிக்க 
யாக்கை நிலையாதாதலால் தானஞ் வண்டினொலிக்கு யாழொலி, 145 . 

செய்ய வேண்டுமென்பது , 124 , வணக்கரும் - தாழப்பண்ணுதற்கரிய , 
யாகத்தால் தேவர்களும் மகிழ்வரென் 98 . 

[( வணக்க), 2 . 
யாணர் -புதுவளப்பம் , 143. (பது , 95 . 

வணக்கிய 

பணிவிப்பான்வேண்டி 
யாமநெடுங்கடல் , 136 . 

வணிகர்க்குரிய ஆறுதொழில்கள் , 77 , 
யாமம் - இரவு , 110 . 

வம்பஉரை -புதுவார்த்தை , 139. [ 78 . 
யாளிக்குட்டி யானைக்கொம்பைக்கொ வம்பு - கச்சு , 56 . 
ள்ள நினைத்தல் , 113, 

வயங்குதல் - தெளிதல் , 19 . 
யாளிக்கொடி , 11 . 

வயம் - வலி , 20 ; வெற்றி , 140 . 
யானை , 14 , 27 , 68 , 91 , 132 . வயவர் - வீரர் , 68 . 
யானை அருவியாடி முழங்குதல் , 132 . வயவேந்தன் - மறமன்னன் , 18 . 
யானைக்கு ஊழித்தீ, 20 . 

வயிர் - ஊதுகொம்பு , 43 , 52 , 62 , 
யானைக்குப் பட்டமணிதல் , 48 . 

28 . 

[ 97 . 
யானைக்கு மணியணிதல் , 27 , 

வயின் - வகை , 9 . 
யானைக்கு மலை , 27 . 

உண்டாக , 159 . 
யானைக்கு மலையும் மேகமும் , 64 . வரல் - மேலிடுதல் , 31 . 
யானை கணையமரத்தை மருப்பாற் பெ வரவு வரலாறு , 18 . [ 135 . 
யர்த்தல் , 52 . 

( 67 . வரி - அழகு , 110 , 138 ; நன்மை , 
யானைப்போருக்குவேல் உரியது , 66 , வரிச்சிலை - வரிதலையுடைய வில் , 10 . 
யானை நிரை , 101 . 

வரிசை - தரம் , 91 . 
யானை மதஞ்சொரிதல் , 140 . [ தல் , 52, வரிப்பந்து - அழகிய பந்து , 110 . 
யானை மதில்வாயிற்க தவொடியப்பாய் வருத்தம் - இளைப்பு , 128 . 
யானை மேகம்போல முழங்கல் , 20 , வருதல் - மிகுதல் , 146 . 
132 , [ குலைத்தல் , 48 . 

வருமாறு வருமுறைமை , 4 . 
யானையால் பகைவர் மதிலைக் குத்திக் வருவிருந்தோம்பல், 129. 
யானையின் கழுத்துச் சருச்சரையை வரை - காலம் , 146 ; மலை , 7 ; 100 , 
யுடையதென்பது , 140 . 

வல்லி- கொடி , 145. [ 144 ; மூங்கில் , 8 . 
யானையை எறிந்து பட்டவர்க்குச் | வல்லியம் - புலி , 140 . 

சுவர்க்கத்தவர் விருந் திடுதல் , 65 . வலந்த - கட்டின , 8. 
யானையைப்பற்றும் வல்லி (ஒருவகைக் வலம் - வெற்றி , 20 .. 
வகை - முறை , 43 , ( கயிறு ), 147 , வலவன் - பாகன் , 154 . 


வயிறு 


- 


மடி , 


வர 


- 


- 


அரும்பதமுதலியவற்றின் அகராதி . 

உக்க 
வலன் - வெற்றி , 21 , 103 . 

வாய் - இடம் , 15 , 149 ; உண்மை , 
வலித்தன்று - நிச்சயித்தது , 136 .. வாய்க்கொண்டு, 157 . [ 104 . 
வலித்து - வலிதென்று தேறி , 49 . வாய்ச்சொல் - மெய்ம்மொழி , 79 . 
வலித்தேன் - உடன்பட்டேன் , துணிக் வாய்த்த - திரட்டின , 158 . 
தேன் , 138 . 

வாய் திறந்த - உடைத்த , 28 . 
வழக்காட்டு ஊடல் , 109,110, 145 . வாய்ப்ப - தப்பா தபடி , 9 , 87 . 
வழக்காடுதல் , 110. [ முறைமை , 10. வாய்ப்புள் - நற்சொல் , 121 . 
வழக்கு - இயங்குதல் , 127 ; பெறு வாய்மை - மெய்ம்மை , 78 . 
வழங்குதல் - பலர்க்கும்கொடுத்தல் ,75. வாய்மொழி - மெய்ம்மொழி , 90 ) ; 60 
வழா அல் - வழுவுதல் , 2 , ( 102 . நிலைச் சொல் , 74 , [ தல் , 104 . 
வழி - ஏவல் , 78 ; முறை , 68 , 78 , | வாய்மொழிதல் 

உண்மை சொல்லு 
வழிமொழிந்து - தாழ்வு சொல்லி , 28 , வாய்விட்டுப் புலம்பல் , 137 . 
48 .. 

[ செல்லுதல் , 78. வாயில் - தோழி , 154 ; பெருவாயில் , 
வழியொழுகல் - ஏவலின் வழியே 6 ; வரலாறு , 90 . 
வழுத்தினர் - ஏத்தினார், 116 . வாரணம் - யானை , 46 , 97 . 
வழுதி - பாண்டியன் , 111 . 

வாரான்கொல் 

வாரான் போலும் , 
வள் - வலி, 20 ; வளப்பம் , 119 . வாருதல் - தொகுத்தல் , 101. [ 141 . 
வள்வு - வார் ( எதுகை ) , 149 .. வாழ்க வென்றல் , 8 , 87 , 96 , 101 , 
வள்ளிக் கூத்து , 11 , 106 . 

வாழ்த்தி - துதித்து, 77 . [ 105 . 
வளநாடு - நல்லதேசம் , 25 . 

வாழ்வு - செல்வம் , 36 . 
வளம் - அழகு , 27 ; நன்மை , 76,96 ; வாழி - வாழ்வாயாக , 129 , 138 . 
பொருள் , 86 ; வென்றி , 92 . வாழியர் - வாழ்வாயாக , 137 , 146 . 
வளம்பாட - செல்வத்தை வாழ்த்த , வாழியரென்பது நகைப்பொருளில் 
செல்வம் , 125 . ( 87 . 

வருதல் , 146 . 
வளி - காற்று , 94 . 

வாள் - ஒளி , 8 ; வாளாயுதம் , 69 . 
வளிமறை - கதவு , 127 . 

வாள் , நடுகற்றெய்வத்தின் பரிவார 
வளை - சங்கு , 43 ; தொடி , 138 . தெய்வம் , 116. ( விடல் , 21 , 48 . 
வளை இ - சூழ்ந்து , 14 . 

வாள்நாட்கொள்ளல் - வாளைப்புறவீடு 
வளையல் , 118 . 

வாள் மின்னிற்று - வாள்போல மின் 
வளையா - தோலாத , 68 . 

னிற்று , 108 . 

[ 69 . 
வளைவு , 57 . 

வாளசைவுக்கு வாளைமீன் பிறழ்தல் , 
வற்கிதம் , 160 . 

வாளழுவம் - வாட்போர் , 83 . 
வற்கென்ற - வலிமையுற்ற , 146 . வாளாது - சும்மா , 84 , 85 . 
வன்கண்ணன் - தறுகண்ணன், 137. வாளுக்கு உணவு கொடுத்தல் , 116 . 
வன்கணவர் 

வாளுக்குப் புண்ணிய தீர்த்தத்தால் 
வனம் 

அபிஷேகம் செய்தல் , 58 . 
வாகைப்பூமாலை , 74 . 

வாளைமீன் , 69 . 
வாட்குடி - மறக்குடி , 33 , 

வாளோச்சுதல் - வாளால்வெட்டுதல் , 
வாட்சேனை , 84 . 

வான் - மேகம் , 68 , 142 , [ 22 . 
வாட்டுதல் - கெடுத்தல் , 15 . 

வான்மை - அழகு , 12 ; தூய்மை , 86 . 
வாட - கெட , 70 . 

வானப்பிரஸ்தருடைய தொழில்கள் , 
வாடாவஞ்சி - தோலாதவஞ்சி , 20 . 

வானம் - மழை , 39 . ( 79 . 
வாடைக்காலத்துக் கோடல் அரும்பு வானவர் - சேரர் , 1 . 
வாமான் - குதிரை, 44 , ( தல் , 50. ) வானவன் - இரைவன் , 107 , 


வளமை . 


தறுகணவர், 33 . 
அழகு , 108 . 


உகஉ 


புறப்பொருள் வெண்பாமாலை . 


. 


வானவன் பூ - சேரன் சூடும்பூ , 111 . விலங்குதல் - கொல்லுதல் , 67 ; தடுத் 
விக்கிதம் , 160 . 

[ 95 , 161 . தல் , 64 , 70 , 122 . 
விகாரம் , 19 , 40 , 52 , 69 , 86 , 88 , விலங்குநர் - விலக்குவார் , 147 . 
விட்டிருத்தல் - சேனையோடு தங்கியி விலாழி - குதிரை வாய் நுரை, 40 .. 
விட்டு விளங்குதல் , 20. [ ருத்தல் , 27. விழவு - விளையாட்டு , 143 . 
விடக்கு - தசை , 7 . 

விழுக்காடு , 28 . 
விடர் - முழை , 148 . 

விழுக்கு - நெஞ்சிற்றசை , 115 . 
விடலை - தலைவன் , 134 , 137 ; வீரன் , விழுப்படர் சீர்மையினையுடைய 
விடன் - விஷம் , 120 . [ 40 . 

நினைவு, 133 . 
விடியற் காலம் , 96 . 

விழுப்புண் - முகத்திலும் மார்பிலும் 
விடுத்தல் - சொல்லுதல் , 147 . 

பட்ட புண் , 15 ; சீரிய புண் , 74 . 
விடுதர - வந்து விட , 31 . 

விழுமதில் - சீரிய புரிசை , 47 , 59 . 
விடுதல் - சேனையுடன் பகைவர் நகரத் விழுமம் - இடும்பை ( துன்பம் ), 122 . 

தைச் சூழ்ந்து தங்குதல் , 27 , 29 , விழுமியது - சிறந்தது, 72 , 90. ' 

30 ; பரத்தல் , 76,77 ; மிகுதல் , 67 . விழைவு - ஆசைப்பாடு ( விருப்பம் ) , 
விடை - ஆனேறு , 3 , 20 ; எருமை 87 , 105 , 136 . 
யேறு , 66 ; மறுமொழி , 81 ; மிகுதி , விள்வார் - வேறு படுவார் , 9. . 
157 . 

[ 3. விளக்கு , 88 , 94 . 
விடை ஆயம் - ஏற்றையுடைய நிரை , விளக்கு வலமாகச் சுழலல் வெற்றிக்கு 
விண்ணுலகம் , 125 . 

அறிகுறி யென்பது , 94 . 
வித்தகர் - வல்லவர் , 158 

விளங்குதல் - மிகுதல் , 34 . 
விதனம் , 132 , - 

விளம்பின்று - சொல்லியது , 94 . 
விதிர்த்தல் - அசைத்தல் , 69 . விளர்த்த - வெளுத்த , 69 . 
விதிர்ப்பு - நடுக்கம் , 80 . 

விளரி - சாப்பண் , 65 . 
விதுப்பு - நடுக்கம் , 121 . 

விளாமரம் , 117 . 

[ 9 . 
விம்முதல் - ஒலித்தல் , 16 ; கறங்குதல், விளிதல் - இறத்தல் , 17 ; கெடுதல் , 
8 ; பருத்தல் , 135 . 

விளைகள் - முதிர்ந்த நறவு , 97 . 
வியலிடம் - அகன்ற பூமி , 98 . விளைத்தல் - உண்டாக்குதல் , 18 , 53 . 
லியன்மனை - அகன்ற வீடு , 38 . விளைவு - ஆக்கம் , 4 , 157 ; பழம் , 117 . 
விரவார் - பகைவர் , 78 .. 

விற்கொடி , 2 . 

[ வெற்றி , 116 . 
விரிச்சி - நற்சொல் , 4 , 121 , 

விற்கொண்டவென்றி - சிலையாற்பெற்ற 
விரிச்சி மாலைப்பொழுதிற்கேட்டல் , 4 . விற்படை - வில் , 64 ; விற்சேனை , 95 . 
விருந்து - புதுமை , 25 . 

விற்றொழிலை ஏர்த்தொழிலாகக்கூறல் , 
விரும்பார் - பகைவர் , 111 . 

விறல் - வெற்றி , 7 , 146 . ( 5 . 
விரை - நறுநாற்றமுடையவை , 114 ; | விறல்முனை - வலிய பூசல் , 92 . 
விரைபு - கடுகி , 53. ( மணம் , 146 . விறலி - பாணிச்சி , 10 , 101,153 , 154 . 
விரைவனர் - கடுகினர் , 13 . 

விறலி, தலைவன் கீர்த்தியைச் சொல்லி 
வில் அம்பை உமிழ்தல் , 70 . [ 85 . வாழ்த்தல் , 101 . ( தல் , 101 . 
வீல் நவில்தோள் - சிலைகெழுமிய புயம் , விரலிபூத்தகொடி போல ஆபரணமணி 
வில்லேருழவர் - வில்லாகிய ஏரினை விறலிமதுவுண்ணல் , 153 . 
யுடைய உழவர் , 5 ; வில்லை ஏருழ 

விறலியர் , 10 . 
வாகவுடைய வேடர் , 148. 

விறலியர்க்குப் பிடி உவமை , 77 . 
வில்விழா , 20 . 

விறலோன் - வீரன் , 108. 
விலங்கி , 53 . 

வினை - தொழில் , 12 . 


[ 


அரும்பதமுதலியவற்றின் அகராதி . உக கூ 


வினைத்தொகை , 8 , 98 

வீரரின் தோளுக்கு முழவு , 55 , 75 . 
வினைமாற்று , 131 , 

வீரரின் மார்புக்கு மலை , 52 , 83 , 93 , 
வீ - மலர் , 97 . 

129 , 135 , 143 , 144,145 , 146 , 
வீக்கம் - பெருமை , 49 . 

வீரருக்கு இடியேறு , 59 . ( 149 . 
வீங்குதல் - மிகுதல் , 33 . 

வீரருக்குக் கூற்றுவன் , 5 , 7 . 
வீடாரம் - பாசறை , 80 : 

வீரருக்குச் சிங்கம் , 6 ?. 
வீடு - சுவர்க்கம் , 86 ; முத்தி , 28 . வீரருக்குப்புலி, 7 . 
வீடு கொள்ளுதல் - மீட்டல் , 13 . வீரருக்குப் புலியும் சிங்கமும் யானை 
வீதல் - இறத்தல் , 22 , 51 . 

யும் சினம் மானம் பெருமையாலு 
வீந்தவிய - பட்டுத்தம்பெயர்கெட , 22, | வீரருக்கு யானை , 77 . 

( வமை , 14 . 
வீய - இறக்க , 51 . [ 114. வீரன் கழல் புனை தற்கு நெருப்பின் 
வீரக்கழல் பொன்னாற் செய்யப்படுதல் , வாயில் நஞ்சுதீற்றுதல் , 114 . 
வீரக்கொடி - வெற்றித்துவசம் , 105 . வீரன் தன் புண்ணைக் கிழித்துக் 
வீரக்கொம்பு - ஒருவகைவாத்தியம் , 14 . கொண்டு இறத்தல் , 37 . 
வீரசுவர்க்கம் , 25 , 39 , 43 , 45 , 86 , தீரன் தன் மார்பிற் றைத்த வேலைப் 
114 . 

பறித்தெறிதல் , 67 . 
வீரசோவென்னும் அரணத்தைத் திரு வீரன் தன் மார்பைத்திறந்து வேலைப் 
மால் அழித்தது , 49 . [ லி , 58. பறித்தெடுத்தல், 16 : 

[ 71 , 81 . 
வீரமுரசத்தினொலிக்கு உருமேற்றினொ வீரன் தன்னுயிரை ஆகுதி பண்ணல் , 
வீரமுரகத்தினொலிக்குக் கடலொலி , | வீரனுக்குக் கரை , 121 . [ யும் , 69 . 

20 , 48 , 50 , 61. [ 48 , 50 , 61 . வீரனுக்குக்சிங்கமும் யானைக்கு மலை 
வீரமுரசத்தினொலிக்கு மழையொலி, வீரனுக்கு • விளக்கும் பகைவர்க்கு 
வீரமுரசத்துக்கு ஆடுவெட்டிப் பலி வீரியர் - வீரர் , 86. [ இருளும் , 64 . 
வீரமுரசம் , 61 , 142. [ யிடுதல் , 48. வீழ்த்திருக்கும் , 113 . 
வீரர் , 4 , 86. [ போற் கிடத்தல் , 83. வீழ்ந்த - பட்ட , 43 ; விரும்பிய , 77 . 
வீரர் அம்பு தைப்புண்டு எய்ப்பன்றி | வீழா - கெடாத , 105 . 
வீரர் இடபத்தைப்போல மிகைத்தெழு வீளை - சத்தம் , 114. 
தல் , 20 . 

வீற்றிருத்தல்-செம்மாந்திருத்தல் , 97 . 
வீரர் கிடுகையெடுத்து ஆடுதல் , 53 . வெஃகி - விரும்பி , 32 . 
வீரர் செஞ்சோற்றுக்கடன் கழித்தல் , வெட்சிப் பூவைச்சூடல் , 4 . 

86 . ( கொண்டு போதல் , 7 . வெண்கண்ணி கொத்தான் வாகை 
வீரர் பசு நிரையைக் கன்றொடு கைக் மாலை , 74 , 
வீரர் பாம்பும் உடும்பும் போல ஏணி வெண்டுறை - ஆடற்பாட்டு , 161 . 
மேலேறுதல் , 54 . 

வெண்டுறைப்பாட்டு , 161 . 
வீரர் போர்க்குப் புறப்படுகையில் அவர் வெண்பாமாலை , 2 . 
மனைவியர் விரிச்சியும் சொகினமும் வெய்ய - வெவ்விதாக , 152 . 
பார்த்தல் , 121 . 

வெய்யோய் - விரும்பியோய் , 5 . 
வீரர் , போரின்மையின் மலையேறி விழ | வெய்யோன் 

வெய்யோன் - விரும்பியோன் , 34 , 
நினைத்தல் ( வரைபாய்தல் ) , 31 . 67,98, 101 , 122 ; ஆதித்தன் , 94 . 
வீரர் வேகமாக வருதற்குச் செந்தூக் வெயர் - வேர் , 66 . 

கானமலையில்விழுமருவி உவமை ,8 . வெருவந்த - அஞ்சத்தக்க , 13 .. 
வீரரிடத்து யாரும் அன்பு செய்வ வெருவரும் - அஞ்சத்தகும் , 17 . 
ரென்பது , 38 . 

வெல்புகழ் - பிரதாபம் , 74 , 99 . 
வீரரின் தோளுக்கு மலை , 135 . 

வெள்வளை - சங்கவளை , 99 , 133 . 


உகக் 


புறப்பொருள் வெண்பாமாலை . 


- 


வெள்வாள் - தெளிந்தவாள் , 85,86,92 . வேப் - குறளைச்சொல் , 5 ; மூங்கில் , 7 . 
வெள்ளணிநாள் - பிறந்தநாள் , 98 . வேய்தல் - மூடுதல் , 29 , 59 , 115 , 117 . 
வெள்ளி - சுக்கிரன் , 88 , 94 , 96 . வேயுள் - போர்வை , 85 . 
வெள்ளில் - விளாமரம் , 117. ( 33. வேர்வையுண்டாகக்கோபித்தல் , 66. 
வெளிப்படுத்தல் தோற்றுவித்தல் , ! வேரி - மது , 41 . 

[ 67 . 
வெளிப்படை - வெளிப்படைச்சொல் , வேல் - வேலாயுதம் , 3,4,16 , 23,66 , 
வெற்றிக்கொடி ., 50 . 

( 39. வேல் நிலவு போல ஒளி விடுதல் , 148 . 
வெற்றிமகள் , 160 . 

வேலழுவம் - வேற்காடு , 121. [ 12 . 
வெறி - நறு நாற்றம் , 106 ; வள்ளிக் ' வேலன் - முருகபூசை பண்ணுவோன் ,, 

கூத்து , 12 , 106 ; வெறிக்கூத்து , வேலுக்கு நஞ்சு பூசுதல் , 120 . 
வெறியாட்டாளன் , 106 . [ 152. வேலுக்கு நெய் பூசுதல் , 62 . 
வென் - வென்றி , 29 , 96 , 160 . வேலுயர்த்தல் , 93 . 
வென்ற பின்பு ஆர்த்தல் , 7 . 

வேலைச்சுவை - அமுதச்சுவை , 160 . 
வென்றுகளங்கொள்ளுதல் , 104 . வேலோன் வேலையுடைய வீரன் , 
வென்றோர் விளக்கங் கூறுதல் , 30 . வேழம் , 97 . 

[ 120 . 
வேங்கடத்தின் அருவி , 106. [ 106. வேள்வி - புண்ணியம் , 100 ; யாகம் , 
வேங்கடமலை திருமால்பதி யென்பது , 95 . 

• [ 78 . 
வேங்கை - வேங்கைப்புலி, 29 ; வேங் வேளாளர் உலகுக்கு உயிர் போல்வார் , 
கைமரம் , 152 , 

வேளாளர்பாற் சென்ற கிணையர் ஏர் 
வேங்கையஞ்சிலம்பன் , 152 . 
, . 

வாழ்கவென்று வாழ்த்தல் , 87 . 
வேட்கை 

வேளாளர் மூவருக்கு ஏவல் செய்தல் , 
வேட்டமுதலிய எழு , 104 . 

வேற்படை , 64 . 

[ 78 . 
வேட்டல் - விரும்பல் , 136 . 

வேற்றவர் - பகைவர் , 35 , 
- வெட்டவை யெய்தி விழைவொழிதல் வேற்றார் - பகைவர் , 99 . 
பொய்போலும் , 136 . 

வேற்றுப்புலம் - பகைவரிடம் , 5 . 

, 
வேட்டன்று - ஆகுதிபண்ணியது , 71 . வேற்றுப்பொருள் வைப்பணி, 107 . 
வேட்டை யாடுஞ் சிறுபிள்ளைகள் , 83. வேற்றுமையா - வேறுபாடு தோன்ற , 
வேட்ப - விரும்ப , 95. 

வேறாதல் - வேறுபடுதல் , 86. ( 161 . 
வேடர் நிரைகொண்டுவருதலை யறிந்து வை - கூர்மை , 117 . 

உறவுமுறையார் மகிழ்தல் , 8 . வைகலும் - நாடோறும் , 129 . 
வேண்டார் - பகைவர் , 113 . வைகின்று - தங்கா நின்றது , 33 ; தங் 
வேண்டுதி - விரும்புதி , 106 . 

கினது , 105 ; வைகுதலில்லை , 33 . 
வேணி சடை , 50 . 

வைத்து , 122 . 
வேந்து - இராச்சியம் , 33 . 

வையகம் - உலகம் , 22 . 
வேப்பமாலை , 103 . 

வையமகள் நிலமகள் , 90 . 
வேம்பின் பூங்கொத்து , 112 . வையாது - வஞ்சியாமல் , 10 . 
வேம்பு , 103 , 112 . 

வௌவுதல் - கைப்பற்றுதல் , 20. 


ஆசை , 142 . 


- 


பப்பு 


| 


